1424 
ஞான லோகம்‌ - ௪ 


என்னும்‌ யுக்திசாகரம்‌ 


ல 


அரவக்குறிச்சி 


ஸ்ரீலஸ்ரீ திருப்பதி சுவாமிகள்‌, 


௮ 


= க 
ஞானலோகம்‌ என்னும்‌ 
யுக்தி சாகரம்‌. 
இஃறு 
மூலம்‌, பதவுரை, போழிப்புரையுடன்‌ 


அடியார்க்கடியாரென்னும்‌ (அரவக்குதிச்‌9) 
ஸ்ரீலஸ்ரீ திருப்பதி சுவாமிகளால்‌ இயற்றப்பட்டு, 


கரூர்‌, 1. ௩. துரைசாமி அடியார்‌ 
இவர்களின்‌ பொருளுதவியையும்‌ பெற்று 


கரூர்‌, 
1. K.;இரமமசாமி நாயுடு அவர்களால்‌ 
பிரசுரிக்கப்பட்டுள்ள.த, 
[சாபிரைட்‌ ரிஜிஸ்டர்‌ செய்யப்பட்ளெள ௮] 
தஞ்சாவூர்‌ 
வாலி எலக்டிரிக்‌ அச்சுக்கூடத்தில்‌ பதீப்பிக்கப்பெற்றது. 
அடு வவ 


1950-ம்‌ வீறொதி ஆண்டு 
வருஷம்‌ | இதன்‌ விலை ந, &, 1 எத்தகை 


'ஈவம்பர் மி?” இங்கள்‌ 


உ ந ழக 4: 


ஸ்ரீசணேசாயமம : 
ஆரன்முகம்‌' 


_—Cc—— 


இட்றூல்‌, யாம்‌ இ.தவரையுவ்‌ கண்டாரத இனிய ௮த்துவிதச்‌ 
சுவை ததும்பும்‌ அருமை வாய்க்தத, இக்‌ நூலாசிரியராகயெ அடியார்க்‌ 
கழ.யரரென்னும்‌ திருப்பதி சுவாமிகள்‌ திரிசிரபுரம்‌ ஜில்லா களூரைச்‌ 
சார்க்த ௮ரவக்குறிச்சியில்‌ முத்தரசவமிசத்தில்‌ அவதரித்தவர்‌. : . 


2. சுவாமிகளது முன்னோர்கள்‌ ஓரிடத்தை அன்புடன்காத்து 
இப்பெயர்‌ பெற்றிருப்பார்கள்‌. ஆனால்‌ கம்‌ சுவாமிகளோ, இவ்வுலக 
முழுதும்‌ இகபரமெனு மிரண்டு பலனையுமெவ்வித இடையூஅமின்றி 
யெய்தும்‌ வண்ணம்‌, உலகுக்கெல்லாம்‌ ஆதிமூலமாம்‌ தலைவன்‌ றன்‌ 
கட்டளைப்படி. காத்து, உள்ளும்‌ வெளியுமே ஓயாது உலவிப்‌ பேத 
வலையிற்‌ பேதுறச்செய்தே அ௮வித்தையிருளி லல்லற்படுத்தும்‌ 
அசங்கரக்கள்வர்‌ தம்மினத்தொடு மாய்ந்திட, ௮பரசூரியனாக 
விளங்‌, அறியாமையினால்‌ அலைந்திடும்‌ உலகுக்கறிவுச்சுடர்‌ 
கொளுத்தி, சச்சிதானந்த பூரணபயனைப்‌ பெற்றிடச்‌ செய்து, தலை 
வன்‌ இன்னைக்கண்டு ௮ன்புடனணுகி நின்றனர்‌, இவரது காவற்‌ 
திறமையும்‌ பேரன்புங்கண்ட பெருமான்‌, தன்னுடைமை யாவு 
மிவர தாக்‌, ௮பேதமாயனுபவிக்கும்‌ வண்ணம்‌ அருளினன்‌. ஈம்‌ 
சுவாமிகள்‌, பெருமானருட்‌ பேறுபெற்றதனால்‌, எல்லாவுலகமும்‌ 
இறைவன்‌ மயமாக இலக்குதல்‌ கண்டு, ஞானலோகமாக்கத்‌ அணிச்‌ 
தனர்‌. உலசெலாம்‌ பல்‌அறையிலும்‌ பக்தியும்‌, ஞானமும்‌ பரவி 
முத்திப்பயன்‌ பெற்று உவக்கவைத்தனர்‌. முத்தமிழ்‌ முனிவரன்‌ 
உவர்‌ நீர்ச்சடல்‌ உண்டுவீருத்திரனை வெளிப்படச்‌ செய்தனன்‌, ஈம்‌ 
நற்றமிழ்‌ முனிவரன்‌ கன்னீர்க்‌ கடலுண்டு அவித்தையள அடன்‌ 
அசங்கார வசுரனை அறவே ஒழித்தனன்‌, 


(௨) 
இவர்‌ இயற்றிய நூல்களாவன. 


o 
3. (0) ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்திசா கரம்‌, 
(2) வித்தியா, 
(3) பழமொழிப்‌ போதம்‌, 
(4) பச்திகெதி. 
(5) முக்திகெறி, 
(6) திருகாமமால்‌, 
(7) தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்‌. 
(8) வெசூத்ர விமரிசனம்‌. 
(9) தேவீஸ்தோத்திரம்‌ முதலியன. 
இவர்‌ இன்னும்‌ அநேக தனிக்கவிகளூம்‌ வேண்டி யவர்க்கணெங்க 
இயற்றியுள்ளனர்‌, இவர்‌ பேரருள்‌ பெற்ற ஓர்‌ வரகவியாவர்‌. 
இவர்‌ இயற்றிய நூல்களும்‌ சவிகளும்‌ ஈரற்கவிப்‌ புலமையும்‌ இலக்‌ 
கணச்‌ செறிவும்‌ இலக்கிய வமைதியும்‌ உண்மை யுணர்ச்சியும்‌ 
அமையப்பெற்றுள்ளன, 


நூற்பயன்‌. 

4: இந்நூற்களை வெளிப்படுத்தி, உபகரிப்பவர்களுக்கும்‌, 
வாங்யென்புடன்‌ படித்துப்‌ பயனடைய விரும்பும்‌ பாக்கெயசாலிக 
ளுச்கும்‌ யான்‌ தெரிவிக்கவேண்டி௰ தொன்றுண்டு. அது என்‌ 
சடமையாகும்‌, உலகின்கண்‌ சிறுரோய்தீரப்‌ பெரும்பொருள்‌ செல 
விடும்‌ காம்‌, ஸ்ரீ சுவாமிகள்‌ , உலகெலாம்‌ பிறவீப்‌ பிணி தீரவும்‌ பிறவி 
கோய்‌ வராமீத்தடுக்கவும்‌, கோய்வாய்க்குங்‌ காரண முணரவும்‌ 
பி.றவிப்பகை யொழிர்து இறவா இன்பம்‌ எய்தவும்‌, உலவா அமுத 
ஊழற்றெனும்‌ உண்மையனுபவ மொழிகளால்‌ ம்பெற இயற்றி 
யருளிய ஈன்னூற்களை, அன்புடன்‌ ஏற்று உண்மை அறிவுற்று 
பரமானந்தப்‌ பெரும்‌ பேறுபெற்று, சுவாமிகளின்‌ அதிட்டான 
மடாலயத்‌ திருப்பணிக்கு இயன்றவரை உள்ளன்புடன்‌ பொரு 
ளுதவி செய்து, கோயற்ற வாழ்வுவ்‌ குறைவற்ற செல்வமும்‌ 
பொருந்தி, நீடூழிவாழ எல்லாம்‌ வல்ல இறைவன்‌ இனிது அருள்‌ 
புரிவாராக, இங்கனம்‌, 

ஸ்ரீபரிபூரணாநந்த ஸ்வாமிகள்‌ என்னும்‌ 
இராமலிங்க பிர்ம்மேக்திரர்‌. 


(௬) 
அடியார்க்‌ கடியாரென்னும்‌ ஸ்ரீலஸ்ரீ திருப்பதி சுவாமிகளின்மீஅ 
ஸ்ரீபரிபூரணாகந்த ஸ்வாமிகளென்னும்‌ இராமலிங்க 
பிர்ம்மேந்திரர்‌ இயற்றிய 
சிறப்புப்பாயிரம்‌. 


_—— எ 


நேரிசையாசிரியப்பா. 


சீர்திகழ்‌ பொன்னிசூழ்‌ திரிசர புரஞ்சேர்‌ 
பார்புசழ்‌ பசுபதிச்‌ சுரருறை கரூர்பால்‌ 
ஏர்மலியரவக்‌ குறிச்சி யெழில்பெற 
ஆரணி யைங்கர னருளி னுதித்தான்‌ 
நீரணி திருப்பதி நின்மலப்பெ யசோன்‌ 
சரர்தரு மன்பினிற்‌ சற்குரு கடாட்சம்‌ 
வாய்ந்திடப்‌ பெற்று மெய்ஞ்‌ ஞானவாரநந்தம்‌ 
தோய்ந்து ஈற்பிரம சரியத்‌ தஅய்மையோ 
டார்ந்தன னழியா வத்துவி தச்சுவை 
ஓர்க்தன னடக்க வொழுக்கமொ டுண்மைழூல்‌ 
ஆய்ந்தனன்‌ ஞான லோசமாம்‌ உத்திப்‌ 
பெளவ .மதனுடன்‌ பழமொழிப்‌ போதமும்‌ 
கார்மிகு பக்தி கெறியுகன்‌ முத்தி 

' ரேர்படு நெறியொடு வித்தியா தையும்‌ 
ஏர்பெற வியற்றின னியாவரும்‌ 
சீரிய ராகத்‌ இகழ்வகை தேர்ந்தென்‌, 


வாழ்த்துப்பா. 
திருப்பதி யாதோரென்‌ அஞ்‌ சேருதற்கரிய வொண்ணாத்‌ 
திருப்பதி யுளத்தனென்று தேர்ந்திடுவோர்கள்‌ முத்தித்‌ 
இருப்பதியடைய ஞானலோக மா.நாலைச்செய்த 
திருப்பதியென்னு ஞான தேசிசனன்பர்‌ வாழி 


க்‌ . 


அணிந்துரை. 

ஞானலோகம்‌ அல்லது யுக்திசாகரம்‌ என்னும்‌ அரிய நூலைப்‌ 
படித்துப்‌ பார்த்தேன்‌. என்‌ ௮கத்தையுருக்இச்‌ சரர்தியுறச்செய்தத. 
இந்நூலின்‌ செய்யுட்போக்கும்‌, உரைநடைப்‌ போக்கும்‌ கற்றவர்கள்‌ 
உவக்குங்‌ கற்பகத்தருப்‌ போன்று மிளிர்ன்றது. ஞானவுலகத்‌ 
அக்குக்‌ கொண்டு கூட்டும்‌ ஈல்லேணியாகவே அமைந்துள்ள. 
ஞானக்‌ கண்ணாடியாகவே காட்செயளிக்கன்றது. இத்தகைய இரிய 
நூலை கம்‌ மக்களுய்யத்‌ தந்த ஞானப்‌ பெரியார்‌, திருப்பதியாகிய, 
அரவக்குறிச்சியிற்‌ றோன்றி ஆன்மாக்களூய்ய அருள்நெறி காட்டு 
வான்‌ தவக்கோலம்பூண்டு உண்மைத்‌ துறவியாய்‌ உலகம்‌ உவப்ப 
வலம்வந்து, கடம்பர்‌ கோவிலென்னும்‌ இருப்பதியில்‌, ஓழிவி 
லொடுக்க சமாதி உற்ற தவஞானச்‌ செல்வர்‌, திருப்பதி 
சுவாமிகள்‌ ஆவார்கள்‌. 


இஞ்ஞான சம்பந்தன்‌ அருள்வாக்கினின்‌ ௮. தோன்றிய இவ்‌ 
வுயரிய நூலை ஒவ்வொரு அறிஞர்‌ பெருமக்களும்‌ கற்று இறைவன்‌ 
திருவருட்பேற்றை பெற்றுய்யுமா று விரும்புகன்றேன்‌. அன்பு 
ஓங்குக ; இன்பம்‌ வளர்க, 
இருப்பதியா முயரரவக்‌ குறிச்செவம்‌ 
பயனாகத்‌ தேய முய்வான்‌ 
இருப்பதியென்‌ பெயர்தாங்கித்‌ திருஞானம்‌ 
உலகுய்யத்‌ திகழ நின்ற 
கருப்பதியா ஈல்லருளோன்‌ கலைஞான 
லோகமெனக்‌ கவிஞர்‌ நூலைத்‌ 
திருப்பதியா யுவந்தளித்த திருஞானத்‌ 
தீஞ்செல்வன்‌ திருத்தாள்‌ போற்றி 
சங்கேந்தி ௫௧. சதாசிவ அடிகள்‌, 
சிவானந்த நிலயம்‌, 
திருத்துறைப்பூண்டி. தாலூக்கா. 


(6) 


உ 
சிவமயம்‌ 
சாத்துக்கவி 
ஞான வுலகமெனு கல்யுக்தி சாகரத்தை 
யானென தென்பதற யாவருக்கும்‌--ஞான த்‌ 
இருட்பதியாந்‌ தெய்வகுரு செய்தானல்‌ லுள்ளத்‌ 
இருப்பதிகங்‌ கொண்டா னிவண்‌ 
கற்றாங்‌ கறிந்தடங்கக்‌ கண்டெவரும்‌ போத்றவரும்‌ 
பற்றேதமின்றிப்‌ பரம்பொருளாய்‌-- எத்றைக்கும்‌ 
நின்ற திருப்பதியா நின்மலன்சொல்‌ லேவருக்கும்‌ 
மன்ற பிறப்பறுக்கு மன்‌. 
இங்கனம்‌, 
பண்டித, சித. நாராயணசாமி 
திருவையாறு, 


வ 
சாற்றுக்கவி 

மெய்ஞ்ஞானப்‌ பனுவல்பல மேலோர்கள்‌ முன்னாளில்‌ 

வீளம்பி னார்கள்‌ 
இஞ்ஞாலத்‌ தறிவுடையார்‌ ௮வற்றைனி யோர்ந்துள்ளத்‌ 

ன்புற்‌ றார்கள்‌ 

அஞ்ஞான மகற்றுதற்காக்‌ குருவையடைம்‌ தருள்பெற்றார்‌ 

அறுபூ இக்சண்‌ 
எஞ்ஞான்றும்‌ இளைத்தார்கள்‌ ௮வர்‌உரைத்த உரையெல்லாம்‌ 

இனிக்கு மாலோ. (1) 


அறிவாலே கல்வியால்‌ கேள்வியால்‌ ஈனியுணர்ந்த 
அவற்றி னூங்குச்‌ 

செறிவாகும்‌ ௮அபவத்தால்‌ உணர்க்தவுண்மை சிறப்பாகும்‌ ; 
தேரின்‌ அங்கன்‌ 

குறிவாயாப்‌ பொருளுணம்ந்த மெய்ஞ்ஞான அனுபவிகள்‌ 
கூறும்‌ வாக்கு 

முதிவாகாத்‌ தேனாக அமுதாக மிகமணக்து 

முகழ்க்கு மம்மா (2) 


(௬) 


அத்தகைய பனுவல்களில்‌ ஞானலோ கப்பெயர்கொள்‌ 
அதவும்‌ ஒன்றாம்‌ 

யுக்திசா கரமென்னு மொருபெயரும்‌ ௮ தற்குண்டாம 
உருவ கத்தால்‌ 

ஈத்துபல வுண்மைகளை கனிவிளக்கி அறிவூட்டும்‌ 
கல_நால்‌ இக்‌_நால்‌ 

உத்தமமாம்‌ இதையியத்றிப்‌ புகழ்யெற்ற பெரியோன்மார்‌ 


உரையென்‌ பீல்‌, 


இயம்பிடுவேன்‌ : கல்வியினால்‌ கேள்வியினால்‌ ஒழுக்கத்தால்‌ 
ஏற்றம்‌ வாய்ந்து 

கயம்புகுந்த மெய்ஞ்ஞான சாதனத்தாத்‌ சேகேறி 
நவைகள்‌ தேய்ந்து 

பயம்புகுதா கெஞ்சினொடும்‌ சாக்தவுரு இவனெனவே 
பாரோர்‌ போற்றி 

வியந்திஹைஞ்ச விளங்னெவன்‌ திருப்பதியை யாவென்னும்‌ 
மெய்ம்மை ஞானி. 

அடக்கமெனுங்‌ குணமுருவம்‌ எடுத்தனைய திருக்கோலம்‌ 
அமைக்தோன்‌ யாரும்‌ 

கடக்கஅறி யாவன்பு மொழிபகரும்‌ ஈயகுணத்தான்‌ 
கலங்கா நெஞ்சன்‌ 

விடக்கரும்பாம்‌ படக்குகின்‌ உ ஒருவன்போல்‌ பொல்லாரை 
வெகுளி இர்த்து 

கடக்குகடை யினிற்சாந்தம்‌ படரும்வகை செய்தருளும்‌ 
நல்ல சாது 

ஞானத்தின்‌ மணம்வீசும்‌ உ௱முடையோன்‌ அன்புமணம்‌ 
ஈன்கு வீச 

ஈனத்தின்‌ நிழலில்லா ஈல்லுரையான்‌ சாந்தமென 
இசைக்கும்‌ கோலன்‌ 

வானத்தில்‌ விரிவடையும்‌ புகழாளன்‌ தஇிழுப்பதிப்பேர்‌ 
வாய்த்த சாது 

மோனத்தில்‌ இன்படையும்‌ முழுஈல்லோன்‌ அஅறுபவத்தில்‌ 
முதிர்க்தோன்‌ அம்மா, 

கி. வா. ஜெகந்நாதன்‌, 
ர, கார்ட்டன்லேன்‌, 


மயிலாப்பூர்‌ - சென்னை. 


(3) 


(4) 


(5) 


(6) 


உ 
ஓம்‌ தத்‌ ஸத்‌ ஸத்குருவே ஈம: 
ஸ்ரீ அடியார்க்கடியார்‌ என்னும்‌ 
ஸ்ரீலஸ்ரீ இருப்ப. ஸ்வாமிகளின்‌ இவ்ய சரிதம்‌, 
= ன்‌ 

ஸ்வாமிகள்‌ திரிசிரபுரம்‌ ஜில்லா, கரூரைச்‌ சார்ந்த அரவக்‌ 
குறிச்சி என்னும்‌ ஸ்தலத்தில்‌ ௮வதரித்தவா;--ஸ்வாமிகள்‌ முத்த;௪ 
வம்சத்திலே உதித்தவர்‌ - ஸ்வாமிகளின்‌ தாயார்‌, வெள்ளையம்மாள்‌ 
என்னும்‌ கற்பரசி; தந்தையார்‌, இரு. சுப்பிரமணிய முத்தரசரென்‌ 
னும்‌ தர்மவான்‌ ; இவர்கள்‌ இல்லறமல்லது ஈல்லறமன்று' என்‌ 
பதைக்‌ கடைப்பிடித்து, பசுநிரைகாத்தல்‌, விருந்தினர்‌ ஓம்பல்‌, தேவ 
பூசை செய்தல்‌, ஆதுலர்க்கு அன்னம்‌ கொடுத்தல்‌, முதலிய தங்க 
ளால்‌ இயன்ற தருமங்களைச்‌ செவ்வனே செய்து வந்தனர்‌, கன்று 
கள்‌ நிரம்ப ஊட்டி மிகுந்த பாலையே கறந்து சேர்த்திவெர்‌, 
அநாதைக்‌ குழந்தைகளுக்கு இலவசமாக இனம்‌ பால்கொடத்து 
உதவிவந்தனர்‌. 

ஜனனம்‌ : பெற்றோர்கள்‌ செய்த புண்ணியத்தின்‌ பயனாக 
கலியுகாதி 4975-க்கு ஸ்ரீமுக ஆண்டு மார்கழித்திங்கள்‌ புதவாரம்‌ 
 அமரபக்தத்‌ திரயோதசி 45-33 விசரகம்‌ 14-5 ௮மிர்தகெடிகை 
கூடிய சுபதினத்தில்‌ சூரிய உதயாதி, நாழிகை ர 2-4]-க்கு கும்ப 
லக்கனத்தில்‌ அரவககர்‌, ஸ்ரீ மு, சுப்பிரமணிய முத்தரசர்‌ அவர்க 
ளின்‌ 5-வது புண்ணிய ஞான குமாரர்‌, ஸ்ரீ திருப்பதி ஸ்வாமிக 
ளின்‌ திவ்ய சுபஜெனனம்‌, 


mf | 
க ப்பட்ட 
ட இரா பயப்பட 
சனி 
௪௩ பனக கரி! 0, பர 
ம ப ட | வி 


ஸ்ரீ ஸ்வாமிகளது குலத்தினர்‌ யாவரும்‌, மாமிச உணவு ஏற்ப 
வர்களெனிஜம்‌ ஸ்வாமிகள்‌ பிறவிச்சைவராகவே யமைந்தனர்‌. 

ஸ்வாமிகள்‌ தரய்ப்பால்‌ அழுக்துங்காலத்தில்‌ தம்‌ தாயார்‌ 
மாமிசவுணவு உட்கொள்ளும்‌ காலங்சளில்‌ தாய்ப்பா லருந்த 
இச்சிப்பதே இல்லை, 

மாமிசசாரம்‌ வாடை முற்றும்‌ நீங்கும்‌ வரையிலும்‌ பால்‌ 
குடிப்பது இல்லை, இப்படிப்‌ பலதடவை நிகழ்ந்து வந்ததைக்கண்ட 
ஸ்வாமிசளின்‌ வமிச,த்தவராயெ வைத்தியநிபுணரும்‌ ௮னுபவசரலியும்‌ 


௨ திருப்பதி ஸ்வாமிகளின்‌ திவ்ய சரிதம்‌ 


மகானுமாகிய ஸ்ரீ இருமலை வைத்தியர்‌ என்னும்‌ சாது அதன்‌ 
காரணத்தை யுணர்ந்து பெற்றோர்களிடம்‌ சொன்னூன்‌ பேரில்‌ 
விட்டிலுள்ளோர்‌ அனைவரும்‌ மாமிசவுணவை நீக்கச்‌ சைவ 
ராயினர்‌. 

ஆரம்பக்கல்வி : ஸ்வாமிகள்‌ 5-வது ஆண்டிலே பெற்றோர்கள்‌ 
வழக்கப்படி. ஸ்வாமிகளை பள்ளிக்கூடத்திலே படிக்கவைத்தனர்‌ 
ஸ்வாமிகளும்‌ ஆறாவது வகுப்பு முடிய படித்துத்‌ தேர்ந்தனர்‌. கல்விச்‌ 
சாலைக்குப்‌ போகும்‌ நேரம்‌ தவிர மற்ற நேரங்களில்‌ ஸ்வாமிகள்‌ தமத 
இளைய சகோதரர்‌ இராமலிங்க முத்தரசருடன்‌ கூடி, கற்களை விக்‌ 
கிரகங்களாக வைத்து உரியபூசை நிவேதனம்‌ செய்து, அவல்‌ கடலை, 
சர்க்கரை, முதலிய நிவேதனப்‌ பண்டங்களை எல்லோருக்கும்‌ 
கொடுத்து மகஏழ்வதே ஸ்வாமிகளது நித்தியப்படி விளையாட்டுச்‌ 
செய்கையாகும்‌. கெட்டசொற்களை வசனிக்கும்‌ வழக்கமே இவ 
ரிடம்‌ கடையாது. அச்சொற்களை கேட்கவும்‌ சயொர்‌, கெட்டகுண 
முள்ள பிள்ளைகளோடு பழகுவதுமில்லை. 

மேல்படிப்பு: அரவககருக்கு அருகாமையிலுள்ள ஈல்ல 
மாகாளிப்பட்டியில்‌ குருக்கள்‌ பரம்பரையிலுஇத்த ஸ்ரீ தெய்வகொ 
மணிக்குருக்கள்‌ அவர்களை ஆசிரியராக அடுத்து அவரிடம்‌ நன்னூல்‌, 
நிகண்டு, தொல்காப்பியம்‌, திருக்கு கள்‌, முதலிய இலக்கண இலக்கி 
யங்களை திறம்படக்‌ கற்றுத்தேர்ந்தனர்‌, அவரிடம்‌ லெ உபாசனைக்‌ 
குரிய உபதேசங்களும்‌ பெற்றனர்‌, 

பாலிய விசேஷம்‌: அரவககரிலிருக்து கரூர்போகும்‌ 
பாதையிலே சுமார்‌ 3-பர்லாங்கு தரத்தில்‌ ஸ்வாமிசளது தந்தைய 
ரின்‌ தோட்டம்‌ உண்டு, அதிலுள்ள காவல்மரத்தின்‌ ழ்பாகத்தில்‌ 
வீக்கனேசுரர்‌ கோவிலும்‌, ௪த்திரமடமும்‌, ஓஸ்ராகக்கட்டி. கூரை 
வேயப்பட்டிருக்தது, அதில்‌ வந்து தங்கும்‌ ஏழைகளுக்கு ஈம்ஸ்வாமி 
களும்‌ பிள்ளையாருக்கு பூசை நைவேத்தியம்‌ செய்த அங்குவந்திருக்‌ 
மும்‌ ௮கதிகஞக்கு தம்‌ தக்தையாரைப்போல்‌ தாமும்‌ அன்னமனளித்து 
வருவ தாயினர்‌. அக்கோவிலும்‌ மடமும்‌ இப்போது மண்டபச்‌ 
கட்டடமாக ௮மைந்திருக்கின்‌ றன, 

திருமணம்‌ : ஸ்வாமிகள.அ தந்தையார்‌ உலக வழக்கம்போல்‌ 
ஸ்வாமிகளுக்குத்‌ இருமணம்‌ செய்துவைக்க ஏற்பாடு செய்தனர்‌, 
இதையறிந்த சம்‌ ஸ்வாமிசளோ தனக்கு மண்‌, பெண்‌, பொன்‌ 
ஆயெ மூவரசைகளிலும்‌ அகப்பட்டு அழிக்திட இஷடமில்லையென்‌ அ 
தெரிவித்துவிட்டு, அப்பொழுதே உள்ளத்தில்‌ விரக்தகொண்டு முற்‌ 
தத்துறந்து பேரின்பமணம்‌ எய்தும்‌ வண்ணம்‌ சற்குரு தரிசனத்‌ 
இற்கு ஆவல்கொண்டு உள்ளம்‌ உருகுவரராயினர்‌. அக்காலத்தில்‌ 
ஸ்வாமிகள.து கனவில்‌ ஓர்‌ உருவம்‌ தோன்றி தனக்கு உபதேசம்‌ 
செய்வதாகக்‌ கண்டனர்‌, ௮அமுதல்‌ அவ்வுருவம்‌ ஸ்வாமிசளின்‌ உள்‌ 
ளத்தில்‌ பதிக்தடவே அவ்வுருவத்தை சேரில்காண. அன்புடன்‌ 


திருப்பதி ஸ்வாமிகளின்‌ திவ்ய சரிதம்‌ ௬ 


தியானித்து வருவாராயினர்‌. சிலகாள்‌ சென்றபின்‌ திருவையாறு, 
என்னும்‌ ஸ்தலத்துக்கு, ஸ்ரீ தெய்வசகரமணி குருக்கள்‌ சொல்லிய 
குறிப்பின்படி, பெற்றோர்களுடன்‌ செல்வாராயினர்‌. 

ஸத்குரு தரிசனம்‌ : கம்‌ ஸ்வாமிகள்‌ இருவையாத்தில்‌ தன்‌ 
உள்ளத்தில்‌ தியானித்துவர்த வடிவமாகிய பிரம்மஸ்ரீ சுயம்பிரகாச 
சிவானந்த ஸ்வாமிகளை சேரில்கண்டு சேவித்து ஸத்குருதரிசனம்‌ 
அடையப்பெற்றார்‌ ; அஅமுதல்‌ குருவுக்குப்‌ பணிவிடையா ற்றி, 
குருகாதரால்‌ மகாவாக்கிய உபதேசம்பெற்று, வேதாக்த விசாரம்‌ 
உற்று, அதற்கேற்ற _நூல்களைக்கற்௮ு, உண்மையுணர்ந்‌து ஒழுக்க 
மும்‌ அடக்கமும்‌ ஒன்‌ அசேரப்பொருந்தி, அபரோட்ச அனுபவ 
மடைந்து, மோன நிலையிலமர்ந்து, குருகாகன்‌ சந்நிதான த்தலேயே 
யிருந்து, அவரது தொண்டாற்றி வருவாராயினர்‌. 

ஊருக்குத்‌ திரும்பிவருதல்‌: ஸ்வாமிகளுக்கு குருகாதனைப்‌ 
பிரிக்திருக்க மனதில்லாதிரு£தும்‌ குருவின்‌ உத்திரவுக்குக்‌ ழ்ப்படிக்து 
.அவர்கட்டளைப்படி. ஊர்வக்து சேர்ந்தனர்‌. வந்தகாலத்தில்‌ இளைய 
சகோதரர்‌ ராமலிங்க முத்தரசரின்‌ பத்தினியார்‌ ஓர்‌. ஆண்மகவை 
ஈன்றனர்‌, ஸ்வாமிகள்‌ அக்குழந்தைக்குத்‌ தனது ஞானசாரியரின்‌ 
இருகாமத்தைச்‌ சூட்டி. மழெ்வெய்தியிருந்தனர்‌ ; அப்படியிருக்கும்‌ 
பொழுதும்‌ பிள்ளையார்கோவில்‌ மடத்தில்‌ தான்‌ தங்கியிருப்பது 
வழக்கம்‌, இளைய சகோதரர்‌, ராமலிங்க முத்தரசர்‌ விட்டி லிருக்து 
தான்‌ ஆகாராதிகள்‌ தவராமல்‌ கொண்டுவட்‌த கொடுக்கப்பட்டன. 

ஸ்வாமிகள்‌ கரையில்லாத வெள்ளை வஸ்திரத்தை இடுப்புக்‌ 
கொன்‌ அம்மேலுக்கொன்‌ அமாக ௮ணிவது வழக்கம்‌, இவைகளையே 
இனம்‌ துவைத்து அழுக்கின்றித்‌ தூய்மையாக அணிக்துகொள்வர்‌, 
ஓலப்பாயில்‌ மரக்கட்டையைத்‌ தலையணையாசவைத்துக்கொண்டுபடுப்‌ 
பது வழக்கம்‌, காணயங்களைக்‌ கையால்‌ தொடுவ தமில்லை , பெண்களை 
நிமிர்க்து பார்ப்பதுமில்லை, தமது பிதுரார்ச்‌சி ச சொத்துக்களைக்கூட 
இச்ரத்ததில்லை, மனத்திலும்‌ பார்வையிலும்‌ வாக்கிலும்‌ ஸ்வாமிக 
ரூக்கு விகாரமென்பதே கிடையாது, ஸ்வாமிகள்‌ கூட்டங்களில்‌ 
கலவாமல்‌ ஏகாந்தமாக மோன நிலையிலிருப்பதிலேயே காட்ட 
முள்ளவர்‌ ; ஸ்வாமிகளின்‌ தாயார்‌ வெகுகாலம்‌ ஜீவித்திருந்ததால்‌ 
ஸ்வாமிகள்‌ தமது 4௦-வயத வரையில்‌ சமீபித்த ஸ்தலங்களுக்கு 
மட்டும்‌ போவ தும்‌ தாயின்‌ நினைவால்‌ திரும்பிவருவஅமாக இருந்த 
னர்‌; ஊபிலிருக்குங்காலத்தில்‌ பிள்ளையார்‌ கோவில்‌ மடத்தில்‌ தங்க 
யிருப்பதும்‌ கணேசருக்குப்‌ பூசை செய்துவருவதும்‌ தம்மை 
அடைக்த டர்களுக்குப்‌ போதித்து வருவதுமா யிருக்தனர்‌. 
ஸ்வாமிகள்‌ இரண்டு வருடகாலம்‌ நிர்விகற்ப சமாதியில்‌ நிலைத்து 
ஞானம்‌ ததும்ப அத்வைத உணர்வு பொங்கி உள்ளும்‌ புறமும்‌ ஒரே 
பிர்ம்மமயமாக விளக்க௪க௪ சமாதியுற்‌ று, உலகம்‌ உய்யும்‌ வண்ணம்‌ 


ஸ்ரீ வீசாயக மூர்த்தியின்‌ அருளால்‌ கருமம்‌, பக்தி, ஞானம்‌ 


௪ திருப்பதி ஸ்வாமிகளின்‌ திவ்ய சரிதம்‌ 


இவற்றால்‌ முத்தியை எய்‌.அவிக்கும்‌ அரிய ஞான நூல்களை வெளிப்‌ 
படுத்தலாயினர்‌, அவையாவன :— 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ - முக்திகெறி 
சிவசூத்திர வீமர்சனி - பழமொழிப்போதம்‌ 
வித்தியாகை - பக்திநெறி 
இருகாமமாலை - தேவிஸ்தோத்திரம்‌ 


தக்ஷிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்‌ முதலியன, 

ஹெ நூல்களுக்கு ஸ்வாமிகள்‌ அரவககர்‌, கரூர்‌, கடம்பர்‌ 
கோவில்‌ ஆகிய ஸ்தலங்களில்‌ வ௫த்த காலங்களில்‌ பதவுரை, பொழிப்‌ 
புரைகளை வெளிப்படுத்தி அடியார்களைக்கொண்டு எழு.அவித்தனர்‌. 

“ஸ்வாமிகள்‌ அரவககரிலிருக்க காலத்தில்‌ வாங்கல்‌, ரெ வேங்‌ 
கடசாமி என்னும்‌ அடியேன்‌ ஸ்வாமிகளை வர்தடுத்து மாணாக்க ஐ இ 
மகாவாக்கிய உபதேசம்பெற்று ஸ்வாமிகளுக்கு அக்கால முதற்‌ 
கொண்டே தொண்டு செய்து வருபவனாயிருக்கின்‌ றனன்‌ , 

இன்னும்‌ பல அடியார்களும்‌ அன்பர்களும்‌ ஸ்வாமிகளிடம்‌ 
வந்து பணிந்து தொண்டாத்றிக்‌ கல்வி கற்று சந்தேகந்தெளிர்து உப 
தேசம்‌ பெற்றும்‌ வருவராயினர்‌, ௮கேக சத்த புருஷர்களும்‌ யோட 
களும்‌ சாதுக்களும்‌ ஈம்‌ ஸ்வாமிகளிடம்‌ வந்து ஸ்வாமிகளின்‌ ஆசை॥ 
யகம்பாவமற்ற சுயம்பிரகாச சச்சிதானந்த விளக்கத்தைக்கண்டு, 
ஸ்வாமிகளிடம்‌ தங்கி ஞானச்‌ செல்வத்தையும்‌ அருள்‌ பிரகாசத்தை 
யும்‌ பெற்றுச்‌ செல்வராயினர்‌ ; அச்கரலத்தில்‌ ஸ்வாமிகளுக்கு ஆகா 
ராதிகள்கொடுத்‌ துத்‌ தொண்டு செய்துகொண்டு வந்த இளைய சகோ 
தரர்‌ காலஞ்‌ சென்றமையால்‌ அவரால்‌ ஏற்கனவே வாங்கப்பட 
டி.ருந்த கடன்‌ தொகைக்காக ஸ்வாமிகளது முன்னோர்கள்‌ வைத்‌ 
இருந்த பிள்ளையார்கோவில்‌ மடத்தைச்‌ சேர்ந்த நிலங்கள்‌ ஏலக்‌ 
இற்கு வரும்‌ தருவாயிலிருந்ததைக்‌ கண்ட அடியேனும்‌ மற்ற 
அடியாரும்‌ பெருமுயத்சி செய்து கடனைத்‌ இர்த்தை வத்து 
ஷே நிலங்களை ஹே. ராமலிங்க முத்தரசருடைய குமாரராடிய சிவா 
னந்த முத்தரசர்‌ தம்‌ வார்சு பரம்பரையாக எவ்வித பராதினமும்‌ 
செய்யாமல்‌ அ௮னுபவித்தூக்கொண்டு ஷே 'பிள்ளையாருக்கு பூசை 
கைவேத்தியமும்‌ மடத்துக்‌ சரரியமும்‌ பழுது வாராமல்‌ சாசுவத 
மாக ஈடத்திவகும்படி ஏற்பாடு செய்யப்பட்டி ருக்கிறது, 

ஸ்தல யாத்திரை ; ஸ்வாமிகள்‌ தம்‌ தாயார்‌ சமாதியானவு,_ன்‌ 
ஸ்தல யாத்திரை செய்யத்தொடம்‌ இமயமலை முதல்‌ - கன்னியா 
குமரரிவரை, உள்ள பல புண்ணிய இரத்தங்களில்‌ நீராடியும்‌ ஸ்தலங்‌ 
களில்‌ வித்தும்‌ மூர்த்திகளை தரித்தும்‌ ஆங்காங்குள்ள வுண்மை 
விசேஷங்களை ஆராய்க்தறிமது அனுபவித்து வருவாரயினர்‌, அவ்‌ 
வவ்விடங்களிலுள்ள வடமொழி தென்மொழிப்‌ புலமைவாய்ந்த பெரி 
மோர்சளும்‌ ஸ்வாமிகளிடம்‌ வந்து ஐயக்திரிபு அற, தெளிந்து 


திருப்பதி ஸ்வாமிகளின்‌ திவ்ய சரிதம்‌ ௫ 


சீடர்களாகினர்‌. அடியார்கள்‌ பலர்‌ ஸ்வாமிகளுக்கு ஆங்காங்கு உட 
ராஜி உண்மையுணர்க்து வேண்டிய உதவிசெய்து பணியாற்றி வரு 
வாராயினர்‌ ; கடைசியாக ஸ்வாமிகளஅ உள்ளம்‌ ௮கண்டகாவிரி 
தீரத்தில்‌ வசிக்க வீருப்பமுற்றது, அதனால்‌ ஸ்வாமிகள்‌ திருப்ப 
ராய்த்துறை, கொடுமுடி, கரூர்‌, வேலூர்‌, முதலிய இடங்களில்‌ 
வத்து வந்தனர்‌, கஞ்சையிடையார்‌ மிராசு தாரும்‌ கண்டர்‌ ஆஸ்ட 
லுக்கு மானேஜருமான இரு, KM. பரிமளகண்டர்‌ அவர்களும்‌) 
ழேயூர்‌ இரு, வெள்ளக்குட்டி சாமி என்கிற அடியாரும்‌, கரூர்‌ 
பனியன்‌ பாக்டரி இரு. (, கிருஷ்ணசாமி காயுடு, இரு சுந்தாஞ்‌ 
செட்டியார்‌, திரு ராமசாமி முதலியார்‌, வாங்கல்‌ வைத்தியம்‌, ராமூ 
என்பவரும்‌, திரு காகாவாடி முத்துசாமி கவுண்டர்‌ அவர்களும்‌ 
ஆங்காங்கு வசித்தபொழு.து வேண்டிய உதவிசெய்து தொண்‌ 
டாற்றி வந்தருக்கிறார்கள்‌. வேலூரில்‌ மாணிக்சம்பிள்ளை என்‌ பவர்‌ 
காலந்‌ தவராமல்‌ ஆகாராதிகள்‌கொடுத்‌து தொண்டாத்தி வந்திருக்க 
றார்கள்‌. ஸ்வாமிகள்‌ அதன்பின்‌ ௮சண்ட காவேரியின்‌ தென்‌ கரையி 
லுள்ள தென்கடம்பக்‌துறை என்னும்‌ கடம்பர்‌ கோவிலில்‌ நிரந்தர 
மாக வ௫ச்சலாயினர்‌, ஸ்வாமிகள்‌ தினம்‌ நித்திய கடன்கள்‌ முடித்து 
ஆகாராதிகள்‌ எடுத்துக்கொள்ளும்‌ கேரம்‌ தவிர மற்றய காலங்களில்‌ 
கோவிலிலேயே ௪௧௪ சமாதியிலிருக்‌து வருவாராயினர்‌. அக்காலத்‌ 
திலே குளித்தலை உயர்தரக்‌ சல்லூரியில்‌ தமிழாசிரியராக இருக்க 
பிரம்மஸ்ரீ ராமசுப்பய்யர்‌ என்னும்‌ அந்தணர்‌, ஸ்வாமிகளையடைக்து 
டரா ராமாயணம்‌ முதலிய நூல்களில்‌ தமக்கு ஏற்பட்ட சந்தே 
கங்களை எல்லாம்‌ முறையாகக்‌ கேட்டுத்‌ தெரிக்தும்‌ ஸ்வாமிகளால்‌ 
முக்கிய உண்மைகளை உணர்ந்தும்‌ வருவாராயினர்‌, 
கடம்பர்கோவிலில்‌ வித்‌ அவரும்‌ பாம பாகவதராகிய ஸ்ரீரெங்க 
ராமா; தாசர்‌ என்பவர்‌ ஸ்வாமிகளையடைர்து சீடராக தம்மில்லச்‌ 
திலேயே ஆகாராதிகளை ஏத்றுக்கொள்ளும்படி ஸ்வாமிசளை வேண்‌ 
மூனர்‌. ஸ்வாமிகளும்‌ ௮வரஅ பக்திக்குக்‌ கட்டுப்பட்டு அவரில்லத்‌ 
இலேயே உணவருந்தி வருவாராயினர்‌. ஸ்வாமிகளை அடிக்கடி தரி 
சிக்கவரும்‌ ஸ்வாமிகளது சீடர்களுக்கும்‌ சடபரம்பரையினருக்கும்‌ 
கூட பாகவதர்‌ உணவளிப்பாராயினர்‌ பாசவ த டைய மனைவியா 
ரும்‌ இச்கைங்கரியதீதைத்‌ தவறாமல்‌ செய்தா டணியாற்தி வந்தனர்‌. 
- இதற்காக, முக்கியமாக அடியேனும்‌ கரூர்‌ மண்டி 1. 18. ராமசாமி 
காயுடு அவர்களும்‌ ஷேயூர்‌ 7, R. அரைசாமி காயுடு அவர்களும்‌ 
பாகவதர்‌ வீட்டிற்கு வேண்டிய எல்லா உதவியும்‌ செய்‌ அவந்தோம்‌, 
மற்றும்‌ லே அன்பர்களும்‌ பொருளுதவி செய்தருக்கின்‌ றனர்‌. 
கடம்பர்கோவில்‌ இரு. ஞானசம்பந்த முதலியார்‌ தம்‌ வீட்டில்‌ 
இரவில்‌ தங்கியிருக்க ஸ்வாமிகளுக்கு வேண்டியவசதி செய்த 
கொடுத்து பணியாற்றி வக்‌இருக்றொர்கள்‌. கே 7. K. ராமசாமி 
நாயுடு, V. R. துரைசாமி காயுடு இருவரும்‌ ௮டி.க்கடி. ஸ்வாமிகளி 
டம்‌ வந்து பணியாற்றி தங்களனுபவத்தில்‌ ஏற்பட்ட எல்லா சந்தே 


௬ திருப்பதி ஸ்வாமிகளின்‌ திவ்ப சரிதம்‌ 


சங்களையும்‌ ஸ்வாமிகளைக்‌ கேட்டு அவர்‌ அருளால்‌ தெளிந்து 
உண்மை யுணர்ந்து கொள்வாராயினர்‌, 

இப்படி ஈடந்து வருகையில்‌ ஏற்கனவே பாகவதர்‌ வரங்இ 
யிருந்த கடனுக்காக, கடன்‌ கொடுத்தவர்கள்‌ பாகவதரின்‌ வீட்டை 
ஏலத்திற்குக்‌ கொண்டுவர ஏற்பாடாக இருப்பதையறிந்த அடியே 
னும்‌, சல முக்கிய அன்பர்களும்‌ சேர்க ஸ்வாமிகளின்‌ பொருட்டு, 
அக்கடனைத்‌ தீர்த்து வைத்தோம்‌. ஸ்வாமிகள்‌ பரிபூரண தசையை 
அடைவதற்கு ஒரு மாதத்துக்கு முன்னதாக என்னை வரவழைத்து 
எனக்கு ஆத்மார்த்தமாக வேண்டிய இட அபரோக்த அனுபவ 
நிலையைக்‌ காட்டி நிலைபெறச்‌ செய்து பிறவாநெறியை உணர்த்தி 
யருளினர்‌. 

சத்து, சித்து, ஆனந்தமென்னும்‌ முத்தலங்களின்‌ மேன்மை 
பொருந்தியுள்ள திரு. கடம்பவனேச்வரர்‌ இடப்பாகமமர்ந்த 
ஸ்ரீ பால குசரம்பிகா அம்மன்‌ சன்ன தியிலேயே சதாகாலமும்‌ 
சமாதி கூடி இருந்துவந்த ஈம்‌ குருகாதராயெ ஸ்ரீலஸ்ரீ திருப்பதி 
ஸ்வாமிகள்‌ தமது 64-வது ஆண்டாகிப ஈசுவரஆண்டு ஓப்பசித்‌ 
திங்கள்‌ 26-ம்காள்‌ குருவாரம்‌ பூர்வபட்ச அஷ்டமி அவிட்டம்கூடிய 
ஈன்னாளில்‌ பகல்‌ 221-காழிகை அளவில்‌ அகண்ட பரிபூரண சச்சி 
தானந்த சொப்பிரகாச மோன சாசுவத நிர்விகற்ப சமாதியிலமர்ந்த 
னர்‌. ஸ்வாமிகள்‌ பரிபூரண தசையடைந்தபிறது ஸ்வாமிகளின்‌ 
சீடர்களில்‌ ஒருவராகிய பிரம்மஸ்ரீ ராமசுப்பையர்‌ என்பவர்‌ தாம்‌ 
கொண்ட பேரன்பு பொங்கிப்‌ பெருடெ சுவாமிகளின்‌ பீரிவாற்ற 
மையைப்‌ பிறரும்‌ அறியும்வண்ணம்‌ ள்வாமிகளின்பேரில்‌ கையறு 
நிலைப்பதிகம்‌ என்னும்‌ நூலை இயற்றியுள்ளார்‌. 

ஸ்வாமிகளின்‌ அதிஷ்‌_ான வைபவ 5. 
ஸ்ரீலஸ்ரீ இருப்பதி ஸ்வாமிகளின்‌ அடிஷ்‌_ானம்‌ கடம்பர்‌ 
: கோவிலுக்கும்‌ அதற்கு நேரேஉள்ள அகண்ட காவேரி தீர்த்த 

கட்டத்திற்‌ கும்‌ ஈடுவில்‌ ஆற்றங்கரையின்‌ தென்பக்கத்டுல்‌ பாதைக்கு 
மேற்கே இழக்கு முகமாக ஸ்ரீ பால குசாம்பிகர வின்‌ இருதய ஸ்தா 
னமாச அ௮மைக்துள்ள௮. அதிஷ்டான த்தின்‌ முன்புறம்‌ வலது 
கைப்பக்கத்தில்‌ அரசும்‌ வேம்பும்‌ அழகாக அ௮மைக்துள்ள ஸ்தலத்‌ 
தில்‌ ஈம்‌ ஸ்வாமிகளின்‌ சகுண மூர்த்தியாகிய விசாயசப்‌ பெருமான்‌ 
ஸ்வாமிகளின்‌ அதிஷ்டானம்‌ அமையவேண்டிய இடத்தை அதி 
விப்பவர்போல்‌ முன்னரே வந்து ௮மர்ந்திருக்கன்றனர்‌. வக்‌ 
ரக தேவதைகளும்‌ விகாயகரை வேண்டியே பக்கத்தில்‌ ௮மைக்‌ 
இருக்கன்‌ றனர்‌. 

அதிஷ்டானம்‌ அமைந்த இனத்திலிருக்து மண்டலாபி 2ஷகம்‌ 
முடியும்‌ வரையிலும்‌ அன்றாடம்‌ கடக்கவேண்டி௰ வைபவங்களெல்‌ 
லாம்‌ வெகு விமரிசையாக கடைபெற்று வந்தன. அதிலிருந்து 
வருடக்‌ தோறும்‌ ஐப்ப9-மி” அவீட்ட கக்ஷத்திரத்தன்று ஸ்ரீலஸ்ரீ 


திருப்பதி ஸ்வாமிகளின்‌ திவ்ய சரிதம்‌ ௭ 


ஸ்வாமிகளின்‌ குருபூசையும்‌ மகேசுவர பூசையும்‌ ஸ்வாமிகளின்‌ 
திருவுருவப்பட திருவுலாக்‌ கரட்சியும்‌ வெகு விமரிசையாக ஈடத்தி 
வருகிறோம்‌. ஸ்வாமிகளின்‌ அதிஷ்டான மடாலயத்துக்கு நிரந்தரத்‌ 
தலைவராக ஏ.திபட்டுள்ள அடியேனும்‌, கரூர்‌ [. K. ராமசாமிகாடிடு, 
யூர்‌ V, R..க௫ரைசரமிகாயுடு, வாரங்கல்‌ இரு. வே, மருதபிள்ளை 
மேயூர்‌ சு. ஷண்முகம்பிள்ளே ஆகியவர்கள்‌ முக்கியமாக ஸ்வாமி 
களின்‌ அதிஷ்டான மடாலயக்‌ திருப்பணிக்கும்‌ மகர.கும்பாபிஷேகத்‌ 
திற்கும்‌ பெரும்‌ பொருளுதவி, பெருக்தொண்டு செய்தவராவர்‌, மற்றி 
அன்பர்களும்‌ ௮ங்கத்தினர்களும்‌ தங்களால்‌ இயன்‌ ற பொருளுதவி 
செய்துள்ளார்கள்‌. 

கரூர்‌ 1. K. ராமசாமி காயுடு அவர்கள்‌ பொக்கெதாரரும்‌ 
காரியதரிசியுமாக இருந்து, நேயூர்‌ V. R. துரைசாமி மாயுடு 
அவர்களின்‌ முயற்சியையும்‌ கொண்டு கர்ப்பக்‌ ரகம்‌, அர்த்த மண்‌ 
டபம்‌, முன்‌ கட்டடம்‌ முதலியன கட்டுவித்து, கா௫யிலிருக்து 
கொண்டு வரப்பட்ட பரணலில்கப்‌ பிரதிஷ்டையும்‌, ஈநக்தி பலியிட 
பிரதிஷ்டையும்‌, சல௪ கும்ப யக்ஞமும்‌, வேத மந்திர பூர்வமாசு 
பார்‌ த்திப->") ஆனிமாதம்‌ ர_ிக்தேதி புதவாரத்தன்று கல்‌ முகூர்த்‌ 
தத்தில்‌ கடத்தப்பட்டு கலச மகா கும்பாபிஷேகமும்‌ வெகு வீமரி 
சையுடன்‌ பரிபூரணமாக நிறைவேதிற்று, 

ஆரம்ப முதலாகவே தினம்‌ மூன்று கால பூசையும்‌ நிவேதன 
மும்‌, தவராமல்‌ ஒழுங்காக ஈனடபெற்று வருகின்றன. மேல்புறத்‌ 
தில்‌ கந்தவனமும்‌ ணெறும்‌ அமைக்கப்பட்டிருக்கறது, ஸ்ரீலஸ்ரீ 
சுவாமிகளின்‌ மடாலய ௮திஷ்டரன பூசை, நைவேத்தியம்‌ கந்த 
வனப்‌ பணி, ஊழியம்‌ செய்து வருடவர்சளுக்கு முன்று காலமும்‌ 
ஆகாராதிகள்‌ குறைவற நடைபெற்று வருகின்றன, பூசை, நிவே 
தனம்‌ சாசுவதமாக நடைபெற்றுவரும்‌ நிமித்தம்‌ ஈன்செய்‌ நிலங்‌ 
களும்‌ வாங்கி வைக்கப்‌ பெற்றிருக்கன்‌ றன, 

அடியேனது வணக்கமான முடிவுரை. 

ஸ்வரமிகள அ சரித்திரத்தை ஸ்வாமிகளின்‌ சம்பி குமாரன்‌ 
ரா. வானக்தமும்‌, கரூர்‌ ஆரம்பப்‌ பாடசாலை ரிடயர்‌ ஆசிரிய 
ராயெ சாமசாமி முதலியாரும்‌ தனித்தனி எழுதி வைத்திருர்த 
தைப்‌ பார்த்து என்‌ அனுபவத்தையும்‌ கலந்து எனக்குத்‌ தெரிந்த 
வரை எழுதவானேன்‌. ஸ்வாமிசளத ஜீவிய சாலம்‌ முதற்கொண்டு 
காளது வரைக்கும்‌ என்னுடன்‌ இடைவிடாது கூடவேயிருக்து ர 
மத்தைப்‌ பாராட்டாத எல்லாக்‌ சைங்கரியங்களுக்கும்‌ பொரு தவி 
யும்‌ பணியாத்றியும்‌ நிர்வகித்து வருபவர்சளுமாகிய கரூர்‌ மண்டி 
7”. K. சசமசாமி காயுடு ஜேயூர்‌ வியாபாரம்‌ திரு. 7, R. தரை 
சாமி கரயுடு ஆசய இருவருக்கும்‌ மற்றும்‌ ஸ்வாமிசுஞுடைய 
அதிஷ்டான மடாலய ௪கல சைய்கரியத்துக்கும்‌ பொருள தவி 
செய்து தொண்டாத்தி வருன்ற பேரன்பர்சளுக்கும்‌ ஸ்ரீ ஞான 


௮ திருப்பதி ஸ்வாமீகளின்‌ திவ்ய சரிதம்‌ 


லோகமென்னும்‌ யுக்தி சாகரமாகய இந்த லை, காங்கள்‌ அச்சு 
வதற்கு முயற்சியுடன்‌ சிரமத்தை பாராட்டாத பிழை திருத்தம்‌ 
செய்து ஊக்சமளித்து நிறைவேற்றிக்‌ கொடுத்து நான்முகம்‌, 
இறப்புப்பாயிரம்‌, வாழ்த்துப்பா ஆகியவற்றை இயத்றியுதவிய 
பிர்ம்மஸ்ரீ பரிபூரணானக்த ஸ்வாமிகள்‌ என்‌ற'ஸ்ரீ ராமலிங்க பிர்ம்மேக்‌ 
இரர்‌ அவர்களுக்கும்‌, சாத்துக்கவி இயற்றியுதவிய பண்டித சித, 
ஸ்ரீ நாராயணசாமி அவர்‌ களுக்கும்‌ மயிலாப்பூர்‌ ௫, வா.ஸ்ரீ ஜெகர்‌ 
மாதன்‌ அவர்களுக்கும்‌, அணிக்துரை யிய ற்றியுதவிய சங்கேந்தி 
குக. ஸ்ரீ சதாசிவ அடிகள்‌ அவர்களுக்கும்‌ என்‌ மனமார்ந்த 
கன்றியைத்‌ தெரிவித்‌ தக்கொள்ளக்கடமைப்பட்டுள்‌ ளேன்‌. முக்கியஸ்‌ 
தர்களாகிய எங்கள்‌ மூவரில்‌ நிர்வாகத்‌ திறமை வாய்ந்த திரு.. 
T. K. ராமசாமி காயுடு என்பவர்‌ பேருக்கு ஸ்வாமிகள்‌ இயற்றிய 
நூல்களை வெளியிடுவதற்கு காபிரைட்‌ ரிஜிஸ்டர்‌ உரிமை ஏற்பட்‌ 
டிருக்றெது, இம்மூவரின்‌ செலவில்‌ அச்‌டெப்பட்டிருக்கும்‌ ஸ்ரீஞான 
லோகமென்னும்‌ யுக்தி சாகரமாகிய இந்த நூலை விற்பனை செய்து 
மடாலயத்‌ திருப்பணிக்கு உபயோ கப்படுத்த எண்ணியுள்ளோம்‌. 

ஸ்வாமிகள்‌ என்னிடம்‌ சேரில்‌ சொல்லிய உண்மையை யாவ 
ருக்கும்‌ இப்பொழுது தெரிவிக்கவேண்டியவனாயிருக்கிறேன்‌. 

அதாவது, '' ஞான லோகமென்னும்‌ இவ்வரிய நூலை கான்‌ 
என்‌ அகங்காரத்தால்‌ இயற்றவில்லை; _நால்‌ செய்யவேண்டுமென்‌ ற 
முயற்சியில்லாமலிருக்தும்‌, எனக்கு 20-வது வயதிலேயே எழுந்த 
உண்மையின்‌ ரகசியத்தை வருடக்சணக்காக அடக்கி வைத்துக்‌ 
கொண்டு சும்மா இருந்து வந்த கான்‌ எனது தியான மூர்த்தியான 
ஸ்ரீ விக்கனேசுவரர்‌ தூண்டுதலின்பேரில்‌ எழுதி வைக்கலாயி 
னேன்‌” என்று எனத ஸத்குருநாதராகய ஸ்வாமிகள்‌ உண்மை 
உரைத்தனர்‌. 

இந்‌. நூலானது, ஆத்மானுபவமுள்ளவர்களாய பல பெரியோர்‌ 
களுக்கும்‌ ௮ன்பர்சளாகிய எல்லோருக்கும்‌ உபயோசப்படும்படி. அச்‌ 
இடப்பட்டுள்ள. யான்‌ எழுதியவற்றுள்‌ பிழையிருப்பினும்‌ பெரி 
யோர்கள்‌ மன்னித்து அ௮றிவீப்பார்களாக, ஸ்ரீஸ்வாமிகளின்‌ பிறப்பு 
முதல்‌ கடந்துள்ள நிகழ்ச்சிகள்‌ யாவற்றையும்‌ எழு.தூவ தென்றால்‌ 
ஏட்டி.லடங்காது என்னும்‌ விரிவஞ்சி என்‌ இறமைக்குத்‌ தக்கவாறு 
சுருக்கமாக எழுதியுள்ளேன்‌. ஓம்தத்ஸத்‌, சாக்திசாந்தி, 

ப்ரீ ஸத்குருகாதரா£ யெ ஸ்ரீலஸ்ரீ திருப்பதி சுவாமிகளின்‌ 

திருவடிகளே சரணம்‌, 
அடிமை ரெ. வேங்கடசாமி, 
வாங்கல்‌, பழயவூர்‌, 
சுபமங்களம்‌, 


= 


௨ 


ஹி கணேசாய மம : 
அடியார்க்‌ கடியார்‌ எழு$ய 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌, 


= ———_ ட்டட 


விநாயகர்‌ காப்பு. 


_——0—— 


குறள்‌ வேண்பா. 


சீரார்‌ பரப்பிரமத்‌ இவ்யப்‌ பிரகாசம்‌ 
ஆரார்‌ விளயகர்‌ காப்‌ பாம்‌, (க) 


(பதவுரை) சர்‌ ஆர்‌ செப்பு மிகுந்த, பரப்பிரமஃமேலான பிர 
மத்தின்‌, திவ்ய இனிமையான தெய்வீக, பிரகாசம்‌ = விளக்கம்‌, 
ஆர்‌ = ஆத்திமாலை, ஆர்‌ ௫ அணிந்த, விகாயகர்‌ ௫ விகாயசமூர்த்தி 
யின த, காப்பு ஆம்‌-- சாத்தலாம்‌, 

(பிரமம்‌--விகாயகர்‌) (விளக்கம்‌ காத்தல்‌) 


(போழிப்புரை) செப்பு மிகுந்த மேலான பிரமத்தின்‌ இனிமை 
யான தெய்விக விளச்சம்‌ ஆத்திமாலை யணிர்த விநாயகமூர்த்தி 
யினது காத்தலாம்‌. 


சத்தே சசஞ்‌ இத்துத்‌ தான்‌வே னானந்தம்‌ 
ஓத்தாய வீசனென வோர்‌, 6) 


(ப-ரை) சத்து (ஏ) இருப்பத, ௪சம்‌ ௫ உலகமாம்‌, சித்துத்‌ 
(தான்‌) விளங்குவது, சீவன்‌ = உயிராம்‌, ஆனந்தம்‌, ஒத்து ஆய 
பொருந்தாமகத்‌ பொருந்தியிருக்றெ, ஈசனென-ஈசுவானாமென்‌ ௮, 
ஓர்‌-.௮றி. (எ. அசை) (தான்‌ சாரியை) 


(போ-ரை) இருப்பது உலசமாம்‌, விளங்குவது உயிராம்‌, 
ஆனந்தம்‌ பொருந்தாமற்‌ பொருக்தியிருக்கிற ஈசுவரனாம்‌ என்ற 
அலி, 


௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


அறுசீர்‌ விருத்தம்‌, 

பூதபவு திகவுருவாம்‌ பலகோடி. சடத்திரண்மட்‌ 
புனையண்‌ டங்கள்‌ 

மீதுமிது படர்நினைவாம்‌ பின்னாசத்‌ இப்புனலான்‌ 
மேவு மிவ்வா 

நீதுதனை ஞானமெனு மபின்னாசத்‌ இக்சனல்சூழ்ச்‌ 
திடவு மேலாய்ப்‌ 

பேதமற வெலாக்தானா வு௮ும்பரன்சான்‌ மிசைமவுனப்‌ 
பிரமம்‌ விண்ணே. (௩) 


(ப-ரை) பூத--பஞ்சபூதங்களும்‌, பவுதக--௮ப்‌ பூதங்களாலான 
அரரியங்கமூமாயெ, உருவ ஆம்‌--வடிவமான பலகோடி, சடத்‌ 
திரள்‌--சடக்கூட்டங்கள்‌, மண்புனை--பிருதிவியாற்‌ செய்யப்பட்ட, 
அண்டங்கள்‌ ௫ அண்டங்களாம்‌, மீதும்‌- தன்னைச்‌ சுற்றிலும்‌ இத 
இச்சடக்கட்டம்‌, படர்‌ககூழ்க்தருக்னெற, நினைவுஆம்‌ ௫ நினை 
வென்னும்‌, பின்னா ௪த்தி-பின்னா சத்தியா, புனலால்‌= அப்பு 
வினால்‌, மேவும்‌ -வீளங்கும்‌, இவ்வா இவ்விதம்‌ ஈதுதனை - 
அப்பு அண்டமான இதனை, ஞானமெனும்‌, அபின்னா ௪த்திக்கனல்‌- 
அபின்னா சத்தியாயெ தேயு, சூழ்க்திடவும்‌, மேலாய்‌-தேயு அண்டத்‌ 
இன்‌ மேலாக, பேதம்‌ அற, எலாந்தானா- முன்கூறிய மூவகையண்‌ 
டங்களும்‌ தானா௫, உறும்‌ பொருந்தும்‌, பரன்‌ ௫ ஈசுவரன்‌, கால்‌ 
வாயுவண்ட மாம்‌, மிசை= இவற்றை யெல்லாம்‌ வியாபித்து மேலாக 
விருக்கும்‌, மவுன மவுன சொருூபமாகிய, பிரமம்‌ விண்ணே 
பிரமமே ஆகாய வண்டமாம்‌, (சடம்‌ அறிவின்‌ மை) (மவுனம்‌ 
சங்கற்பம்‌ அறல்‌) 

(போ- ரை) பஞ்ச பூதங்களும்‌ அப்பூதங்சளாலான காரியங்களு 
மாகிய வடிவமான பலகோடி. சடக்‌ கூட்டங்கள்‌ பிருதிவியாற்‌ செய்‌ 
யப்பட்ட ௮ண்டங்களாம்‌, இச்சடக்‌ கூட்டம்‌ தன்னைச்சு ற்றிலும்‌ 
சூழ்க்திருக்ச்‌ ற நினைவென்னும்‌ பின்னா சத்தியாயெ அப்புவினால்‌ 
விளங்கும்‌, இவ்விதம்‌ அப்பு ௮ண்டமான இதனை ஞானமெனும்‌ 
அபின்னா சத்தியாயெதேயுசூழ்க்‌திடவும்தேயுவண்ட த்தின்‌ மேலாசப்‌ 
பேதமற முன்‌ கூறிய மூவகையண்டங்களுக்‌ தானாகப்‌ பொருர்தும்‌ 
ஈசுவரன்‌ வாயுவண்டமாம்‌. இவற்றையெல்லாம்‌ வியாபி த்து மேலாக 
விருக்கும்‌ மவுன சொராபமாகெ பிரமமே ஆகாய வண்டமாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௬ 


வேண்பா. 
அகங்கரமண்‌, சித்தநீ ராம்புத்தி செந்தீ 
மிகுந்தமனங்‌ காற்றுள்ளம்‌ விண்ணே புகுந்தவபி 
மானமா லோசனை £ர்‌ மானஞ்சம்‌ கற்பமறி 
வானமுழை யைம்புலன்கா ணாவ்கு. (௪) 


(ப-ரை) அகங்கரம்‌ - அகங்காரம்‌, மண்‌ மண்ணாம்‌, சத்தம்‌ 
நீராம்‌, புத்தி, செர்தீ வெந்த அக்கினியாம்‌, மிகுந்த--பரவுகன்‌ ற, 
மனம்‌, காத்று-காற்றாம்‌, உள்ளம்‌, விண்‌ (ஏ) - ஆசாயமாம்‌, 
புகுந்த - சரீரத்திற்‌ பத்தியிருக்கற, அபிமானம்‌, ஆலோசனை, 
இர்மானம்‌ - நிச்சயம்‌, சங்கற்பம்‌, அறிவு, ஆன = ஆதிய இவை, 
முறை மத்தால்‌, ஐம்புலன்‌ = (கந்தம்‌ இரசம்‌ ரூபம்‌ பரிசம்‌ 
சத்தம்‌ என்னும்‌) ஐம்புலன்களாம்‌, காண்‌௫ இதை அறி, ஆங்கு, 
ஏ = அசைகள்‌) (அபிமானம்‌ - கந்தம்‌) (ஆலோசனை = இரசம்‌) 
(நிச்சயம்‌ ௫ ரூபம்‌) (சங்கற்பம்‌ = பரிசம்‌) (அறிவு - சத்தம்‌.) 

(போ -ரை) அகங்காரம்‌ மண்ணாம்‌, த்தம்‌ நீராம்‌, புத்தி சிவந்த 
அக்சனியாம்‌, பரவுகின்ற மனம்‌ காற்றாம்‌, உள்ளம்‌ ஆகாயமாம்‌ சரீ 
ரத்திற்‌ பத்தியிருக்ற அபிமானம்‌ ஆலோசனை நிச்சயம்‌ சங்கற்பம்‌ 
அறிவு ஆயெ இவை மத்தால்‌ கந்தம்‌ இரசம்‌ ரூபம்‌ பரிசம்‌ சத்தம்‌ 
என்னும்‌ ஐம்புலன்களாம்‌. இதை அறி, 


கலி விருத்தம்‌, 
இனைச டச்சேற்‌ நிடைப்பிள்ளைப்‌ பூச்சியும்‌ 
நினைவு நீரி னிகழ்தா மரையிலை 
முனியஞ்‌ ஞான முகிலி னிரவியும்‌ 
தனிமை யாத்தும தத்துவ மாவதே, (௫) 


(ப- ரை) இனை ௫ வருந்துதற்குக்‌ காரணமாகிய, சடச்‌ சேற்‌ 
திடை ௪ சரீரமென்லும்‌ சேற்றினிடத்தில்‌, பிள்ளைப்பூச்சியும்‌, 
நினைவு = நினைவென்றெ, நீரில்‌, நிகழ்‌ - விளங்குன்ற, தாமரை 
யிலை ௪ தாமரையிலையும்‌, முனை ௫ பகைக்கன்‌ ஐ, அஞ்ஞான முகி 
லின்‌ = அஞ்ஞானமென்‌ னும்‌ மேகத்துள்‌, இரவியும்‌ - சூரியனும்‌, 
தனிமை ௫ (ஒன்றிலும்‌ சம்பக்தமின்றித்‌) தனித்திருக்றெ, ஆத்தும 
தத்துவம்‌ ௫ ஆத்மாவாயெ உண்மைப்பொருள்‌, ஆவது ௫ ஆகும்‌. 
(ஏ, அசை) 


௪ - ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ-ரை) வருக்துதற்குக்‌ காரணமாகிய சரீரமென்னுஞ்‌ சேத்‌ 
நினிடத்திற்‌ பிள்ளைப்பூச்சியும்‌ நினைவென்றெ நீரில்‌ விளங்குகின்‌ ஐ 
தாமரையிலையும்‌ பகைக்கின்ற அஞ்ஞானமென்னும்‌ மேகத்துள்‌ 
சூரியனும்‌ ஒன்றினுஞ்‌ சம்பந்தமின்றித்‌ தனித்திருக்க ஆத்மா 


வாகிய உண்மைப்‌ பொருளாகும்‌. 


வேண்பா. 
ஆன்மா நெருப்பா மதினின்‌ மெழுஞ்சகத்துத்‌ 
தான்‌ மூடிடும்புசையாஞ்‌ சங்க ற்பப்‌--பான்‌ மரத்தை 
உற்திடினி தாகு முறுமுனுமு.ற்‌ றேனிவெம்‌ 
தத்திடினு மப்புகையின்‌ ரால்‌, (௬) 


(ப-ரை) ஆன்மா நெருப்பாம்‌, அதில்‌ நின்று எழும்‌ சகத்து, 
(தான்‌), மூடிடம்‌௫ அதை மூடும்‌, புகையாம்‌, ௪ங்கற்பப்பால்‌- சங்‌ 
கற்பமென்னும்‌ பாலையுடைய, மரத்தை, உற்றிடின்‌ பொருந்தினால்‌, 
ஈது இந்தச்‌ சகமென்னும்‌ புகை, ஆகும்‌ உண்டாகும்‌, உறும்‌ 
மூனும்‌ -சங்கதப மென்கிற பால்‌ மரத்தை ஆன்மாவாகிய நெருப்‌ 
புப்‌ பொருந்துவதத்கு முன்னும்‌, உற்று (ஏ) - பொருந்தி, 
ஈனி--ஈன்றாக, வெந்து, அத்றிடினும்‌ = ஓழிக் தாலும்‌, அப்புகை- 
அக்தச்சகமென்னும்‌ புகை, இன்னு (ஆல்‌) - இல்லை, 

(தான்‌, சாரியை) (எ, ஆல்‌, அசைகள்‌.) 


(போ- ரை) ஆன்மா ரெருப்பாம்‌. அதில்‌ நின்‌ று எழும்‌ ௪கத்து 
அதை மூடும்‌ புகையாம்‌. சங்கற்ப மென்னும்‌ பாலையுடைய மரத்‌ 
தைப்‌ பொருந்தினால்‌ இந்தச்‌ சகமென்கிற புகை உண்டாகும்‌. சங்‌ 
கற்பமென்னும்‌ பால்‌ மரத்தை ஆன்மாவாகிய நெருப்புப்‌ பொருக்து 
வதற்கு முன்னும்‌ பொருந்தி கன்றாக வெந்து ஓழிந்தரலும்‌ அந்தச்‌ 
சகமென்னும்‌ புகை இல்லை, 


உயிர்க்கலங்க னீர்தன்னி லோர்வீருத்தி ஞான 
அயிர்க்கதகத்‌ தளிட்‌ டவித்தைச்‌_ செயிர்ச்சேறு 
போக்கி னதனுடனே போமக்‌ கதகத்தூள்‌ 

நீக்க மறுவெந்தெண்‌ ணீர்‌, (௪) 


(பஃ-றை) உயிர்‌ -சவனென்னும்‌, கலங்கல்‌ நீர்‌ தன்னில்‌ கலன்‌ 


கல்‌ ஜலத்தில்‌, ஓர்‌ உணர்‌ன்ற, விருத்திஞான - விருத்தஞானமா 
இய, அயிர்‌௫ அணுக்கமான, கதகத் தூள்‌ -தேற்றாம்‌ பொடியை, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௫ 


இட்டு-சேர்த்து, அவித்தை அஞ்ஞான மென்னும்‌, செயிர்ச்‌ 
சேறு--குற்றமுள்ள சேற்றை, போக்கன்‌ போக்கினால்‌, அத 
இடன்‌ (ஏ), போம்‌ போகும்‌, அக்கதகத்தூள்‌ ௫ அந்தவிர்த்தி 
ஞான மென்கிற தேற்றாம்‌ பொடி, நீக்கம்‌ ௮று ஒன்றிலும்‌ பிரி 
வீல்லாத, சிவம்‌- வெமே, தெள்நீர்‌ -செளிக்த ஜலம்‌, (ஏ, அசை). 
(போ-ரை) சீவனென்னும்‌ கலங்கல்‌ ஜலத்தில்‌ உணர்‌ன்ற 

விருத்தி ஞானமாகிய அணுக்கமான தேற்றாம்‌ பொடியைச்‌ சேர்த்து 
அஞ்ஞானமென்னும்‌ “குற்றமுள்ள சேற்றைப்‌ போக்கினால்‌ அந்த 
விர்ததிஞானமென்‌ற தேற்றாம்‌ பொட. அதனுடன்‌ போகும்‌, 
தெளிந்த ஜலம்‌ ஒன்றிலும்‌ பிரிவில்லாத வெமே, 

விடயத்திற்‌ போமனங்‌ ழ்‌ மேவு முதசம்‌ 

கடையற்ற வீடுபெறு ஞானம்‌—படர்மேற்செல்‌ 

வன்னியா மே சீவன்‌ வாயுவா மாகாயம்‌ 

மன்னு. மான்‌ மாவா மதி, (௮) 


(ப- மை) விடயத்தில்‌ போம்‌--விஷயங்களித்‌ செல்லுகின்ற, 
மனம்‌, ழ்மேவும்‌ உதகம்‌--பள்ளத்திலோடுசின்‌ற நீராம்‌, கடை 
அற்றகசென்றடைதலை வேண்டாத, வீடு பெறும்‌ -முத்திபெறு 
தற்குக்‌ காரணமாயெ, ஞானம்‌, படர்‌--படரர்‌. த, மேறத்செல்‌--மேல்‌ 
எழும்‌, வன்னி ஆம்‌ (ஏ) ௮.க்னியாம்‌, வேன்‌ வாயுவாம்‌, ஆகா 
யம்‌, மன்னும்‌ - நிலைபெற்ற, அன்மா-- ஆத்மா, ஆம்‌, மதி-என 
நிச்சயி. (ஏ. அசை) 

(பொ - ரை) வீஷயங்களிற்‌ செல்லுன்‌ ற மனம்‌ பள்ளத்திலோடு 
கின்ற நீராம்‌, சென்றடைதலை வேண்டாத முத்திபெறுதற்ஞுக்‌ 
காரணமாூய ஞானம்‌ ' படர்க்து மேலெழும்‌ ௮க்கனியாம்‌. வேன்‌ 
வாயுவாம்‌, நிலைபெற்ற ஆத்மா ஆகாயமாம்‌ என நிச்சயி, 


கலிவிருத்தம்‌. 
இதயநீர்கலங்‌ இன்னத னூடெித்‌ 
கதிர்பன்‌ மாறுருக்‌ காணல்‌ விடயமால்‌ 
அதுக லங்க லறிற்சிற்‌ கதிரவன்‌ 
எதிர்த லுள்ளவா நி.துபே ரின்பமே, (௯) 
(ப-றை) (க) இதய நீர்‌ சலங்கன்‌-- இருதயமென்னும்‌ ஜலம்‌ 
கலங்னொல்‌, ௮தனாடு--௮.தத்குள்‌, சித்கதிர்‌-ஞானமென்கிற சூரி 


௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


யன்‌, பல்மாறு உரு--பல மாறுதலான வடிவங்களாக, காணல்‌ 
தோொற்றுதல்‌, விடய மால்‌--விஷய இச்சையாம்‌, ௮து-- அவ்விருக 
யம்‌, கலங்கல்‌ ௮றில்‌-- கலங்காஇருக்கின்‌, சித்கதிரவன்‌ -ஞான 
மென்னும்‌ சூரியன்‌, எதிர்தல்‌-தோன்றுதல்‌, உள்ளவாறு--உள்ள 
படி, ஈத-- ஆயெ இக்நிலை, பேரின்பமே. 


(போ- ரை) இருதயமென்னும்‌ ஜலங்‌ கலங்கனொல்‌ அதற்குள்‌ 
ஞானமென்?ற சூரியன்‌ பலமாறு தலான வடி.வங்களாகத்‌ தோற்று 
தல்‌ விஷய இச்சையாம்‌. அவ்விருதயம்‌ கலங்காதிருக்கன்‌ ஞான 
மென்னும்‌ சூரியன்‌ உள்ளபடி. தோன்‌ முதலாய இந்நிலை பேரின்பமே, 


வேண்பா. 
சுத்தவறி வாகாயத்‌ தோற்றமாஞ சங்கற்ப 
மத்தியத்தான்‌ மு.ற்றுணர்வா மாயைச்சொர்க்‌--கத்துடனே 
அற்பவுணர்‌ வாகு மவித்தையெனும்‌ பாதலமும்‌ 
கற்பிதமா மவ்வெளிமெய்‌ காண்‌, (௪௦) 


(ப-றை) சுத்த அதிவு--சுத்த ௮திவென்னும்‌, ஆகாயத்தோற்‌ 
றம்‌ ஆம்‌௫ ஆகாயத்தில்‌ தோற்றமான, சங்கற்ப மத்தியத்தால்‌-- 
சங்கற்ப மென்ற மத்திய பாசமாகிய பூமியினால்‌, மு.ற்றுணர்வு 
ஆம்‌=எல்லாமறியுக்‌ தன்மையான, மாயைச்‌ சொர்க்கத்துடன்‌ 
(௪)--மாயையென்னுஞ்‌ சொர்க்கமும்‌, அற்ப உணர்வு ஆமும்‌- றெ 
றறிவாயெ, அவித்தை எனும்‌ = அஞ்ஞானமென்இற, பாசலமும்‌, 
கற்பிதமாம்‌, ௮வ்வெளி = அந்தச்சுத்த ௮றிவென்னு மாகாயம்‌, 
மெய்‌ உண்மையாகும்‌, (காண்‌. முன்னிலை ௮சை) (ஏ, அசை) 


(போ-ரை) சுத்த அறிவென்னும்‌ ஆகாயத்தில்‌ தோற்றமான 
சங்கற்பமென்‌கற மத்திய பாகமாகிய பூமியினால்‌ எல்லா மதியும்‌ 
தன்மையான மாயை யென்னுஞ்‌ சொர்ச்சமும்‌ த்றறிவாகிய ௮ஞ்‌ 
ஞானமென்றெ பாதலமும்‌ கற்பிதமாம்‌, அந்தச்‌ சுத்த அறி 
வென்னு மாகாயம்‌ உண்மையாகும்‌. 


அனந்தன்‌ பிரகிருதி யாம்புவன மாயை 

மினும்பொன்‌ வரைசாத்து விக--மனம்‌ பெரிதாம்‌ 
அட்டி யெண்குணங்க ளாழிமறை விழ்ஈதிகள்‌ 
இட்டகலை மேகமிறை யே, (௧௧) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௭ 


(ப- றை) அனந்தன்‌ = ஆதிசேடன்‌, பிரகிருதியாம்‌, புவனம்‌ - பூமி 
மாயை --மாயையாம்‌, மினும்‌-- பிரகாசிக்கின்‌ ௦,பொன்‌, வரைக மலை 
யாகிய. மகாமேரு, சாத்‌.துவிக, மனம்‌ கமனமாம்‌, பெரிதாம்‌--பெரி 
தான, அ௮ட்டகிரி--௮ஷ்டகுல பர்வதங்கள்‌, எண்‌ குணங்கள்‌ = எட்‌ 
டுக்குணங்களாம்‌, ஆழி சமுத்திரம்‌, மறை=வேதமாம்‌, வீழ்‌ கதி 
கள்‌ அதில்‌ வந்து சேர்கின்ற ஈதிகள்‌, இட்டகலை - ஏற்பட்ட 
புராண முதலியச ரஸ்திரங்களாம்‌, மேகம்‌, இறை (ஏ) = ஈசுவரனாம்‌, 
(ஏ, ௮சை) (மினும்‌, மின்னும்‌ என்பதன்‌ இடைக்குறை) 

(போ - ரை) ஆதிசேடன்‌ பிரகருதியாம்‌, பூமி மாயையாம்‌, பிர 
காசிக்கன்‌ ற பொன்‌ மலையாகிய மகாமேரு சாத்வீக மனமாம்‌, பெரி 
தான அஷ்டகுல பர்வதங்கள்‌ எட்டுக்குணங்களாம்‌, சமுத்திரம்‌ வேத 
மாம்‌, அதில்‌ வந்து சேர்கின்ற நதிகள்‌ ஏற்பட்ட... புராணம்‌ முதலிய 
சாஸ்திரங்களாம்‌, மேகம்‌ ஈசுவரனாம்‌. 

பன்னிரு சீர்‌ விருத்தம்‌. 

பரஞான வடவையனன்‌ மேவுறச்‌ சலனவுவர்‌ 
படுசுதீத சங்கத்பமாம்‌ 

பெளவம்வளை ௪த்யசவ்‌ கத்பமா நிலமீது 
பலித்த ரென்னும்‌ வரைகள்‌ 

இரியாம ஓுற.நா லுணர்ச்சிச்‌ சராயுசம 
தில்லாக வுணர்வண்ட சம்‌ 

இழியுணர்ச்‌ சிச்சுவே தசமுணம்‌ விலாததா 
யிடுமுற்‌ பிசத்தேஅவின்‌ 

ஒருவாத சகசானு பூதியினர்‌ ஈரர்‌.நா 
லுரைத்தகன்‌ மத்தர்மாச்கள்‌ 

ஒழிசன்ம முடையர்பற வைகடிய கன்மத்த 
ரூர்வன வெளிக்கு ஈன்றாய்த்‌ 

தெரிதீய சபடகன்‌ மத்தர்நீர்‌ வாழ்வன 
திரட்சோம்‌ புளார்‌.தாபரம்‌, 

இகழ்‌ அரியம்‌ வளியத தம்விண்‌ சமாதியினர்‌ 
தேவரிப்‌ புவனிபரனே, (௯௨) 

(ப-ரை) பரஞான - மேலான ஞான மென்னும்‌, வடவை 
௮னல்‌-வடவா முகாக்கினி, மேவுற-பொருக்த, சலன ௫ அசைவு 
என்றெ, உவர்‌, படு- சேர்ந்த, சுத்த சங்கற்பம்‌, ஆம்‌௫ஆயெ, 


௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பெளவம்‌ வளை சமுத்திரம்‌ சூழ்ந்த, சத்ய--௪த்திய, சங்கற்பம்‌, 
ஆம்‌௫ ஆன, நிலம்‌ மீத பூமியின்மேல்‌, பல சித்தர்‌ என்‌ லும்‌, 
வரைகள்‌ மலைகள்‌, இரியாமல்‌ உற செடாதிருக்க, .நூலுணர்ச்ச- 
சாஸ்திர உணர்வு என்னும்‌, சராயுசம்‌, :௮து இல்லாத = அ௩்நூ 
லுணர்ச்சியில்லாச, உணர்வு-- உணர்வென்கற, அண்டசம்‌, இழி 
யுணர்ச்சி-- இழிவான உணர்வாகிய, சுவேதசம்‌, உணர்‌ விலாதது 
ஆயிடும்‌ ஓர்‌ உணர்வுமில்லாததான, உற்பிசத்து ஏதுவிண்‌ =உற்‌ 
' பிசமென்றெ கரரணத்தால்‌ பொருந்துகின்ற, ஒருவாத நீங்காத, 
௪௧௪ ௮னுபூதியினர்‌-- ௪௪௪ நிஷ்டை அனுபவமுடையோர்‌, கரர்‌- 
மனிதர்‌, நூலுரைத்த--சாஸ்திரவ்களித்சொல்லப்பட்ட, கன்மத்தர்‌ = 
கர்மங்களையுடையவர்‌ மாக்கள்‌ மிருகங்கள்‌ , ஒழி சாஸ்திரங்களிற்‌ 
சொல்லப்படாத, கன்ம முடையர்‌ ௫ கர்மங்சளையுடையவர்‌, பற 
வைகள்‌, இய கன்மத்தர்‌ கெட்ட கர்மங்களையுடையவர்‌, ஊர்வன, 
"வெளிக்கு, ஈன்றாய்த்தெரி௫ கல்லதாகத்‌ தெரிகன்‌ ற, ஜீய கபட, கன்‌ 
மத்தர்‌ ௫ கர்மங்களையுடையவர்‌ நீர்வாழ்வன , இரள்சோம்பு உளார்‌ = 
மிகும்‌ த சோம்பலையுடையவர்‌, தாபரம்‌, திகழ்‌-- விளங்குகன்‌ ற, அரி 
யம்‌, வளி-காத்று, அதிதம்‌= துரியாதீதம்‌, விண்‌ ௫ ஆகாயம்‌, சமா 
இயினர்‌--நிர்விகற்ப நிஷ்டையுடையோர்‌, தேவர்‌, இப்புவனி-- இவ்‌ 
வாறாயெ உலகம்‌, பரனே மேலான ஈசுவரனே, (வடவை --பெட்‌ 
டைக்‌ குதிரை) (தாபரம்‌--மரம்‌ செடி கொடி. முதலியன) 


(போ-ரை) மேலான ஞான மென்னும்‌ வடவா முசாக்னெி 
பொருர்த அசைவு என்கிற உவர்‌ சேர்ந்த சுத்த ௪ங்கற்பமாயெ 
சமுத்திரஞ்‌ சூழ்ந்த ௪த்திய சங்கற்பமான பூமியின்மேல்‌ பலசித்தர்‌ 
என்னும்‌ மலைகள்‌ கெடாதிருக்கச்‌ , சாஸ்திர உணர்வு என்னும்‌ சராயு 
சம்‌, அம்‌.நூலுணர்ச்‌சி யில்லாத உணர்வென்கிற ௮ண்டசம்‌, இழி 
வான உணர்வாகய சுவேதசம்‌, ஓருணர்வுமில்லாததான உதபிசம்‌ 
என்றெ காரணத்தாற்‌ பொருந்‌தன்ற நீங்காத ௪கசநிஷ்டை அனு 
பவமுடையோர்‌ மனிதர்‌, சாஸ்திரங்கனிற்‌ சொல்லப்பட்ட கர்மங்களை 
யுடையவர்‌ மிருகங்கள்‌, சாஸ்திரங்களிற்‌ சொல்லப்படாத கர்மங்களை 
யுடையவர்‌ பறவைகள்‌, கெட்ட கர்மங்களையுடைவர்‌ ஊர்வன 
வெளிக்கு ஈல்லதாகத்‌ தெரிகின்ற இியகபட கர்மங்களையுடையவர்‌ 
நீர்வாழ்வன, மிகுந்த சோம்பலையுடையவர்‌ தாபரம்‌, விளங்குகன்‌ ஓ 
அரியம்‌ காற்று, துரியாதீதம்‌ ஆகாயம்‌, நிர்விகற்பகிஷ்டையுடை 
யோர்‌ தேவர்‌, இவ்வாறாயெ உலகம்‌ மேலான ஈசுவரனே, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ க 


அறசீர்விருத்தம்‌. 
அவிசார முவர்வேலை சிரவணந்தான்‌ கருப்பஞ்சா ற்‌ 
தம்பு ராடி 
தவியாத மனணந்தேன்‌ கடனிதித்தி பாலாழி 
சவிகற்‌ பானு ்‌ 


பவமாகுக்‌ தஇவாரி நிர்விகற்ப வனுபவசெய்ப்‌ 
பாரா வாரம்‌ 
இவசாட்சாத்‌ காரஞ்சுத்‌ தோதகசிக்‌ திவையுும்விர்்‌ த்‌ 
இகளேழ்‌ தீவே, (௧௩) 
(ப-ரை) அவிசாரம்‌ -விசாரமின்மை, உவர்வேலை --௨ப்புக்கடல்‌ 
சிரவணம்‌ (தான்‌) கருப்பஞ்சாற்அ, அம்புராச கடல்‌, தவியாத-- 
வருத்தமற்ற, மனனம்‌, தேன்கடல்‌,. நிதித்திகநிதித்தியாசனம்‌, 
பால்‌ ஆழி பாற்கடல்‌, சவிகற்ப அனுபவம்‌, ஆகும்‌ ௫ இனிமையா 
கிய, ததிவாரி= தயிர்க்கடல்‌, நிர்விகற்ப அனுபவம்‌, கெய்ப்‌ பாரா 
வாரம்‌ கரெய்க்கடல்‌, திவ - விளக்கமான, சாட்சா த்காரம்‌ ௫ ௪௧௪ 
அனுபவம்‌, சுத்த உதக இந்து கஈன்னீர்க்‌ கடல்‌, இவை உறும்‌ 
இவைகளைத்‌ தனித்தனியே பொருந்திய, விர்த்திகள்‌, ஏழ்‌ தீவு (ஏ) = 
ஏழு இவுகள்‌, (தான்‌, சாரியை) (ஏ, அசை) (விர்த்தி- சங்கற்பம்‌ 
நினைவி. 


(போ-ரை) விசாரமின்மை உப்புக்கடல்‌, சரவணம்‌ கருப்பஞ்சாற்‌ 
அக்கடல்‌, வருத்தமத்ற மனனம்‌ தேன்‌ கடல்‌, நிதித்தியாசனம்‌ பாற்‌ 
கடல்‌, சவிகற்ப அனுபவம்‌ இனிமையாகிெ தயிர்க்சடல்‌, நிர்விகற்ப 
அனுபவம்‌ கெய்க்கடல்‌, விளக்கமான சகச அனுபவம்‌ ஈன்னீர்க்கடல்‌, 
இவைகளைத்‌ தனித்தனியே பொருந்திய விர்த்திகள்‌ ஏழு இவுகள்‌. 

பன்னிரு சர்‌ விருத்தம்‌. 

ஈவிலுமம்‌ தக்காண மாமேரு மனிதர்பவ 
காவலக்‌ இவிவர்‌ கண்முன்‌ 

ஈண்ணுவா சனையுப்பு வாரிவா னோர்பிறவி 
களிர்சாக மிவர்வாதனை 

எவமிலாப்‌ பாற்கடல்‌ விலங்கின்‌ பவங்குசை, 
யிவற்றின்வா சனை தயிரலை 

ஏற்றபுட்‌ பிறவிரெ வுஞ்சமிவை வாதனை 
யிசைந்தகெய்க்‌ கடலூர்வன 

௨ 


௧௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பவமதோ சான்மலி யிவற்றின்வா சனைசருப்‌ 
பஞ்சாஅ நீர்வாழ்வவுற்‌ 
பத்திகோ மேதமிவை வாதனை மதுத்‌ தா 
பரப்பவம்‌ புட்கரமிவை 
சவியும்வா சனைசுத்த நீர்மலைப்‌ பிறவிசன 
கப்புவனி, மாயையது சக்‌ 
கரவாள ரி, பகுதி யிருள்புவி பெரும்புறக்‌ 
கடலபினை அரிய மோடே, (௧௪) 


(ப-றை) கவிலும்‌-௨ள்ளமென்று சொல்லப்படுகிற, அந்தக்‌ 
கரணம்‌, மாமேரு--மகாமேரு, மனிதர்பவம்‌ ௫ மானிடப்பிறவி, காவ 
லந்திவு, இவர்கள்‌ ௫ இம்மனிதர்கள்‌, முன்‌ பூர்வம்‌, ஈண்ணுஃ 
பொருந்திய, வாசனை, உப்புவாரி--உப்புக்கடல்‌, வானோர்‌ தேவர்‌, 
பிறவி, களிர்‌-பெரிய, சாகம்‌-சாகத்தீவு, இவர்‌ வாதனை-- இத்‌ 
தேவர்களின்‌ பூர்வ வாசனை, எவமிலா- குற்றமில்லாத, பாற்கடல்‌, 
விலங்கின்‌ பவம்‌ மிருகங்களின்‌ பிறவி, குசை--குசைத்இவு, இவற்‌ 
தின்‌ வாசனை = இம்மிருகங்களின்‌ பூர்வ வாசனை, தயிர்‌ அலை 
தயிர்க்கடல்‌, ஏற்றகஏற்பட்ட, புள்‌ பட்சியின்‌, பிறவி, செவுஞ்‌ 
சம்‌௫ெவுஞ்சத்தீவு, இவைவா தனை = இப்பட்‌சிகளின்‌ பூர்வவாசனை 
இசைந்த தகுதியான, ரெய்க்கடல்‌, ஊர்வன பவம்‌ ௮தோ-௨ஊர்‌ 
வனவாயெ ஜந்துக்களின்‌ பிறவீயோ, சான்மலி --சான்மலித்தீவு, 
இவற்றின்‌ வாசனை = இவ்வூர்வனவாகிய ஜந்துக்களின்‌ பூர்வ 
வாசனை, கருப்பஞ்சாறு: கருப்பஞ்சாற்அக்கடல்‌, நீர்வாழ்வ ௫ நீர்‌ 
வாழ்வனவாகிய ஜந்துக்களின்‌, உற்பத்தி பிறவி, கோமேதம்‌= 
கோமேதத்திவு, இவை வாதனை = இர்மீர்‌ வாழ்வனவாகயெ ஜந்துக்‌ 
களின்‌ பூர்வ வாசனை, மது -தேன்கடல்‌, தாபரப்பவம்‌ = தாபரப்‌ 
பிறவி, புட்கரம்‌ -புட்கரத்தீவு, இவை இத்தாவரப்‌ பிறவியின்‌, 
கவியும்‌--மூடுகின்‌ ௦, வாசனை-- பூர்வ வாசனை, சுத்தநீர்‌ -ஈன்னீர்க்‌ 
கடல்‌, மலைப்பிறவி, சனக, புவனி-- பூமி, மாயை (௮.௮) சக்கரவாள 
இரி, பகுதி-பிரகரதி, இருள்புலி- இருட்பூமி, பெரும்புறச்சடல்‌, 
அபீனை -அபின்னாசத்தி, துரியம்‌, ஓடு(ஏ) = ௮ண்டச்சுவர்‌, (௮௮, 
௮௮, சொல்லுருபுகள்‌) (ஏ, அசை) (சாகம்‌-தேக்கமரம்‌) ரெவுஞ்‌ 
சம்‌ அன்றில்‌ என்னும்‌ ப கிவ” வமான ஒருமலை (குசை ௫ தர்ப்பை) 
(சான்மலி ௫ இலவமரம்‌) (புஷ்கரம்‌௫ தாமரை) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ கக 


(போரை) உள்ளமென்று சொல்லப்படுகிற அந்தக்‌ கரணம்‌ 
மகாமேரு, மானிடப்பிறவி காவலந்‌தவு, இம்மனிதர்கள்‌, பூர்வம்‌ 
பொருந்திய வாசனை உப்புக்கடல்‌, தேவர்‌ பிறவி பெரிய சாகத்தீவு, 
இத்தேவர்களின்‌ பூர்வ வாசனை குற்தமில்லாக பாற்கடல்‌, மிருகப்‌ 
களின்‌ பிறவி குசைத்‌இவு, இம்மிருகங்களின்‌ பூர்வ வாசனை தயிர்க்‌ 
கடல்‌, ஏற்பட்ட பக்தியின்‌ பிறவி ரெவுஞ்சத்திவு, இப்பட்சகளின்‌ 
பூர்வவரசனை தகுதியான கெய்க்கடல்‌, ஊர்வனவரகிய ஜக்துக்களின்‌ 
பிறவியோ சான்மலித்‌ இவு, இவ்வூர்வனவாயெ ஜந்துக்களின்‌ பூர்வ 
வாசனை கருப்பஞ்சா.நறுக்கடல்‌, ர்‌ வாழ்வனவாகிய ஜந்துக்களின்‌ 
பிறவி கோமேதத்திவு, இந்நீர்‌ வாழ்வனவாகிய ஜந்துக்களின்‌ பூர்வ 
வாசனை தேன்கடல்‌, தாபரப்பிறவி புட்கரத்தவு, இத்தாபரப்‌ பிற 
வியின்‌ ஈமூடுகின்‌ ற பூர்வ வாசனை ஈன்னீர்க்கடல்‌, மலைப்பிறவி கனக 
பூமி, மாயை ச௪க்கரவரளசிரி, பிரகிருதி இகுட்பூமி, பெரும்புறக்‌ 
கடல்‌ ௮பின்னாசத்தி, அரியம்‌ அண்டச்சுவர்‌, 


கலி விருத்தம்‌, 
அட்ட செல்வத்‌ தழும்துதல்‌ கண்டமோ 
ரெட்ட தாகு மிவற்றின்‌ கருமமே 
இட்ட வெண்டுரி யென்பர்சற்‌ சன்மகேர்‌ 


பட்ட தேசத்‌ பரதகண்‌ டம்மரோ, (கடு) 


(ப- றை) அட்ட செல்வத்து அஷ்ட ஐச்வர்யங்களில்‌, அழுக்‌ 
அதல்‌, கண்டம்‌ ஓர்‌ எட்டு (௮.௮) ஒப்பற்ற எட்டுக்‌ கண்டங்கள்‌, 
ஆகும்‌, இவற்றின்‌ கருமம்‌ (ஏ) ௪ இவைகளுக்கேஅவாகிய கர்மங்‌ 
கள்‌, இட்ட எண்கிரி- எற்பட்ட அஷ்டகுல பர்வதங்கள்‌, என்பர்‌ - 
என்று சொல்வார்கள்‌, சத்கன்மம்‌ புண்ணிய சர்மங்கள்‌, கேர்‌ பட்‌ 
டஅ (ஏ) --பொருக்துவஅ, நல்‌ பரதகண்டம்‌ கல்ல பரத கண்ட 
மாம்‌. (அரோ, ஏ, ஏ, அசைகள்‌) (அஅ, சொல்லுருபு) 

(போ-றை) அஷ்ட. ஐச்வர்யங்களில்‌ ௮ழுக்‌.து.தல்‌ ஒப்பற்ற எட்டுக்‌ 
சண்டங்களாகும்‌, இவைகளுக்கே.துவா௫ய கர்மங்கள்‌ ஏற்பட்ட 
அஷ்டஞுல பர்வதங்கள்‌ என்று சொல்வார்கள்‌, புண்ணிய கர்மங்‌ 
கள்‌ பொருச்துவ.து ஈல்ல பர கசண்டமாம்‌, 


௧௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
அரசியலி னழுக்தலிளா விரதஞ்சுற்‌ றம்பத்தி 
ராசு வந்தான்‌ 
மருவடிமைத்‌ திரள்கேது மாலமிரத்‌ இனங்குருவாம்‌ 
வருடஞ்‌ செம்பொன்‌ 
இரணியகண்‌ டஞ்சாலி யிரமியம்‌ வா கனமரியென்‌ 
தியம்பு கண்டம்‌ 
பருகுசுதர்ச்‌ செல்வமயல்‌ கிம்புருடஞ்‌ ௪த்கன்மம்‌ 
பரத கண்டம்‌. (௧௬) 


(ப- ரை) அரசியலின்‌ - இராச செல்வத்தில்‌, அழுந்தல்‌, இளா 
விரதம்‌, சுற்றம்‌ பட்அக்கள்‌ பிரீதி, பத்திராசுவம்‌ (தான்‌) , மருவு 
பொருந்திய, அடிமைத்திரள்‌ 2 அடிமைக்‌ கூட்டங்களின்‌ பொருத்‌ 
தம்‌, கேது மாலம்‌, இரத்தினம்‌ இரத்தினங்களின்‌ மிகுதி, குரு 
வாம்‌ வருடம்‌--குருகண்டம்‌, செம்பொன்‌--ஈல்ல பொன்னின்‌ 
நிறைவு, இரணியம்‌-- இரணிய கண்டம்‌, சாலி--கெல்லின்‌ இராசி, 
இரமியம்‌, வாசனம்‌ = வாகனங்களின்‌ கூட்டம்‌, அரி, என்று 
இயம்பு--என்று சொல்லப்படும்‌, கண்டம்‌, பருகு--பால்‌ முதலிய 
வத்றை உண்ணு, சுதர்ச்செல்வமயல்‌ புத்திர பாக்யெத்தின்‌ 
பற்று, கம்புருடம்‌, சற்கன்மம்‌, ௫ புண்ணிய கர்மங்களின்‌ தொடர்பு, 
பரத சண்டம்‌, (தான்‌ சாரியை) 


(போ- ரை) இராச செல்வத்தில்‌ அழுந்தல்‌ இளா விரதம்‌, பம்‌ 
அக்கள்‌ பிரீதி பத்திராசுவம்‌, பொருந்திய அடிமைக்‌ கூட்டங்களின்‌ 
பொருத்தம்‌ கேதுமாலம்‌, இரத்தினங்களின்‌ மிகுதி குரு கண்டம்‌, 
ஈல்ல பொன்னின்‌ நிறைவு இரணிய சண்டம்‌, செல்லின்‌ இராசி இர 
மியம்‌, வாகனங்களின்‌ கூட்டம்‌ அரிவென்று சொல்லப்படும்‌ சண்‌ 
டம்‌, பால்‌ முதலியவற்றை. உண்‌ ணு புத்திர பாக்யெத்தன்‌ பந்‌ 
அக்கம்‌ புருடம்‌, புண்ணிய கர்மங்களின்‌ தொடர்பு பரத கண்டம்‌, . 

வேண்பா, 
பானா மசைவு பசுத்திரைக எந்தக்‌ 
காணக்‌ குமிழிகளுய்‌ கரணிக்‌-இரியத்‌ 
அளியும்‌ வீடயச்‌. சுழிகளுமா மேனும்‌ 
வெளியாஞ்‌ வெரிக்து வே. (௧௭) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௩ 


(ப-ரை) பரன்‌.ஆம்‌--ஈசுவரனாயெ, அசைவு--அ௮சைவும்‌, பசு- 
சீவர்களென்னும்‌, திரைகள்‌ - அலைகளும்‌, ௮ந்தக்கணக்‌ குமிழி 
களும்‌, காண்‌--தெரிகின்‌௦, இந்திரியத்‌ அளியும்‌ = இக்திரியங்களா 
கிய அளிகளும்‌, விடயச்சுழிகளும்‌, ஆம்‌ ஏனும்‌-போல விளங்கு 
மானாலும்‌ ௮௮, வெளி ஆம்‌-- ஆகாயம்போலும்‌, வெந்‌ தவே- 
சிவமென்னும்‌ சமுத்திரமே யாம்‌. 


(போ-ரை) ஈசுவரனாயெ அசைவும்‌ சீவர்களென்னும்‌ அலைக 
ளும்‌ ௮க்‌.கக்கரணக்‌ குமிழிகளும்தெரிகின்‌ த இந்இிரியங்களாகய துளி 
களும்‌ விடயச்சுழிகளும்போல விளக்குமானாலும்‌ ௮2, ஆசாயம்‌ 
போலும்‌ சிவமென்னும்‌ சமுத்திரமே யாம்‌. 

எண்சீர்‌ விருத்தம்‌, 

சடத்துவமா முவர்பொருக்து மாயைகட லவித்தை 

தரங்கமதி குமிழிமனக்‌ அளிபொறிக ணுரையே 
இடப்படும்வான்‌ நிமிங்லெகி லஞ்ச துர்ப்பூ தங்க 

டிமிங்சிலம்‌ பெள இகந்திமி சோ பங்கள்சுறா மீனம்‌ 
தடுக்குமவா முதலைபிற அர்க்குணங்கண்‌ மற்றைச்‌ 

சந்துக்சண்‌ மறைமுடிவு வங்கம்‌ பூ ௬வ.நால்‌ 

வடுப்படுதெப்‌ பங்‌ குரும்‌ கானுயிர்விழ்ம்‌ இறவா 

வசையுழல்வோர்‌ பரன்‌ காற்றுப்‌ பிரமமெழிற்‌ கரையே, (௧௮) 


(ப-ரை) சடத்‌.துவம்‌ ஆம்‌ ௫ அறிவில்லாத தன்மையாகிய, உவர்‌ 
பொருந்தும்‌ மாயை, கடல்‌ கடலாம்‌, அவித்தை = அஞ்ஞானம்‌, 
தரங்கம்‌ ௫ அலைகளாம்‌, மதிபுத்தி, குமிழி குமிழிகளாம்‌, மனம்‌, 
அளி அளிகளாம்‌, பொறிகள்‌ ௫ இக்திரியங்கள்‌, நுரை (ஏ) - நுரை 
களாம்‌, திடப்படும்‌- அசையாத, வான்‌ ௫ ஆகாயம்‌, தமிங்கலம்‌ 
இமிங்கலெலெமாம்‌, ௪.தர்ப்பூதங்சள்‌ வாயு தேயு அப்பு பிருதிவி என்‌ 
னும்‌ கான்கு பூதங்களும்‌, திமிங்லெம்‌ = இமிங்லெமாம்‌, பெளதிசம்‌-- 
பூதங்களின்‌ காரியங்கள்‌, தீமி-- திமியென்றெ மீனாம்‌, கோபங்கள்‌, 
சுறாமீனம்‌- சுறாமீனாம்‌, தடுக்கும்‌ 5 மோட்சச்தைத்‌ தடுக்கும்‌, 
அவா ௫ ஆசை, முதலை முதலையாம்‌, பிற௫மற்ற, அர்க்குணங்கள்‌, 
மத்ழைச்சந்துக்கள்‌ மற்ற ஐந்துக்களாம்‌, மதைமுடிவு௫வேதத்‌ 
இன்‌ அந்தம்‌, வங்கம்‌ -கப்பலாம்‌, பூருவ நூல்‌ பூருவபட்௪ச சாஸ்‌ 
இரங்கள்‌, வட்படகுற்றம்‌ பொருந்திய, தெப்பம்‌ தெப்பமாம்‌, 


௧௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


குரு, மீகான்‌-மீ காமனாம்‌, உயிர்‌ -8வேர்‌, விழ்ந்து - அம்மாயை 
யென்னுஞ்‌ சமுத்திரத்தில்‌ விழுந்து, இறவா வகை இறவாதபடி., 
உழல்வோர்‌ = உழல்பவர்களாம்‌, பரன்‌ - ஈசுவரன்‌, காற்று ௫ காற்‌ 
ரூம்‌, பிரமம்‌, எழில்‌ அழகிய, கரையே கரையேயாம்‌. 


(போ-ரை) அதிவில்லாத்‌ ஐன்மையாகிய உவர்‌ பொருந்தும்‌ 
மாயை கடலாம்‌, அஞ்ஞானம்‌ ௮லைகளாம்‌, புத்தி குமிழிகளாம்‌, 
மனம்‌ அளிகளாம்‌ இந்திரியங்கள்‌ அரைகளாம்‌, அசையாத ஆகாயம்‌ 
இமிக்லெகிலமாம்‌, வாயு தேயு அப்பு பிருதிவிஎன்னும்‌ நான்கு பூதங்‌ 
களும்‌ இமிங்லெமாம்‌, பூதங்களின்‌ காரியங்கள்‌ திமியென்கிற மீனாம்‌, 
கோபங்கள்‌ சுறாமீனாம்‌, மோட்சத்தைத்‌ தடுக்கும்‌ ஆசை முதலை 
யாம்‌, மற்ற அர்க்குணங்கள்‌ மற்ற ஜந்துக்களாம்‌, வேதத்தின்‌ அம்‌ 
தம்‌ கப்பலாம்‌, பூரூவபட்ச சாஸ்திரங்கள்‌ குற்றம்‌ பொருக்திய தெப்‌ 
பமாம்‌, குருமீ காமனாம்‌, சீவர்‌ ௮ம்மாயையென்னுஞ்‌ சமுத்திரத்தில்‌ 
விழுந்து இறவாதபடி உழல்பவர்களாம்‌, ஈசுவரன்‌. காஜ்றாம்‌, பிரமம்‌ 
அழயெ கரையேயரம்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌. 

ஆரியன்‌ வருணன்‌ வேத மளக்கருண்‌ டெழுந்தன்‌ சொற்கார்‌ 

பூருவ பட்ச வுப்புப்‌ போக்கியே புகல்‌சித்‌ தாக்தம்‌ 

ஈரமா மழைமு மூட்சு விதயகற்‌ பூமி ஞானம்‌ 

சீரிய பைங்கூழ்‌ மோட்சஞ்‌ சிறந்திடும்‌ விளைவு தானே, (௪௯) 


(ப-ரை) ஆரியன்‌ குரு, வருணன்‌ -வருணனாம்‌, வேதம்‌ ௮ளக்‌ 
கர்‌- வேதம்‌ சமுத்திரமாம்‌, உண்ட அதை உண்டு, எழும்‌ எழு 
கின்ற, தன்‌ = அச்குருவின்‌, சொல்‌, கார்‌-மேகமாம்‌, பூருவ பட்ச 
உப்பு பூரூவ பட்சமென்‌ னும்‌ உவரை, போக்‌ (ஏ) -மீ.45, புகல்‌ 
சொல்லுகின்ற, சித்தார்தம்‌, ஈரம்‌ ஆம்‌ -களிர்ச்யொயெ, மழை 
மழையாம்‌,முமூட்சு இதயம்‌ -மோ௯ஷ£ இச்சையுடையவன து மனம்‌, 
கற்பூமிஃ ல்ல பூமியாம்‌, ஞானம்‌, ரிய அழயெ, பைங்கூழ்‌ -பயி 
சாம்‌, மோட்சம்‌, சிறந்திடம்‌ -றப்பான, விளைவு (தான்‌, ஏ)--விளை 
வாம்‌. (ஏ, ஏ, அசைகள்‌) (சான்‌, சாரியை) 

(போ - ரை) குரு வருணனாம்‌, வேசம்‌ சமுத்திரமாம்‌, அதை 
உண்டு எழுஃன்ற அக்குருவின்‌ சொல்‌ மேகமாம்‌, பூமுவபட்சமென்‌ 
இம்‌ உவரை நீக்கச்‌ சொல்லுகின்ற சித்தாந்தம்‌ குளிர்ச்யொயெ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௫ 


மழையாம்‌, மோட்ச இச்சையுடையவன அ மனம்‌ ஈல்ல பூமியாம்‌, 
ஞானம்‌ அழயெ பயிராம்‌, மோட்சம்‌ சிறப்பான விளைவாம்‌, 


வஞ்சி விருத்தம்‌. 
தகைவிசும்‌ பொருதிமி தன்னை அங்‌ 
கிகறிமிங்‌ கிலமன மீதுணும்‌ 
வகைதிமிங்‌ கலகல மாயைதான்‌ 
திகழ்பெருங்‌ கடல்பர தெய்வமே. (௨௦) 


(ப-றை) தகை-பெரிய, வீசும்பு ஆகாயம்‌, ஒரு ஒப்பற்ற, 
திமி-- திமியென்னும்‌ மீனாம்‌, தன்னை ௫ அதை, நுங்கு= விழுங்குகற 
இகல்‌ -வலிமையுடைய, தமிக்கலம்‌, மனம்‌௫ மனமாம்‌, ஈத இம்‌ 
மனத்தை, உணும்‌௫ உண்ணுகின்ற, வகை- தன்மையையுடைய, 
திமிங்லெலெம்‌, மாயை (தான்‌) -மாயையாம்‌, திகழ்‌ - இவைகளுக்‌ 
திடமாகிய, பெருங்கடல்‌ பெரிய சமுத்திரம்‌, பரதெய்வமே = 
மேலான ஈசுவரனே. (தான்‌, சாரியை) 


(போரை) பெரிய ஆகாயம்‌ ஒப்பற்ற இமியென்னும்‌ மீனாம்‌, 
அதை விழுங்குகிற வலிமையுடைய தமிங்கலம்‌ மனமாம்‌, இம்‌ 
மனத்தை உண்ணுகின்‌ உ தன்‌ மையையுடைய இமிங்கிலிலம்‌ மாயை 
யாம்‌, இவைசளுச்சிடமாகிய பெரிய சமுத்திரம்‌ மேலானஈசுவரனே, 


அறுசீர்‌ விருத்தம்‌, 
பெத்தரிப்பி யாயிரம்‌ பிறங்கமுத்தி காமியாஞ்‌ 
சுத்தியொன்றி தாயிரத்‌ தொசைக்குளோர்‌ வலம்புரி 
சத்தசாத சன்சகத்‌ இிரத்இிதிற்‌ சலஞ்சலம்‌ 
முத்தனேக னின்னரன்ன மொய்மெய்பாஞ்ச சன்யமே, (௨௪) 


(ப-ரை) (௧) பெத்தர்‌ இப்பி-பெத்தர்களாயெ சிப்பிகள்‌, ஆயி 
ரம்‌, பிறங்க--சூழ்க்திருக்க, முத்திகாமி ஆம்‌ -- முழூட்சுவாயெ, 
சுத்தி ஒன்‌ அ ௫ இடம்புரிச்சய்கு ஓன்று விளங்கும்‌, இது இவ்வி 
டம்‌ புரிச்சங்கு, ஆயிரத்‌ தொசைக்குள்‌ - ஆயிரம்‌ சூழ்ந்திருக்க அக்‌ 
கூட்டத்‌ அள்‌, (௩) ஓர்வலம்புரி - ஒருவலம்‌ புரிச்சங்கு விளக்கும்‌, 
(௨) சித்த சாதகன்‌ அப்பியாச சத்தமுடையவன்‌ என, (௪) சகத்‌ 
இரத்து இதில்‌ க இவ்வலம்புரிச்‌ சங்கு. ஆயி. ச்‌, (௬) சலஞ்சலம்‌ 
சலஞ்சலமெலும்‌ சங்கு ஒன்‌ ௮ விளக்கும்‌, (டு) முத்தன்‌ ஏகன்‌ ௫ வென்‌ 


௧௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


முத்தன்‌ ஒருவனென, (௭) இன்னர்‌ = இப்படிப்பட்ட சீவன்‌ முத்தர்‌ 
களென்கிற சலஞ்சலங்கள்‌ , அன்ன = முன்போல ஆயிரக்கணக்கான 
தொகைகள்‌, மொய்‌--சூழ்க்திருக்க விளங்கும்‌, மெய்‌ = சத்தாகிய 

்‌ ஈசுவரன்‌, பாஞ்ச சன்யம்‌ (ஏ) கபாஞ்சசன்யமெனும்‌ ஒரே சங்‌ 
காகும்‌, (ஏ, அசை) 

(பெத்தர்‌ ௫ மாயையால்‌ கட்டுப்பட்டவர்‌) (முத்தன்‌ -மாயையி 
லிருக்‌து வீடுபட்டவன்‌) (சாதகன்‌ - அப்பியாச) (பாஞ்ச சன்யம்‌ - 
சமுத்திரத்தில்‌ ஒளித்துக்கொண்ட பஞ்சசனன்‌ என்னும்‌ ஓர்‌ அசுர 
னது .மார்பைப்பிளந்து அதிவிருக்து மகாவிஷ்ணுவால்‌ எடுக்கப்‌ 
பட்டு அவர்‌ தனது இடக்கரத்தில்‌ தரித்துக்கொண்ட ஓர்‌ சங்கு) 


(போ-ரை) பெத்தர்களாகிய சிப்பிகள்‌ ஆயிரம்‌ சூழ்ந்‌ஒருச்க 
மூழூட்சுவாகிய இடம்புரிச்சக்கு ஒன்‌ அ விளங்கும்‌, இவ்விடம்‌ புரிச்‌ 
சங்கு ஆயிரம்‌ சூழ்ந்திருக்க ௮க்கூட்டத்துள்‌ அப்பியாச இத்த 
முடையவனென ஒருவலம்புரிச்‌ சங்கு விளங்கும்‌, இவ்வலம்புரிச்‌ 
சங்கு ஆயிரத்துள்‌ வேன்‌ முத்தன்‌ ஒருவனெனச்‌ சலஞ்சல 
மென்னும்‌ சங்கு ஒன்று விளங்கும்‌, இப்படிப்பட்ட வேன்‌ முத்தர்‌ 
களென்றெ சலஞ்௪லங்கள்‌ முன்போல ஆயிரக்கணக்கான தொகை 
கள்‌ சூழ்ந்திருக்க விளங்கும்‌ ௪த்தாயெ ஈசுவரன்‌ பாஞ்சசன்ய 
மெனும்‌ ஓரே ௪ங்காகும்‌, 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
சிவன்‌ முத்தி யேரிகரை இகழு மேரிக்‌ குட்பாகம்‌ 
பாவும்‌ விதேக முத்திவெளிப்‌ பாகம்‌ பெத்தங்‌ கடல்பிரமம்‌ 
தாவு மலைகள்‌ சிற்சத்தி தக்க சுழியீச்‌ சுரன்‌ குமிழி 
ஆவ அயிராம்‌ அளிகணினை வாகு அரையிக்‌ திரியமரோ, ( ௨௨) 


(ப-ரை) சீவன்‌ முத்தி, ஏரிகரை ஏரியின்‌ கரையாம்‌, இசழும்‌ ௫ 
விளங்கும்‌, ஏரிக்கு உள்பாகம்‌, பாவும்‌ வியாபசமான, விதேக 
முத்திஃவிதேக முத்தியாம்‌, வெளிப்பாகம்‌, பெத்தம்‌--உலக விவ 
காரமா பக்த இசையாம்‌, சடல்‌, பிரமம்‌ பிரமமாம்‌, தாவும்‌ 
அலைகள்‌, சிற்சத்திஃஞான சத்தியாம்‌, தக்க--பெரிய, சுழி, ஈச்சு 
ரன்‌: ஈசுவானாம்‌, குமிழி ஆவது, உயிர்‌ ஆம்‌ -வர்களாம்‌, அளி 
கள்‌ நினைவு ஆகும்‌, அரை, இந்திரியம்‌ இக்திரியங்களாம்‌, 
(தேரோ, அசை) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௭ 


(போ-றை) வேன்‌ முத்தி ஏரியின்‌ கரையாம்‌, விளக்கும்‌ ஏரிக்‌ 
குட்பாகம்‌ வியாபகமான விதேக முத்இியரம்‌ வெளிப்பாகம்‌ உலக 
விவகாரமாகிய பந்த இசையாம்‌, கடல்‌ பிரமமாம்‌; தரவும்‌ அலைகள்‌ 
ஞான சத்தியரம்‌, பெரியசுழி ஈச்வானாம்‌,குமிழியாவ த வேர்களாம்‌, 
அளிகள்‌ நினைவாகும்‌, நரை இநக்திரியங்களாம்‌, 


கலி விருத்தம்‌, 
இடைவி டாம லியலு நிதித்தியின்‌ 
படிவம்‌ யாமப்‌ பரம்பரம்‌ யாமெனல்‌ 
மிடியில்‌ சத்துவ விர்த்தியித்‌ கங்கையை 
அடைவர்‌ பாவ வவித்தையம்‌ ரூரரோ. (௨௩) 


(ப- ரை) இடை விடாமல்‌, இயலும்‌ _பொருக்துகின்‌ 2, நிதித்‌ 
தியின்‌ ௫ நிதித்தியாசனத்தின்‌, படிவம்‌ -சொருபமாவது, யாம்‌ 
கூடஸ்‌ தனாகய கான்‌, அப்பரம்‌ - அச்தப்‌ பிரமமே, பரம்‌ = அப்பிரமம்‌, 
யாம்‌- கூடல்‌ சனாயெ கானே, எனல்‌, மிடி இல்‌ குறைவற்ற, சத்‌ 
அவவிர்த்தி-சாதவிக சித்தமாம்‌, இச்கங்கையை, அடைவர்‌ - 
அடைந்தவர்‌, பாவ அவித்தை - அஞ்ஞானமென்னும்‌ பாவம்‌, அற்‌ 
ரூர்‌ - ஓழிந்தோராவர்‌. (அரோ, ௮சை) 

(போ -ரை) இடை விடாமல்‌ பொருந்துகின்ற நிதித்தியாசனக்‌ 
தின்‌ சொரூபமாவ.து கூடஸ்தனாயெ நான்‌ அந்தப்பிரமமே அப்பிர 
மம்‌ கூடஸ்தனாயெ கானே எனல்‌, குறைவற்ற சாத்விக சித்தமாம்‌ 
இக்கங்கையை அடைந்தவர்‌ அஞ்ஞானமென்னும்‌ பாவம்‌ ஓழிந்தோ 
ராவர்‌, 

கட்டளைக்‌ கலித்துறை. 
இரக்சங்‌ குமரி மகிழ்ச்சிகோ தரவரியே பொறுமை 
கரர்க்குமத்‌ காவிரி யுற்சாக மாதல்‌ ஈருமதையே 
சரச்சு வதியா அபேட்சை விரத்தி தனியமுனை 
இரத்துறு சாக்தம்‌ பரேத ௪த்தத்‌ இருஈதியே, (௨௪) 

(ப-ரை) (௨) இசக்கம்‌-- தயாளம்‌, குமரி:-- கன்னியாகுமரித்திர்த்‌ 
தமாம்‌,மகிழ்ச்‌ச = திருப்தி, கோ தாவரி(ஏ) 2சோ தாவரியாம்‌, பொறு 
மை கபொனமையாவ அ -(க)நரர்க்கு௫மனிதர்ச்கு,(௩)ற்காவிரிஃ 
நல்ல காவேரியாம்‌, உற்சாகம்‌ ஆதல்‌ ஆவது, ஈருமதை (ஏ௭)= 
கருமதையாம்‌, (௫) சரச்சுவதி 3௮--௪ரஸ்வதி ஈதியாம்‌, (௯) 
உபேட்சை- விருப்பு வெறுப்பு இன்மை, (௬) விரத்தி - வைரக்‌ 

[அ 


௧௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


இயம்‌, சனி--ஒப்பற்‌ற, யமுனை யமுனா ஈதியாம்‌, இரத்து உறு 
நிலைத்திருக்க, சாந்தம்‌, பரேதி-.கங்காகதியாம்‌ இவை, சத்த 
ஏழு, திருகதி (ஏ) திவ்ய ஈதிசளாகும்‌, (ஏ,ஏ,ஏ, அசைகள்‌) 


(போ - ரை) மனிதர்க்குத்‌ தயாளம்‌ சன்னியாகுமரித்‌ தீர்த்தமாம்‌ 
திருப்தி கோதாவரியாம்‌, பொறுமையாவது கல்ல காவேரியாம்‌, உற்‌ 
சாசமாவது ஈருமகையாம்‌, விருப்பு வெறுப்பு இன்மை சரஸ்வதி 
கதியாம்‌, வைராக்கியம்‌ ஒப்பற்ற யமுனா கதியாம்‌, நிலைத்திருக்க 
சாந்தம்‌ கங்கா ஈதியாம்‌, இவை ஏழு திவ்ய ஈதஇிகளாகும்‌, 

கலி விருத்தம்‌. 
தங்கு தாமிர பன்னி தருமர்‌ 
அங்க பத்திரை சத்தி கிருட்டிணை 
மங்கி லாத மதியுயர்‌ சக்தவோ 
சங்க மற்ற தவநிலை தானரோ. (௨௫) 


(ப- ரை) தங்கு=விளங்குனெ்ற, தாமிரபன்னி, தரும,நீர்‌-- குண 
மாம்‌, அங்க பத்திரை, சுத்‌ உள்வெளிச்‌ சுத்தமாம்‌, திருட்டி னை = 
இருஞ்ணாகதி, மங்லெொத மங்காத, மதி புத்தியாம்‌ உயர்‌ மேலான 
சிக்துவோ, சங்கம்‌ அற்ற கலப்பில்லாத, தவநிலை தான்‌. 

(அரோ, அசை) 

(போ-றை) விளங்குகின்ற தாமிரபன்னி தருமகுணமாம்‌, அங்க 
பத்திரை உள்வெளிச்‌ சுத்தமாம்‌, கருஷ்ணாகதி மங்காத புத்தியாம்‌, 
மேலான சிந்துவோ சலப்பில்லாத்‌ தவநிலை தான்‌, 

வேண்பா. 
விடய ஈதியிழுப்பின்‌ மேவுவரோ வஃதி 
னணுடனேவை ராச்யெமென்‌ றே.த௩்‌திடனால்‌ 
எதிர்த்தசன்று சாந்தி யெனுங்‌ கரையைச்‌ சேர்வார்‌ 
விதிக்கெதிரென்‌ னென்றே விழார்‌, (௨௬) 


(ப-றை) (௧) விடயவிஷயங்களென் னும்‌, ௩இ, இழுப்பின்‌ - 
இழுத்தால்‌, (௩) மேவுவரோ-போவார்களோ, (௨) ௮ஃதின்‌ உட 
னேஃஅதனுடனே, (௪) வைராக்கியம்‌ என்று, ஓதும்‌ சொல்லப்‌ 
பூல, இடனால்‌ வலிமையினால்‌, எதிர்த்து, அகன்றன - நிக்கி 
சாக்த சாக்தம்‌, எனும்‌ கரையை, சேர்வார்‌ சேர்வார்கள்‌, வீதிக்கு 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௯ 


இவ்வாறின்றி விதிக்கு, எதிர்‌, என்‌ என்று (ஏ) = என்ன 
இருக்கிறதென்று நினைத்துக்கொண்டு, விழார்‌ -- அதன்‌ போக்கில்‌ 
செல்லார்‌. (ஏ ௮சை) 


(போ- ரை) விஷயங்களென்னும்‌ கதியிழுத்தால்‌ ௮தனுடனே 
போவார்களோ, வைராக்கியமென்று சொல்லப்படுகிற வலிமையினால்‌ 
எதிர்த்து நீங்கச்‌ சாந்தமெனுங்‌ கரையைச்‌ சேர்வார்கள்‌. இவ்வா 
நின்றி விதிக்கெஇர்‌ என்ன இருக்றெதென்‌ அ நினைத்துக்கொண்டு 


அதன போக்கல்‌ செல்லார்‌. 


மெய்ச்சிரத்தைக்‌ கோலூன்றி மேற்செலச்சிக்‌ தைப்புணேயை 
இச்சகத்தின்‌ வாசனையாற்‌ தித்குறுக்கே_-உய்ச்சுயிராம்‌ 
அன்னோன்முத்‌ இக்கரையே மாதம்‌ ஈதியிடைப்போம்‌ 

என்னே விராச தப்போக்‌ ன்‌. (௨௭) 


(பஃரை) (௧) மெய்ச்‌சிரத்தை ௫ உண்மையாகி விச்வாசமென்‌ 
னும்‌, கோல்‌ கோலை, ஊன்றி, மேற்செல கமேலேபோக, சந்தைப்‌ 
புணயைமனமென்கிற தெப்பத்தை, இச்ச கத்தின்‌ - இந்த உலகத்‌ 
இன்‌, வாசனை ஆற்றில்‌ ௫ வாசனையாகிய கதியில்‌, குறுக்கே, 
உய்ச்சு-செலுத்தி, உயிராம்‌ ௫ சீவனாரிய, அன்னோன்‌ - முன்‌ 
சொன்ன அச்‌ செய்கைச்‌ குரியவன்‌, முத்திச்கரை--மோட்ச மென்‌ 
னும்‌ சரையில்‌, ஏறுது, (௩) அர்£தியிடை ௪ அவ்வுலக வாசனை 
யென்றெ கதியில்‌, போம்‌-போவான்‌, என்னோ இறு என்ன அறி 
யாமை, (௨) இராசதப்‌ போக்கின்‌ இராசத தாமதகுணங்களானய 
போக்கிலேயே, (உய்ச்சு, உய்த்து என்பதன்‌ போலி) 


(போ- ரை) உண்மையாகிய விசுவாச மென்னும்‌ கோலை ஊன்றி 
மேலேபோக மனமென்டற தெப்பத்தை இந்த உலகத்தின்‌ வாசனை 
யாயெ ஈதியில்‌ குறுக்கே செலுத்திச்‌ சவேனாடிய முன்‌ சொன்ன அச்‌ 
செய்கைக்‌ குரியவன்‌ மோட்சமென்னும்‌ கரையில்‌ ஏருூது இராசத 
தாமத குணங்சளாகிய போக்கிலேயே அவ்வுலக வாசனையென்றெ 
கதியில்‌ போவான்‌ இது என்ன அறியாமை, 

ஆத்தி னிறங்கனெமே டன்றிச்‌ சழிமடுவொன்‌ 

அற்றத்‌ அற வதிலொவ்‌ வோரவத்தைஏத்றிடுதல்‌ 
தன்னிலைவிட்‌ டுள்ளஞ்‌ சககேரக்கி லிச்சைவெறுப்‌ 
மின்னலவத்‌ ஜொன்றுறுத லே, (௨௮) 


(ப) ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப-றை) ஆத்தில்‌ இறங்கன்‌ - கதியில்‌ இறங்கினால்‌, மேடு, 
அன்தி-- அல்ல, சுழி சுழி அல்லத, மட--மடுவாயெ, இன்று 
ஒவ்வொன்று, ஊற்றத்து-நிச்சயமாச, உ௰--பொருக்த, அதில்‌, 
ஒவ்வோர்‌ அவத்தை ஒவ்வொரு அவஸ்தையை, ஏத்றிடுதல்‌ = 
அடைதலாவ அ, தன்னிலைவிட்டு- சங்கத்டமற்றிருத்தலாயெ தனது 
நிலையைவிட்டு, உள்ளம்‌ கஉள்ளமான அது, சகம்‌ நோக்கில்‌ - உலகத்‌ 
தை கோக்கினால்‌, இச்சை வெறுப்பு ௫ இச்சை அல்லத வெறுப்பு, 
இன்னல்‌ ௫ அல்லது அன்பம்‌ என்னும்‌, இவற்று = இவைகளில்‌, 
ஒன்‌ அ ஒவ்வொன்றை, உறுதல்‌ (ஏ) சார்தலாம்‌, (ஏ, ௮சை) 


(போ-ரை) ஈதியில்‌ இறங்னொல்‌ மேடு அல்லத சுழி அல்லது 
மடுவரகிய ஒவ்வொன்‌ அ நிச்சயமாகப்‌ பொருந்த அதில்‌ ஒவ்வொரு 
அவஸ்தையை அடைதலாவத சங்கற்பமறிறிருத்தலாகிய தனது 
நிலையைவிட்டு உள்ளமானது உலகத்தை நோக்கினால்‌ இச்சை அல்‌ 
லது வெறுப்பு அல்லது அன்பம்‌ என்னுமிவைகளில்‌ ஒவ்வொன்‌ 
தைச்‌ சரர்தலாம்‌, 

கலி விருத்தம்‌. 
தனிவி சாரணைச்‌ சாச்ரெஞ்‌ சொர்க்சமாம்‌ 
மனவ சத்துறு சொற்பன மத்தியம்‌ 
அனுமஞ்‌ ஞானச்‌ சுழுத்தபா சாளமீ 
தனுப விப்பர்விண்‌ ணார்ஈரர்‌ காகரே, (௨௯) 


(ப -றை தனி=ஒப்பற்ற சனிமையாய ஆத்மாவின்‌, விசா 
ரணை விசாரனையென்னும்‌,. சாக்கிரம்‌ - விழிப்பு, சொர்க்சமாம்‌, 
மனவசத்து மனதின்‌ வாசனாவசத்தினால்‌, உறு, கபொருக்துற, 
சொத்பனம்‌ ௫ கற்பனையாகிய மத்தியம்‌ - பூலோசமரம்‌, அனும்‌- 
ரெருங்யெ, அஞ்ஞானச்‌ சுழுத்தி - அறியாமையாகிய நித்திரை, 
பாதாளம்‌ = பாதாளமாம்‌, ஈது முறையே இம்ஹன்றில்‌ ஒவ்வொன்‌ 
றை, அனுபவிப்பர்‌ ௫ ௮.னுபவிப்பவர்‌ விண்ணார்‌- தேவர்‌, ரர்‌ மனி 
தர்‌, கர்‌ (ஏ) சாகர்‌ ஆவார்கள்‌, (ஏ, அசை) 


(போஃரை) ஒப்பற்ற தனிமையாகிய ஆத்மாவின்‌ விசாரணை 
யென்னும்‌ விழிப்புச்‌ சொர்க்கமாம்‌, மனதின்‌ வாசனா வசத்தினால்‌ 
பொருந்துகிற கத்பனையாகிய கனா பூலோசமாம்‌, கெருங்யெ அறி 
யாமையாஇய கித்திரை பாதாளமாம்‌, முறையே இம்மூன்றில்‌ ஒவ்‌ 
வொன்றை அனுபவிப்பவர்‌ தேவர்‌ மனிதர்‌ காகர்‌ ஆவார்கள்‌. 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௧ 
எழுசீர்‌ விருத்தம்‌, 
சூக்கும வகந்தை யதலம்‌ யா னென்று 
தோன்றுதல்‌ வீதலம்யா னெனதாஞ்‌ 


சரக்சரஞ்‌ சுதலம்‌ புதியவுட்‌ சக்கை 
தனிநித லம்‌ தரா தலமோ 


தூக்கனா மகாத லங்கழி வுன்னல்‌ 
சுழூத்திபா தாளமீங்‌. குறைவோர்‌ 


ஆக்குகற்‌ ரெரழிலர்‌ காகர்மிச்‌ செத்தா 
ரசுரர்‌ தி வினையர்தைத்‌ இயரே. (௩௰) 


(ப-ரை) (க) சூக்கும அகக்தைகுட்சுமமான அகங்காரம்‌, 
அதலம்‌ = அதலமாம்‌, யானென்று--மானென்௮, தோன்றுதல்‌, வித 
லம்‌-விதலமாம்‌, யான்‌ எனது ஆம்‌ நான்‌ எனது என்றுதோன்‌ று 
இற, சாக்கிரம்‌, சுதலம்‌ சு தலமாம்‌ , புதிய உள்‌ க்தைகபுதியமனோ 
கற்பனை, தனி ஒப்பற்ற, நிலம்‌ ௫ நிதலமாம்‌, (௩) தராதலம்‌ (ஓ) 
தராதலமாம்‌, (௨) தூஃபற்றாெய, கனா௫சொற்பனம்‌, (௫) மகா 
தலம்‌௫மகாதலமாம்‌, (௪) கழிவு உன்னல்‌ க சென்றதை நினைத்தல்‌, 
(௬) சுழுத்தி, பாதாளம்‌ கபா காளமாம்‌, ஈங்று ௫ இவ்வேமுலகங்க 
ளில்‌ ஒவ்வொன்றிலும்‌, உறைவேரர்‌ வசிப்போர்‌, ஆக்கும்‌ - செய்‌ 
ய்ப்படுகிற, நீறெழிலர்‌ -ஈல்ல கர்மத்கையுடையவராகய, நாசர்‌ 
நாகர்கள்‌, மிச்சிரச்தார்‌-ஈன்மை இமை கலந்த கர்ம முடையவரா 
இய, அசுரர்‌ - அசுரர்கள்‌, தீவினையர-- தீய கர்மங்களையுடையவரா 
யெ, தைத்தியர்‌ (ஏ) ௫ இராட்சதர்கள்‌ ஆவார்‌, (ஓ,ஏ அசைகள்‌) 


(போ- ரை) சூட்சுமமான அகங்காரம்‌ ௮தலமாம்‌, நானென்று 
தோன்றுதல்‌ விதலமாம்‌, சான்‌ எனத என்று தோன்றிற்‌ சாக்கி 
ரம்‌ சுதலமாம்‌, புதிய மனோ கற்பனை ஒப்பற்ற நிதலமரம்‌, பற்றாயெ 
சொற்பனம்‌ தராதலமாம்‌, சென்றதை நினைத்தல்‌ மகாதலமாம்‌ 
சுழுத்தி பாதாளமாம்‌ இவ்வேழுலகங்களில்‌ ஒவ்வொன்றிலும்‌ வசப்‌ 
போர்‌ செய்யப்படுகிற ஈல்ல கர்மத்தையுடையவராயெ நாகர்கள்‌, 
ஈன்மை இமைகலந்த கர்ம முடையவராகிய அசுரர்கள்‌, தய கர்மங்‌ 
களையுடையவர்களாகிய இராட்சதர்கள்‌ ஆவார்‌. 


௨ *  ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 
அறுசீர்‌ விருத்தம்‌, 
சுகவிச்சை பூமி விசா ரணைபுவலோ கஞ்‌ சிந்தை 
சுருங்கல்‌ சொர்க்கம்‌ 
தகுசத்தின்‌ மனமிசைதல்‌ மகாலோகஞ்‌ ௪கமறத்தல்‌ 
சனலோ கஞ்ச£ீர்‌ 


இகழ்சற்சிற்‌ சுகமாத தவலோக மதிதஞ்சத்‌ 
தஇயலோ கம்பின்‌ 
மகிழ்பெத்தர்‌ முழூட்சுச்சா தகர்வித்து வரன்வரியான்‌ 


வரிட்டன்‌ வாழ்வோர்‌, (௩௧) 


(ப-ரை) (க) ௬௧ இச்சை - சுகத்தின்‌ ஆசை, பூமி ௫ பூலோக 
மாம்‌, விசாரணை, புவலோகம்‌ க புவலோகமாம்‌, சிக்தை சுருங்கல்‌ = 
மனது அடங்குதல்‌, சொர்க்கம்‌ 2சொர்க்கலோசமாம்‌, தகு= அஜி 
யத்தக்க, சத்தின்‌ 2 பிரமத்தில்‌, மனம்‌, இசைதல்‌2 கலத்தல்‌, மகா 
லோகம்‌ மகா லோகமாம்‌, ௪கம்‌ உலகை, மறத்தல்‌, சனலோகம்‌ = 
சனலோசமாம்‌, எீர்திகழ்‌-- சிறப்பாக விளங்கும்‌, ௪ற்சிற்‌ சுகமாதல்‌ = 
சச்‌ரதானந்த சொரூபமாயிருத்தல்‌, தவலோகம்‌ 2தவலோகமாம்‌, 
அதிதம்‌ ௪த்திபலோசம்‌ -௪த்தியலோகமாம்‌, (௩) பின்‌ மிழ்‌ பெத்‌ 
தர்‌ - பிற்காலத்தில்‌ மிழத்தக்க பெத்தர்‌, முழூட்சு, சாதகர்‌ அப்‌ 
பியாஜிகள்‌, வித்து 2 பிரமவித்து, வரன்‌ ௫ பிரமவரன்‌ , வரியான்‌ பிரம 
வரியான்‌, வரிட்டன்‌ ௫ பிரம வரிஷ்டன்‌ என்பவர்களாம்‌, (௩) வாழ்‌ 
வோர்‌ -இவ்வேழு லோகங்களில்‌ முறையே ஒவ்வொன்றில்‌ வரிப்‌ 
பவர்‌, 


(போ - ரை) சுகத்தின்‌ ஆசை பூலோசமாம்‌, விசாரணை புவலோ 
கமாம்‌, மனது. அடக்குதல்‌ சொர்க்கலோகமாம்‌, அதியத்தக்க பிர 
மத்தில்‌ மனம்‌ கலத்தல்‌ மகாலோகமாம்‌, உலகை மறத்தல்‌ சனலோ 
சுமாம்‌, சிறப்பாக விளங்கும்‌ ௪ச்சிதானந்த சொருபமாயிருத்தல்‌ 
சவலோசமாம்‌, அதீதம்‌ ௪ த்தியலோகமாம்‌, இவ்வேழுலோசங்களில்‌ 
முறையே ஒவ்வொன்தில்‌ வசிப்பவர்‌ பித்சாலத்தில்‌ மழெத்தக்க 
பெத்தர்‌, முழூட்சு, அப்பியாசிகள்‌ , பிரமவித்‌,.து, பிரமவரன்‌ பிரமவரி 
யான்‌, பிரஃவரிஷ்டன்‌ என்பவர்களாம்‌. 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௩ 


ஈலிமறதிப்‌ பிரளயநீர்‌ சுபேச்சைவிசா ரணை சனுமா 
. னியா மேன்மூன்‌ 
அலகினும்பொங்‌ குபு௫த்து வரபத்தி யெனுகாலா 
முலற றாவ 
அலருமவண்‌ வாழ்பிரம வித்துக்க னெனுந்தவரைம்‌ 
தாமு லோகத்‌ 
தலமெனு ஈல்‌ லசஞ்சத்‌இ யாம்பிரம சமரதிநிலை 
அரர்ந்து வாழ்வார்‌, (௩௨) 
(ப-ரை) ஈலிமறதி = வருத்துன்ற மறதியெனும்‌, பிரளய, 
நீர்‌-ஜலமான௮, சுபேச்சை விசாரணை தனுமான 9, ஆம்‌-- ஆகிய, 
மேல்‌ மூன்று உலினும்‌ -மே.றுலகம்‌ மூன்றிலும்‌, பொங்குபு -- 
பொங்க, ௪சத்துவாபத்தி எனும்‌ நாலாம்‌ உலகில்‌ தாவ, அலரும்‌ -- 
விளக்குக, ௮வண்‌ = அவ்விடத்தே, வாழ்‌--வளர்கவ்‌ ஐ பீரமவித்‌ 
அக்களென்னும்‌, தவர்‌ ௫ தவத்தோர்‌, ஜக்தாம்‌ உலோகத்தலமெ 
இம்‌ ஐந்தாவது லோகத்தினிடமாயெ, ஈல்‌ ௮சஞ்சத்தி ஆம்‌= 
ஈல்ல ௮சஞ்சத்தியான, பிரமசமாதி நிலை, சார்ந்து அடைந்து, வாழ்‌ 
வார்‌, (பதரர்த்தா பாவனை தவலோகமாம்‌) (.அரியம்‌,௪ ததியலோ௫ 
மாம்‌.) 


(போ-ரை) வருத்துகின்‌ஐ மததியெனும்‌ பிரளய ஜலமான ௮, 
சுபேச்சை, விசாரணை, தனுமான8, ஆயெ மேலுலகம்‌ மூன்றிலும்‌ 
பொங்கிச்‌ ௪த்துவா பத்தியெனும்‌ கரலாமுலூற்றுவ விளங்கு 
அவ்விடத்தே வளர்‌ன்ற பிரமவித்துக்களென்னும்‌ தவத்தேரர்‌ ஜம்‌ 
தாவது லோகத்தனிடமாயெ கல்ல அசஞ்ச த்தியரன பிரமசமாதிநிலை 
யடைந்து வாழ்வார்‌, 

கலி விருத்தம்‌. 
அறிவு புண்ணிய மாமதி யாமையே 
சுகு பாதகஞ்‌ சத்துவஞ்‌ சொர்க்சமாம்‌ 
பொறியி ராசதம்‌ பூமி தமோகுணம்‌ 
நி௮வு பாதல நிர்க்குண முத்தியே, (௩௩) 

(ப- ரை) அலஜிவு புண்ணியமாம்‌, அறியாமை (ஏ), ௪.௮கு- தவ 

அதின்‌ ற, பா தகம்‌ பாவமாம்‌, சத்துவம்‌ - சாத்விக குணம்‌, சொர்க்‌ 


கமாம்‌, பொதிகுஜிக்கன்‌ இ, இராசதம்‌ ௫ இரஜோகுணம்‌, பூமி- 


௨௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பூமியாம்‌, தமோகுணம்‌, கிறஅவு நிறுத தூ, பாதலம்‌ பாதாள 
மாம்‌, நிர்க்குணம்‌  முச்குணங்களையுங்‌ கடந்த நிலை, முத்தி (ஏ) - 
மோட்சமாம்‌. (ஏ, ஏ, அசைகள்‌) 


(போ-ரை) அறிவு புண்ணியமாம்‌, அறியாமை தவறுசன்‌ ற 
பாவமாம்‌, சாத்விக குணம்‌ சொர்க்கமாம்‌, குறிக்கின்ற இரஜோ 
குணம்‌ பூமியாம்‌, தமோகுணம்‌ கிறுத்துெ பாதாளமாம்‌, முக்கு 
ணங்களையுங்‌ கடந்த நிலை மோட்சமாம்‌. 

எழுசீர்‌ விருத்தம்‌. 
பிணீக டூதர்‌ முடிவுகள்‌ பிடி.த்தசாலன்‌ மணமோ 
இணையிலா ஈமன்‌ கருப்ப மேய்தலேழு நி ரயமே 
அணவுதேச புத்தியோ டழுங்கல்மண்ணின்‌ வாழ்வு பின்‌ 
உணர்வு மேவி யான்மபுத்தி யொன்‌ றல்விண்ணின்‌ 
[வாழ்வரோ, (௩௪) 

(ப - ரை) பிணிகள்‌ கவியரதிகள்‌, அதர்‌ தூதர்களாம்‌, முடிவு 
காள்‌ -மரண காலம்‌, பிடித்த, காலன்‌ - காலனாம்‌, . மரணமோ இணை 
யிலா, கமன்‌ -யமனாம்‌,கருப்பம்‌ ஏய்தல்‌ - சர்ப்பசத்தையடை தல்‌ எழு, 
நிரயம்‌ (ஏ) -௩ரகமாம்‌, ௮ணவு--பொரும்‌.நுகி.௮, தேகபுத்தியோடு- 
தேகம்‌ நானெனும்‌ புத்தியோடு, அழுங்கல்‌ - வருது தல்‌, மண்ணின்‌ 
வாழ்வு பூமியில்‌ வாழ்தலாம்‌, பின்‌-பின்பு, உணர்வு மேவி-விசா 
ரணைசெய்து, ஆன்மபுத்தி- ஆத்மாவை நானெனும்‌ புத்தியை, ஒன்‌ 
தல்‌ பெறல்‌, விண்ணின்‌ வாழ்வு= சொர்க்கத்தில்‌ வாழ்வதாம்‌. 
(அரோ, ஏ அசைகள்‌) 


(போ-ரை) விய இகள்‌ அதர்களரம்‌, மரணசாலம்‌ பிடித்த சால 
னாம்‌, மரணமோ இணையிலாயமனாம்‌, சர்ப்பத்தையடைதல்‌ ஏழு 
கரகம்‌, பொருக்துற தேசம்‌ நானெனும்‌ புத்தியோடு வருந்துதல்‌ 
பூமியில்‌ வாழ்தலாம்‌, பின்பு விசாரணை செய்த ஆத்மாவை கானெ 
னும்‌ புத்தியைப்‌ பெறல்‌ சொர்க்கத்தில்‌ வாழ்வதாம்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
தந்தையின்வி ரியவிரவு ரவர்‌ தாய்சோ ணிதக்கட 
சாலத்‌ தோடு 
பைந்தசைக்கும்‌ பீபாச மென்பாய பூதி ஈரம்‌ 


பாமா பூதி 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௫ 


வெந்துவக்குச்‌ செந்துத்தா னங்கேச மாமள்ளல்‌ 
விளம்பு மோரேழ்‌ 
தொக்தகிர யங்களிவற்‌ தின்பிரிவெண்‌ ணிலவுயிர்கள்‌ 
சுழலு மாங்கே. (௩௫) 

(ப-ரை) (௧) தந்தையின்‌, விரிய-விரியமாகய, இரவு ரவம்‌, 
தாய்‌, சோணித--சுரோணிதமாகிய, கூடசாலத்தோடு, பைந்தசை - 
மிருதுவான தசையாகிய, கும்பீபரகம்‌, என்பு ஆய எலும்பாகிய, 
பூதி, ஈரம்பு, ஆம்‌ ௫ ஆகிய, மாபூதிகமகாபூதி, வெம்‌ துவக்கு = 
கொடியதோலாகயெ, செக்‌தத்தானம்‌, கேசம்‌ ஆம்‌ ௫ உரோமமாயெ 
அள்ளல்‌ ௫ அள்ளல்‌என்பவை, விளம்பும்‌ அ சொல்லப்படுகிற, ஓர்‌ 
ஏழ்‌ -ஓப்பற்ற ஏழு, தொந்த நிரயங்கள்‌ தொடர்ச்சியான ஈரகங்‌ 
களாம்‌, இவத்றின்‌ பிரிவு, எண்‌ இல ௫கணக்கில்லா தனவாம்‌, உயிர்‌ 
கள்‌ சீவர்கள்‌, (௩) சுழலும்‌ வருந்தி உழல்வார்சள்‌, (௨) ஆங்கு 
(௭) ௮ச்ஈரகங்களில்‌ (ஏ ௮சை) 

(போ-ரை) தந்தையின்‌ வீரியமாயெ இரவுரவம்‌, தாய்‌ 
சுரோணிதமாகிய கூடசாலத்தோடு, மிருதுவான தசையாயெ கும்ப 
பாகம்‌, எலும்பாகிய பூதி, ஈரம்பாகிய மகரபூதி, கொடியதோலாயெ 
செந்து த்தானம்‌, உரோமமாகிய ௮ள்ளல்‌ என்பவை சொல்லப்படுகி ற 
ஒப்பற்ற ஏழு தொடர்ச்சியான ஈரகங்கசராம்‌ இவற்றின்‌ பிரிவு கணக்‌ 
இல்லாதனவாம்‌ வர்கள்‌ அர்கரகற்களில்‌ வருந்தி உழல்வார்கள்‌. 

எண்சீர்‌ விருத்தம்‌, 

மனிதர்பவ மாரேவ லக்ஜவிற்‌ குரித்தாய்‌ 

மன்விருத்தி மேரு வதிற்‌ குறைதமசு ழோம்‌ 
அனுகடுவி ராசதமா நிறைசரந்த மேலாய்த்‌ 

அலங்குமதைச்‌ சூழ்தரு ஞானாஇத்த னாங்கே 
நினைவுதய ஜரிமறதி யத்தஜிரி யதனா 

னேரும்வீசா ரப்பகலு மவீசார வீரவும்‌ 
இனுமகக்தை முகில்மறைவுண்‌ டிருச்குக்‌2 ழெசர்தெற்‌ 

கியல்சாம மேத்கு வடக்‌ கதர்வணமெல்‌ லைகளே. (௩௬) 

(ப-ரை) மனிதர்‌ பவம்‌ ஆம்‌2மனிதப்பிறப்பாயெ, காவல்‌ 
திவிற்கு, உரித்தாச- உரியதாக, மன்‌ நிலைத்த, விருததி-- உள்ளம்‌, 
மேரு -மகாமேருவாம்‌, அதில்‌, கு குறைந்த, தமச. தமோ 

ட்ட 


௨௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


குணம்‌, €ழோம்‌--8ழ்ப்பாசமாம்‌, துனு--பொருக்துசன்ற, ஈடு 
இராசதமாம்‌- இராசதகுணம்‌ மத்தியபாசமாம்‌, நிறை-மிகுக்த, 
சாந்தம்‌--தத்துவகுணம்‌, மேல்‌ ஆய்‌-மேற்பாகமாகி, துலங்கும்‌, 
அதை, சூழ்தரும்ஞான ஆதித்தன்‌-ஞானமென்னும்‌ சூரியன்‌ 
பிரதக்ஷிணமாய்ச்‌ சுத்திவருவான்‌ ஆய்கு (ஏ) = அவ்விடத்தில்‌, 
நினைவு, உதயூரி-- உதய௫ரியாம்‌, மறதி, அத்திரி அஸ்தசரியாம்‌, 
அதனால்‌, நேரும்‌ விசாரப்பகலும்‌ அவிசார இரவும்‌ ஏற்படும்‌, 
இனும்‌ மேலும்‌, அகந்தை முல்‌--அகங்காரமாகய மேகத்தின்‌, 
மறைவு உண்டு, இருக்கு இருக்குவேதம்‌, &ழ்‌-இழக்கு, எசுர்‌- 
யஜார்வேதம்‌, தெற்கு, இயல்‌௫பொருந்திய, சாமம்‌ = சாமவேதம்‌' 
மேற்கு, வடக்கு அதர்வணம்‌ அதர்வணவேதம்‌ வடக்கு, எல்லை 
கள்‌ ௫ இவைகள்‌ எல்லைகளாம்‌. (ஏ. ஏ, அசைகள்‌) (அனு, தன்று 
என்பதன்‌ இடைக்குறை) (இனும்‌, இன்னும்‌ என்பதன்‌ இடைக்‌ 
குறை), 

(போ-ரை) மனிதப்பிறப்பாயெ காவலர்‌ இவிற்கு உரியதா 
நிலைத்த உள்ளம்‌ மகாமேருவாம்‌, அதில்‌ குறைந்த தமோகுணம்‌ 
இழ்ப்பாகமாம்‌, மிகுந்த ௪த்‌துவகுணம்‌ மேற்பாகமாடத்‌ அலங்கும்‌, 
அதை ஞானமென்னுஞ்‌ சூரியன்‌ பிரதக்ஷிணமாய்ச்‌ சு.ற்திவருவான்‌, 
அவ்வீட,த்தில்‌ நினைவு உதயூரியாம்‌, மறதி அஸ்தெரியாம்‌, ௮ தனால்‌ 
விசாரமென்கி௦ பகலும்‌ அவிசாரமென்னும்‌ இரவும்‌ ஏற்படும்‌, 
மேலும்‌ ௮கம்காரமாகய மேகத்தின்‌ மறைவு உண்டு, இருக்குவேதம்‌ 
ழக்கு, யஜார்வேதம்‌ தெற்கு, பொரும்திய சாமவேதம்‌ மேற்கு, 
அதர்வணவேதம்‌ வடக்கு, இவைகள்‌ எல்லைகளாம்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌. 
கன்மநினை வாமுடுக்க ளிச்சையுரு மயற்புக்தி 
களங்கத்‌ திங்கள்‌ 
சின்மயவா தித்தனெமும்‌ விசாரணையாம்‌ பகற்கண்ணே 
திசழ்க்தி டாது 
புன்மையுறு மவிசார விரவினிலங்‌ இடுமக்தப்‌ 
புக்திச்‌ சோமன்‌ 
மன்விளங்க விடக்தக்சே தேயும்வசை சவர்க்தி டுஞ்ின்‌ 
மயவெய்‌ யோனே, (௩௭௪) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௭ 


(ப-றை) (௧) கன்ம-கர்ம, நினைவு ஆம்‌ உடுக்கள்‌ - நினைவுகள்‌ 
ஈக்ஷத்திரங்கள்‌, இச்சை ௨௬-: அசைவடிவாகிய, மயல்‌ புக்தி - 
மயக்கமான புத்தி, களங்கத்திங்கள்‌ க களங்கமுடைய . சந்திரன்‌ 
இவைகள்‌, சித்மயகஞான உருவமென்னும்‌, ஆதித்தன்‌ சூரியன்‌ 
எழும்‌ உதயமாகும்‌, விசாரணை, ஆம்‌ ஆய, பகற்கண்‌ (ஏ) - 
பகலில்‌, இகழ்க்திடா ௮ தோன்றாமல்‌, புன்மை உறும்‌ - தாழ்வான, 
அவிசார--௮வீசாரமாகிய, இரவில்‌, . இலங்கிடும்‌ = பிரகாசிக்கும்‌; 
(௩) அந்த, புக்திச்சோமன்‌ புத்தியாயெ ௪ந்‌இிரன்‌, மன்‌ -ஈன்றாக, 
விளங்க, இடம்தந்து (ஏ) இடங்கொடுத்து, தேயும்‌ வகை 
பின்தேயும்‌ விதமாக, கவர்ந்திடும்‌௫ அதைக்‌ கவர்ந்து கொள்ளும்‌? 
(௨) சித்மய= அந்த ஞானவடிவமான, வெய்மோன்‌ (ஏ) சூரியன்‌ 
(ஏ. ஏ, ஏ. அசைகள்‌), 


(போஃறை) கர்ம நினைவுகள்‌ கக்ஷ£த்திரங்கள்‌, ஆசைவடி.வமாகய 
மயக்கமான புத்தி களங்கமுடைய சந்திரன்‌, இவைகள்‌ ஞான உருவ 
மென்னும்‌ சூரியன்‌ உதயமாகும்‌ விசாரணையாகெயெ பகலில்‌ 
தோன்றாமல்‌ தாழ்வான அவீசாரமாயெ இரவில்‌ பிரகாசிக்கும்‌ அந்த 
ஞானவடிவமான சூரியன்‌ அந்தப்புத்தியாயெ ௪௫இிரன்‌ நன்றாக 
விளங்க இடங்கொடுத்‌தப்‌ பின்‌ தேயும்‌ விசமாக அதைக்கவர்ந்து 
கொள்ளும்‌. 

எண்‌ சீர்‌ விருத்தம்‌. 

ஆன்மவுணர்‌ வீரவியத னால்வளர்வும்‌ தேய்வும்‌ 

அடையுமுல கறிவுமதி யுலகறிவு மிகலாம்‌ 
பான்மையபூ ருவபக்கத்‌ தான்முற்த நிறையப்‌ 

படுஞ்சித்தி பூனையிவ்‌ வுலகறிவான்‌ மாவின்‌ 
மேன்மையுணர்‌ வைச்சேருங்‌ இருட்டி.னபக்‌ கத்தான்‌ 

மீளாதெல்‌ லாமொடுங்கு முத்திதனி யமையாம்‌, 
சான்மையுல கறிவுகிறை வொடுக்கத்தி லகந்தைச்‌ 

சர்ப்பத்தான்‌ மூடல்விடல்‌ சாருதலு முளவே (௬௮) 


(ப-ரை) ஆன்ம உணர்வு-- ஆத்மஞானம்‌, இரவி சூரியன்‌, 
அதனால்வளர்வும்‌ தேய்வும்‌, அடையும்‌,  உலகு-- உலக, அறிவு, 
மஇி-சந்‌இிரன்‌, உலகு உலக, அறிவு, மிகல்‌ ஆம்‌ -மிகுவ தாகிய, 
பான்மைய = தன்மையையுடைய, பூருவ, பக்கத்தால்‌--பக்ஷ த்தால்‌ 


முற்ற நிறையப்படும்‌ -ஈன்றாக நிறைவுற்ற, சத்தி, பூரணைஃபெளர்‌ 


௨௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ணிமியரம்‌, இவ்வுலகு ௫: இந்த உலக, அறிவு, ஆன்மாவின்‌ = ஆத்மா 
வின்‌, மேன்மை உணர்வைஃமேலான ஞானத்தை, சேரும்‌ சேர்வ 
தாயெ, இருட்டின ௫ அபர, பக்சத்தால்‌--பக்ஷத்தால்‌ , மீளாது ்‌ 
திரும்பா.௮, எல்லாம்‌, ஓடுங்கும்‌-- ஓடுக்குவதாகய, மு.த்தி-மோக்ஷ 
மான, தனி=ஒப்பற்ற, அமை அமாவசை, ஆம்‌, சான்மை-- 
மிகுந்தன்மையுடைய, உலகு=உலக, அஜிவு= அறிவின்‌, நிறைவு 
கிறைவாயெ பூரணையிலும்‌, ஓடுக்கத்தில்‌ -ஓடுக்கமாசிய அமாவாசை 
யிலும்‌, அகந்தைச்‌ சர்ப்பத்தால்‌--௮கங்கார மென்னும்‌ இராகு 
அல்ல சேதவாகிய சர்ப்பத்தினால்‌, மூடல்‌ -மூடுதலும்‌, சாருத 
தும்‌--ஒஓவ்வொரு சமயத்தில்‌ ஏற்பதெல்‌, உள (ஏ)--உண்டு 
(ஏ. அசை) 

(போ-ரை) ஆத்மஞானம்‌ சூரியன்‌, அதனால்‌ வளர்வும்‌ தேய்வும்‌ 
அடையும்‌ உலக அறிவு சந்திரன்‌ , உலக அறிவு மிகுவதா௫ய தன்மை 
யையுடைய பூருவ பக்ஷத்தால்‌ கன்றாக நிறைவுற்றரித்தி 
பெளர்ணிமியாம்‌ இந்த உலக அறிவு ஆத்மாவின்‌ மேலான ஞானத்‌ 
தைச்‌ சேர்வதாெ அபரபக த்தால்‌ இரும்பா.து எல்லாம்‌ ஓடுங்குவ : 
தான மோக்ஷமானது ஓப்பத்த அமாவாசையாம்‌, மிகுக்தன்மை 
யுடைய உலக அறிவின்‌ நிறைவாயெ பூரனேயிலும்‌ ஒடுக்சமாயெ 
அமாவாசையிலும்‌ அகங்காரமென்னு மிராகு அல்லது சேதுவாகய 
்‌ சர்ப்பத்தினால்‌ மூடுதலும்‌ பின்விதெலும்‌ ஒவ்வொரு சமயத்தி 

லேற்படுதலுண்டு, 
வேண்பா. 


இராசதவாங்‌ கார மியம்பிடுசெம்‌ பாம்பு 

கராவனைய தாமதவாவ்‌ காரம்‌ -— இராகுவெனல்‌ 
௪த்துவமே யரண்மைத்‌ தகவா மிராச தம்பெண்‌ 
வைத்தவலி தாமதநீர்‌ மை. (௬௯) 


(ப-ரை) இராசத, ஆங்காரம்‌ ௫ அகங்காரம்‌, இயம்பிடு சொல்லப்‌ 
படுகிற, செம்பாம்பு--கேது, கரா அனைய௫ முதலையைப்போன்‌ ற, 
தாமத, ஆங்காரம்‌ ௫ அகங்காரம்‌, இராகு, எனல்‌ என்று தெரிந்து 
சொள்க, சத்துவம்‌ (ஏ) -சாத்வீசகுணம்‌, ஆண்மைத்‌ தகவு 
ஆண்மைப்‌ பண்பாம்‌, இராசதம்‌ ௫ இராசதகுணம்‌, பெண்‌ தன்மை 
யாம்‌, வைத்த இழிவாகவைக்கப்பட்ட, அலிதாமத நீர்மை 


தாமதகுணம்‌ அலித்தன்மையாம்‌, (ஏ, அசை) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 2௨௯ 


(போ-ரை) இராசத அகங்காரம்‌ சொல்லப்பககிற கேது, 
முதலையைப்போன்‌ ௫ தாமத அகங்காரம்‌ இராகு என்று தெரிர்து 
கொள்க. சாத்வீககுணம்‌ ஆண்மைப்‌ பண்பாம்‌, இராசதகுணம்‌ 
பெண்‌ தன்மையாம்‌, இழிவாக வைக்கப்பட்ட தாமதகுணம்‌ அலித்‌ 
தன்மையாம்‌. 

சுதசாத்‌ தீகமனஞ்‌ சூழ்தருமோர்‌ சக்கரத்தேர்‌ 
இத்திலொளிர்‌ சாட்டு நெனுங்சுதிரோன்‌— பத்தோ 
ட.ரண்டவத்தை யாகு மியன்மதிக டோ.று 
முரண்டவீர்த்து நின்றிலங்கு முன்‌. (௪௦) 

(ப-றை) (௧) சுத்த, சாத்தீக--சத்துவ, மனமானது, சூழ்தரும்‌- 
சூழ்கின்‌ ற, ஓர்சக்கரத்தேர்‌, இத்தில்‌- இதில்‌, ஒளிர்‌-- விளங்குகிற; 
சாட்சி எனும்‌, கதிரோன்‌--சூரியன்‌, பத்தோடு இரண்டு--பன்னி 
ரண்டு, அவத்தை ஆகும்‌--௮வஸ்தையாகிய, இயல்மதிகள்‌ - இயல்‌ 
பான மாதங்கள்‌, தோனும்‌, முரண்‌ தவிர்த்து-மாறாகய இருளை 
நிக்கி, (௩) நின்று இலங்கும்‌ க நிலைத்துப்‌ பிரகாசிக்கும்‌, (௨) முன்‌ = 
முதன்மையாக, (இத்தில்‌, இதில்‌ என்பதன்‌ வலித்தல்‌ விகாரம்‌.) 

(போ-றை) சுத்த சத்துவ மனமானது சூழ்கன்‌ ற ஓர்சக்கரத்தேர்‌, 
இதில்‌ வீளங்குறெ சாட்சியெனும்‌ சூரியன்‌ பன்னிரண்டவஸ்தை 
யா யெ இயல்பான மாதங்கள்‌ தோறும்‌ மாறாகய இருளைநீக்கி 
முதன்மையாக நிலைத்‌தப்‌ பிரகாசிக்கும்‌, 

அவித்தையிரா வி.றுறவுண்‌ டாம்‌ விருத்தி ஞானத்‌ 
தவத்தருணன்‌ பின்பரபோ தகானு--பவச்சுடரோன்‌ 
சற்பிரம விண்ணினெழுஞ்‌ சர்வசாட்‌ சித்துவமாம்‌ 
எற்சகத்தி ரங்கதிரோ டே. (௪௧) 


(ப-மை) (௧) ௮வித்தை-௮ஞ்ஞான மென்னும்‌, இரா- 
இரவு, ஈறு இ முடிய, : உணடாம்‌-தோற்றுகிற, விருத்திஞான 
அவீர்த்தி ஞானமாகிய, தவத்து தவவடிவ, அருணன்பின்‌ = 
அருணனுக்குப்பின்‌, பரபோத அனுபவ மேலான ஞான அனுபவ 
மென்றெ, சுடரோன்‌ சூரியன்‌ ,'(௩) ௪த்‌ = இருப்புமாத்திரமாகிய, 
பிரமவிண்ணின்‌ பிரமமென்னும்‌ ஆகாயத்தில்‌, எழும்‌ ௫ உதய 
மரவான்‌, (௨) சர்வ, சாட்ரித்துவம்‌ ஆம்‌ -சாக்ஷித்தன்மையாகய 
எல்‌ ஒளியான, சகத்திரம்‌ கதிரோடு(௪) - ஆயிரங்கதிர்களோடு, 
(ஏ. அசை). 


௬௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ-றை) அஞ்ஞானமென்னும்‌ இரவு: முடியத்‌ தோற்று 
விர்த்தி ஞானமாகிய தவவடிவ அருணனுக்குப்பின்‌ மேலான ஞான 
அனபவமென்ற சூரியன்‌ சர்வசாகதித்‌ தன்மையாயெ ஒளியான 
ஆயிரங்கதிர்களோடு இருப்புமாத்திரமாயெ பிரமமென்னும்‌ ஆகா 
யத்தில்‌ உதயமாவான்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
உலகவா சனைமட்‌ டாய வோர்கலை இதையாக்‌ இங்கள்‌ 
திலசவைங்‌ கரண ஞானேக்‌ இயங்கரு -மேந்தி யப்பேர்‌ 
மலருமூ வைந்தி இக்கண்‌ வளர்ச்ியுய்‌ குறைவு மேவும்‌ 
கிலையிர வீர்த்தி யோடு நிவிர்த்தியா மிருபக்‌ கத்தே, (௪௨) 


(௧) உலகவாசனை, மட்டூஆய௫மாத்நிரமாயெ,ஓர்கலை, சிதையா - 
கெடாத, திங்கள்‌ சந்திரன்‌, இலக--மேலான, ஐங்கரணம்‌ -ஜக்து 
அம்தக்கரணங்கள்‌, ஞான இந்தியம்‌- ஐக்‌ ஞானேந்திரியங்கள்‌, 
கரும இக்தியப்பேர்‌- ஜரம்‌து கருமேக்திரியங்களென்னும்‌ பெயரை 
யுடைய, மலரும்‌ கவிளங்கயெ, மூவைந்திிக்கண்‌ -பஇனைட்து இதி 
களால்‌, (ர) வளர்ச்சியும்‌ குறைவும்‌, மேவும்‌ ௫ அடையும்‌, (௨) நிலை 
பிரவிர்த்தியோட முறையாகப்‌ பிரவிர்த்தி நிலைமையும்‌, நிவிர்‌ த- 
நிவிர்த்தி நிலைமையும்‌, ஆம்‌௫ ஆன, இருபக்கத்து 2 சுக்லெபகதத்தி 
அம்‌, நமெஷ்ண பக்த்திலும்‌, (ஏ, அசை), (சுக்கிலம்‌ வெள்ளை) 
(முஷ்ணம்‌௫ கறுப்பு) (சுக்லெம்‌ பூர்வம்‌) (கிருஷ்ணம்‌ அபரம்‌) 
(பூர்வம்‌ முன்‌) (அபரம்‌ பின்‌) 

(போ - ரை) உலசவாசனை மாத்திரமா ஓர்கலை கெடாத சக்‌ 
இரன்‌ மேலான ஐந்து அந்தக்கரணங்கள்‌ ஐந்து ஞானேர்‌இரியங்கள்‌ 
ஐ.அ கர்மேந்திரியங்க ளென்னும்‌ பெயரையுடைய, விளங்யெ பதி 
னைந்து இதிகளால்‌ முறையாசப்‌ பிரவிர்த் நிலைமையும்‌ நிவிர்த்‌2 
நிலைமையுமான சுக்ல பக்ஷ£த்திலும்‌, ஷ்ண பக்ஷத்திலும்‌ வளர்ச்‌ 
சியுல்‌ குறைவுமடையும்‌, 


சாட்சித்‌ அவமே லைத்நிசையிற்‌ சனித்த விருத்தி ஞான நிலா 
மாட்சிப்‌ பரஞா னக்கதிரால்‌ வளர்க்‌ தஞ்ஞான வீருளொழிய 
ஆட்சித்‌ தனிப்பூ சணமாகி யனுப்‌ இியெனும்‌ பகுளமதாய்‌ 
ரூட்சப்‌ படத்சேய்ச்‌ தேபரித்‌ சுடரொன்‌ அ கல்வி டெனு 
[மமையே. (௪௩) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௬௧ 


(ப- றை) சாட்சித்துவ-- சாட்டுத்தன்மைஎன்னும்‌, மேலைத்திசை 
யில்‌ - மேத்குத்திக்கில்‌, சனித்த - உதயமான, விருத்திஞான = 
விருத்திஞானமாகிய, நிலா - பிழையான, மாட்டு = றெப்பை 
யுடைய, பரஞானக்கதஇிரால்‌--மேலான சொரூபஞானமென்கிற சூரி 
யனால்‌, வளர்ந்து அஞ்ஞான இருள்‌, ஒழிய நீங்க, ஆட்‌-- உரிமை 
யாகிய, தனி ஒப்பற்ற, பூரணமாக, அனுபூதிக அனுபவம்‌, எனும்‌, 
பகுளம்‌(அ.அ) ஆய்‌ கபெளர்ணிமியாய்‌, சூட்சப்பட சூட்சுமமாக, 
தேய்து (ஏ) ௫ அடங்கி, பரசித்சடர்‌க மேலான சொரூபஞானமென்‌ 
அஞ்‌ சூரியனை, ஒன்றுதல்‌ 2 அடைதல்‌ , விளெனும்‌அமை(ஏ)= 
மோக்ஷமாகிய அமாவாசையாம்‌. (அஅ, சொல்‌ஓருபு) (ஏ. எ. 
அசைகள்‌) (சொரூப ஞானம்‌ = அதிதஞான நிலை.) 

(போரை) சாட்‌சத்தன்மை என்னும்‌ மேற்குத்‌ இக்கல்‌ உதய 
மான வீருத்திஞானமாயெ பிழையானது சறெப்பையுடைய மேலான 
சொரூபஞான மென்கிற சூரியனால்‌ வளர்ந்து அஞ்ஞான இருள்‌ 
நீங்க உரிமையாகிய ஒப்பற்ற பூரணமாட ௮னுபவமெனும்‌ பெளர்ண 
மியாய்ச்‌ சூட்சுமமாக அடங்கி மேலான சொரூப ஞானமென்னுஞ்‌ 
சூரியனை யடைதல்‌ மோக௯தமாயெ ௮மாவாசையாம்‌, 


வேண்பா. 
அவாவா மவிச்சையிரு ளாற்காணப்‌ பட்ட 
தவாமா லுலகுணர்வு தானா--முவாமதியம்‌ 
ஏற்றநிரா சைப்பே ரியன்ஞானா இத்தனுளம்‌ 
தோத்திற்‌ புலப்படுமோ சொல்‌. (௪௪) 
(ப-ரை) (க) ௮வாஆம்‌ ௫ ஆசையாயிெ, அவிச்சை இருளால்‌ - 
அஞ்ஞானமென் னும்‌ இரவில்‌, காணப்பட்ட தோன்‌ அற, தவா 
குறையாத, மால்‌--மயக்கமுடைய, உலகுஉணர்வு (தான்‌) ஆம்‌ ௫ உலக 
௮திவான, உவாமதியம்‌ அ பூரணசந்திரன்‌, (ர) ஏற்ற - மேலான 
நிராசை நிராசையென்‌ னும்‌, பேர்‌ இயல்‌ பெருக்குணத்தையுடைய 
ஞான ஆதித்தன்‌ கஞானகுரியன்‌, (௨) உளம்‌ உள்ளமெனு மாகா 
யத்தில்‌, (௪) தோ த்றில்‌ 2 உதயமானால்‌, புலப்படுமோ ௪ விளங்குமோ 
சொல்‌ --தெரிக்அ சொல்‌. (தான்‌, சாரியை) (உளம்‌, உள்ளம்‌ என்ப 
தன்‌ இடைக்குறை ஏழாம்‌ வேற்றுமைத்தொகை.) 
(போ - றை) ஆசையாக ௮ஞ்ஞானமென்னு மிரவில்‌ தோன்‌ ஸு 
இற குறையாத மயக்கமுடைய உலக அறிவான பூரண சந்திரன்‌, 


௩௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


உள்ளமெனு மாகாயத்தில்‌ மேலான நிராசையென்னும்‌ பெருங்‌ 
குணத்தையுடைய ஞானகசூரியன்‌ உதயமானால்‌ விளங்குமோ தெரி 
ந்தூ சொல்‌. 

இதிரவு ஈன்மைத்‌ இவாவுஞ்சிற்‌ சத்தியென 

ஓதனுறு காளே யுரைத்கவதம்‌--சேரஇப்‌ 

பிரமமெனுங்‌ காலமே பேதிழப்பு மூடம்‌ 

தெரிவு பெரி தற்பமுமீ தே. (௪டு) 


(ப-றை) (௧) தீத. -மையென்னும்‌, இரவும்‌. ஈன்மைத்திவா 
வும்‌-௩ன்மை யென்னும்‌ பகலும்‌, சத்சக்திஎன -ஞானசத்திஎன் ற 
ஓதல்‌உற = சொல்லப்படிற, ஈராளே, உரைத்த- சொல்லிய, அதும்‌ 
அதுவும்‌, சோதி விளக்க சொரூபமாக, பிரமமெனும்‌, காலமே 
(௩) பே.௮- இலாபம்‌, இழப்பு ஈஷ்டமும்‌, மூடம்‌ தெரிவ= அறிவு 
அதியாமையும்‌, பெரி.அ, அற்பமும்‌= சிறிதும்‌ ஆகும்‌, (௨) ஈதே 
இவ்விதமே. (அதம்‌, அதவும்‌ என்பதன்‌ இடைக்குறை,) 

(போ- ரை) தீமையென்னு மிரவும்‌ கன்மையென்னும்‌ பகலும்‌ 
ஞானசத்தியென்று சொல்லப்படுிறெ காளே, சொல்லிய அதவும்‌ 
விளக்க சொரூபமாகய பிரமமெனுங்‌ காலமே, இவ்விதமே இலாபம்‌ 
கஷ்டமும்‌, அறிவு ௮தியாமையும்‌, பெரிது சிறிதும்‌ ஆகும்‌. 

சுழுத்தியுஅ மான்ம சுகுவுணர்வு வெய்யோன்‌ 
விழிப்பு௮ுநிச்‌ சக்தை வி.துவாம்‌--செழிப்பள்ளம்‌ 
சேய்மனமால்‌ புத்திகுரு சத்தம்‌ புகரகந்தை 
ஏய்சனியாம்‌ விர்த்திகா ளேழு, (௪௬) 

(ப-றை சுழுத்தி உறு -கித்திரையிலிருக்னெற , ஆன்ம ௬௧ 
உணர்வு பிரமானந்தத்தின்‌ உணர்ச்சி, வெய்யோன்‌ சூரியனாம்‌ 
விழிப்புஉ௮-- விழிப்பை யடைக்த, கிச்சிக்தை ௫சங்கற்பமத்றநிலை, 
விது ஆம்‌ --சக்தரனாகும்‌, செழிப்பு உள்ளம்‌ 2சாக்தமான உள்ளம்‌, 
சேய்‌ -செவ்வாயாம்‌, மனம்‌, மால்‌- புதனாம்‌, புத்தி, குரு௫வீயாழ 
னாம்‌, சித்தம்‌, புகர்‌--வெள்ளியாம்‌, அகந்தை அகங்காரம்‌, ஏய்‌ 
சனி தம்‌ -பொருக்திய சனியாம்‌, (௩) வீர்த்தள்‌ -வீருத்தியென்‌ 
இற காட்களாம்‌, (௨) ஏழு இவ்வேழும்‌, 


(போ - ரை) கித்திரையிலிருக்கின்‌ ற பிரமானச்‌, தத்தன்‌ உணர்ச்சி 
சூரியனும்‌ விழிப்பை யடைந்த சங்கத்பமத்‌ற நிலை சமனாகும்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௬௩ 


சாந்தமான உள்ளம்‌ செவ்வாயாம்‌, மனம்‌ புதனாம்‌, புத்தி வியாழ 
னாம்‌, சத்தம்‌ வெள்ளியாம்‌ அகங்காரம்‌ பொருந்திய சனியாம்‌ இவ்‌ 
வேழும்‌ விருத்தி யென்கிற நாட்களாம்‌, 


கட்டளைக்‌ கலித்துறை. 
பிறப்பிள வேனி விருப்பு முதிர்வேனில்‌ தன்வளர்வு 
குறித்திடு காராம்‌ விகாரங்‌ குளிரே குறைவது தா 
னுதப்படு முன்பனி மாரணம்‌ பின்பனி யோதிருமுக்‌ 


கறிப்பின்‌ வகையாம்‌ பருவங்கள்‌ பாவனைக்‌ காலத்தவே, (௪௭) 


(பறை) பிறப்பு, இளவேனில்‌ - இளவேனிலாம்‌, இருப்பு 
இருத்தல்‌, முதிர்வேனில்‌ - முதிர்வேனிலாம்‌, பின்வளர்வு--பின்பு 
வளர்தல்‌, குறித்திடு-குறிக்கன்‌ ௦, காராம்‌--கார்காலமாம்‌, விகா 
ரம்‌ மாறுபடுதல்‌, குளிர்‌(ஏ) -குளிர்காலமாம்‌, குறைவு, (௮௮, 
தான்‌) குறைதலான அ, உறப்படு--பொருக்‌ துன்‌ ஐ, முன்பனி 
முன்பனியாம்‌, மாரணம்‌ ௫ மரணம்‌, பின்பனி பின்பனிச்காலமாம்‌, 
ஒத = சொல்லப்பகிற இந்த, இருமுக்கறிப்பின்‌ ௫ ஆறுவித புரிப்‌ 
பென்னுமனுபவத்தின்‌, வகை ஆம்‌ ௫ வகையாகிய, பருவங்கள்‌, பாவ 
னைக்‌ காலத்தவே கபா வனையாயெ காலத்தின்‌ பிரிவுகளே. (ஏ,௮சை) 
(௮2, சொல்லுருபு) (தான்‌, சாரியை.) 


(போ-ரை) பிறப்பு இளவேனிலாம்‌ இருத்தல்‌ முதிர்வேனிலாம்‌ 
பின்பு வளர்தல்‌ குறிக்கின்ற கார்‌ காலமாம்‌ மாறுபடுதல்‌ குளிர்‌ 
காலமாம்‌ குறைதலான அ பொருக்துகின்‌ ற முன்பனியாம்‌ மரணம்‌ 
பின்பனிக்‌ காலமாம்‌ சொல்லப்படுகிற இந்த ஆஅவித புசிப்பென்னு 
மனுபவத்தின்‌ வகையாகிய பருவங்கள்‌ பாவனையாகிய காலத்தின்‌ 


பிரிவுகளே, 
அறுசீர்‌ விருத்தம்‌. 
பாவனாப்‌ பியாச தட்டு ணாயன பருவ மாய்ந்த 
வெனார்‌ தியான யோக மாம்பிதிர்‌ யானத்‌ தேகும்‌ 
ஓவனும்‌ விசாராப்‌ யாச வுத்தரா யணத்தில்‌ விந்த 
திவீரர்‌ ஞான யோகத்‌ தெய்வயா னத்தாற்‌ செல்வர்‌ (௪௮) 


(ப- ரை) பாவனாப்பியாச -பாவனாப்பியாச மென்னும்‌, தக்ஷிணா 
யன பருவம்‌ --த.-ஷிணாயன பருவத்தில்‌, மாய்ந்த, வேனார்‌-- வேன்‌, 
தியான யோகம்‌, ஆம்‌--,ஐயெ, பிதிர்யானத்து -இரும்பி வருகிற 

டு 


௬௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பிதிர்யானத்தால்‌, ஏகும்‌ -செல்வான்‌, ஓவு ௮றும்‌--ஓய்வற்‌ 2, 
விசார ௮ப்யாச அ விசாராப்பியாச மென்ற, உத்தராயணத்தில்‌, 
விந்த-- இகத, இவீரர்‌-- தவிர பக்குவமுடைய சீவர்‌, ஞானயோக 
ஞான யோகமென்னும்‌ திரும்பிவரா,ச, தெய்வயானத்தால்‌, செல்‌ 
வர்‌ - அடைவர்‌. (மானம்‌ = விமானம்‌.) 


(போ - ரை) பாவனாப்பியாசமென்னும்‌ சக்ஷிணாயன பருவத்தில்‌ 
மாய்த்த வன்‌ தியானயோகமாகிய திரும்பிவருகிற பிதிர்யானத்‌ 
தாழ்‌ செல்வான்‌, ஓய்வற்ற வீசாராப்பியாச'மென்கற உத்தராயணத்‌ 
தில்‌ இறந்த இிவிரபக்குவமுடைய சீவர்‌ ஞானயோகமென்னுக்‌ தரு 
ம்பி வராத தெய்வ யானத்தால்‌ அடைவர்‌, 

வேண்டா. 
கரமப்‌ பனி, கோபக்‌ காற்றுப்‌ பிசுனவெயில்‌ 
தாமுத்‌ நறிதய சரிரத்தில்‌--தோமியலா 
வண்ணஞ்சாத்‌ இகமர மாறிலா வெண்போர்வை 
இண்ணமாப்‌ போர்த்தல்‌ இெப்பு. (௪௯) 


(பரை) காமப்பனிஃ காமமரகயெபனி, கோபக்காற்றுககோப 
மாய காற்று, பிசுனவெயில்‌ 2 உலோபமாகிய வெய்யிலெலுமிவை 
கள்‌, (தாம்‌), உற்று பொருந்தி, இதய ௫ உள்ளமென்றெ, சரீரத்‌ 
தில்‌, தோம்‌ இயலா௫குற்றமுறாத, வண்ணம்‌ விதம்‌, சாத்திகம்‌ 
ஆம்‌ சத்துவ குணமாகிய, மாஅ! இலா வெண்பேரர்வை-மாறு 
தலற்த வெள்ளைப்போர்வையை, திண்ணம்‌ ஆ ஈன்றுக, போர்த்தல்‌, 
இறப்பு றப்பாறாம்‌. (தரம்‌, சாரியை.) 


(போ-றை) காமமாயெ பனி, கோபமாகிய காத்று, உலோப 
மாகிய வெய்யிலெனுமிவைகள்‌ பொருந்தி உள்ளமென்கிற சரிரத்‌ 
இத்‌ குத்றமுறாதவிதம்‌ சத்துவ குணமாயெ மாறுதலற்ற வெள்‌ 
னைப்‌ போர்வையை என்றாசப்‌ போர்த்தல்‌ சிறப்பாகும்‌. 

கலி விருத்தம்‌. 
அதிவற்‌ நேய்விலா தமைத்திடு கருமச்‌ 
செறிவி ராசதச்‌ சிவப்புவா ணாளை 
வறிதிற்‌ போச்குமுண்‌ மயறமோ நீல 
முதவெொ ணாதுயர்ம்‌ தோர்குணச்‌ அற்கே, (௫௦) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௬௫ 


(ப-றை) (௨) அஜிவற்று ஓய்விலா அ, அமைத்திடு--செய்கின்‌ ற 
கருமச்செறிவு= கர்ம மிகுதியென்னும்‌, இராசதச்சிவப்பு-- இராசத 
குணமா௫ய வெப்புநிறமும்‌, வாழ்காளை - ஆயுளை, வறிதில்‌ - வீணாக 
போக்கும்‌, உள்மயல்‌--மனமயக்க மென்ற, தமோநீலம்‌-- தாமத 
குணமான கறுப்பு நிறமும்‌, உறவொணாது கபொருர்தலாகா அ, 
(க) உயர்க்தோர்‌ -ஈல்லோர்களின்‌, குணத்துற்கு(ஏ) - குண 
மென்னும்‌ வஸ்திரத்தில்‌. (ஏ, அசை.) 

(போ ரை) கல்லோர்களின்‌ குணமென்னும்‌ வஸ்திரத்தில்‌ ப 
வற்று ஓய்விலா அ செய்கின்‌ ஐ கர்மமிகுதி யென்னும்‌ இராசதகுண 
மாகிய சிவப்பு நிறமும்‌, ஆயுளை வீணாகப்‌ போக்கும்‌ மனமயக்க 
மென்றெ தாமதகுணமான கறுப்பு நிறமும்‌ பொருந்தலாகா அ, 

வேண்பா. 
மாதரவாச்‌ சூறா வளிதான்‌ பரஞான 
பூதரமாய்‌ நிற்கும்‌ புனிதர்தமை- யாஅசெயும்‌ 
ஊனுடல்மட்‌ டரஞ்சிற்‌ அயிர்ப்பஞ்‌ சனையுழல்வித்‌ 
தீனமுறத்‌ தேய்ப்ப தலா தே, (௫௧) 

(ப-றை) (ச) மாதர்‌௮வா-பெண்களின்‌ இச்சை யென்‌ னும்‌, 
சூருவளி(தான்‌) சூறைக்‌ காற்றானது, (௩) பரஞானபூதரமாய்‌ - 
மேலான ஞானமென்கற மலையாய்‌, நிற்கும்‌ நிலைத்திருக்கும்‌, புனி 
தர்தமை ஜீவன்‌ முத்தர்களாகிய பரிசுத்தர்களை, யாதசெயும்‌= 
என்ன செய்யும்‌, (௨) ஊன்‌ உடல்‌ மட்டு ஆம்‌ -மாமிசமயமான சரீர 
மா த்திரமாயிருக்கும்‌, சிற்‌ அயிர்ப்பஞ்சனை = .அ ற்ப ஜீவனாயெடஞ்சை 
உழல்வித்‌.து அலைத்து, ஈனமுற க குறைவுபட. , தேய்ப்பது அலாது 
(ஏ) -கெடுப்பதல்லா அ. (தான்‌, சாரியை) (ஏ, அசை.) 

(போ- ரை) பெண்சளினிச்சை யென்னுஞ்‌ கூறைக்காற்றான அ 
மாமிச மயமான சரிரமாத்திரமாயிருக்கு மற்ப ஜீவனாயெ பஞ்சை 
அலைத்துக்‌ குறைவுபடக்‌ கெடுப்பதல்லா து மேலான ஞானமென்‌றெ 
மலையாய்‌ நிலைத்திருக்குஞ்‌ சீவன்‌ முத்தர்களை என்ன செய்யும்‌. 

கலி விருத்தம்‌. 
வெறுப்புக்‌ கரலை வெயில்‌ வீருப்‌ புப்பனி 
ஒறத்தி ஞ்னே முச்சி வெயிலதாம்‌ 
குறிப்பு லோபல்‌ கொடுமுட்‌ கவலைதான்‌ 
அறுக்குஞ்‌ சூறை யசூயை கனலரோ. (௫௨) 


௬௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப -ரை) வெறுப்புக்‌ காலை, வெயில்‌௫வெய்யிலாம்‌, விருப்பு. 
பனி--பனியாம்‌, ஒறத்திம்‌- வருத்தும்‌, சனம்‌ -கோபம்‌, உச்‌ 
வெயில்‌ (அஅ) ஆம்‌ உச்சி வெய்யிலாம்‌, குறிப்பு குறிக்கின்‌ ற, 
உலோபம்‌, கொடுமுள்‌ க கொடிய முள்ளாம்‌, கவலை(தான்‌), ௮௮க்‌ 
கும்‌, குறை ௫ சூறைக்கா ற்றும்‌, அகுயை= பொறுமை, கனல்‌= அக்‌ 
கினியாம்‌, (அரோ, ௮சை) (௮௮, சொல்லுருபு) (தான்‌, சாரியை) 


(போ - றை) வெறுப்புக்‌ சாலை வெய்யிலாம்‌ விருப்புப்‌ பனியாம்‌ 
வருத்தம்‌ கோபம்‌ உச்‌சிவெய்யிலாம்‌ குறிக்கின்‌ உ உலோபம்கொடிய 
முள்ளாம்‌ கவலை அனுக்குஞ்‌ சூறைக்காற்றாம்‌. பொறாமை அக்கினி 


யாம்‌, ச்‌ 


வஞ்சி விருத்தம்‌. 
வயிராக்யெ மாலை வெயிற்றான்‌ 
மயலாப்பிர மான்ம விசரரச்‌ 
செயல்வாய்த்துள தென்றன்‌ மனோமெய்‌ 


யயலேதிறிழ ஞாலன்‌ வீடே, (௫௩) 


(ப-ரை) வயிராக்யெம்‌ மாலை, வெயில்‌(தான்‌) -வெய்யிலாம்‌, 
மயலா--மயங்காத, பிரம ஆன்ம விசாரச்‌ செயல்‌, வாய்த்துள ௫ 
பொருத்தமான, தென்றல்‌ -தென்ற்‌ காற்றாம்‌, மனோமெய்‌-மன 
மென்னுஞ்‌ சரீரத்தின்‌, ௮யல்‌- இடத்து, ஏற்றிடின்‌ க இவைகளை 
ஏற்றுக்கொண்டால்‌, ஆம்லன்‌ = உண்டாகுஞ்சுகம்‌, விடே = 


மோகமே. (தான்‌, சாரியை.) 


(போ - ரை) வயிராக்கியம்‌ மாலை வெய்யிலாம்‌, மயங்காத பிர 
மான்ம விசாரச்‌ செயல்‌ பொருத்தமான சென்தற்‌ காற்றாம்‌, மன 
மென்னுஞ்‌ சரீரத்நினிடத்து இவைகளை ஏற்றுக்கொண்டால்‌ உண்‌ 
டாகுஞ்‌ சுகம்‌ மோகமே, 


கலி விருத்தம்‌. 
நினைவு சன்ம நிகழ்த்து மறதியே 
வனைவி லாக மரண மறிவுதான்‌ 
பனியொ ழிக்த பசலறி யாமையோ 
இனிமை யற்‌.ற வீராவென வோர்கவே, (டு௪) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௩௬௭ 


(ப - ரை) நினைவு, சன்மம்‌ -பிறப்பாம்‌, நிகழ்த்தும்‌-சொல்லு 
கின்ற, மறதி(ஏ) , வனைவு இலாத அலங்கரரமற்ற, மரணம்‌ மர 
ணமாம்‌, அலஜிவு(தான்‌), பனி ஒழிந்த பகல்‌௫ அன்பமில்லாத பக 
லாம்‌, அறியாமையோ, இனிமையற்ற ௫ ஈன்மை நீங்கிய, இராக 
இரவாம்‌, என ஓர்க(ஏ)--என அறிக, (ஏ, ஏ, ௮சைகள்‌) (தான்‌, 
சாரியை,) 


(போ-ரை) நினைவு பிறப்பாம்‌ சொல்லுகின்‌ ஐ மததி அலங்கார 
மற்ற மரணமாம்‌ அறிவு தூன்பமில்லாத பகலாம்‌ அறியாமையோ 
நன்மை நீங்யெ இரவாம்‌ என அறிக, 


வேக மிந்திரன்‌ மேன்மதி யேச?ி 
தவாத மற்றைய சற்குணம்‌ தேவர்கள்‌ 
நிவார மோக நிருதர்க்‌ இறைவன்‌ மற்‌ 
வாவு இப்பண்‌ பனைத்து. மசுரரே, (௫௫) 


(ப-ரை) விவேகம்‌, இந்திரன்‌ ௫ இந்திரனாம்‌, மேனமதி (ஏ) = 
மேலானபுத்தி, சசி = இந்திராணியாம்‌, தவாதஃ குறையா ௪, மற்றைய 
சற்குணம்‌ - மற்ற ஈற்குணங்கள்‌, தேவர்கள்‌ ௫ தேவர்களாம்‌, 
நிவார௫ தடையான, மோகம்‌ ௫ ௮வீவேகம்‌, நிருதர்க்கு இறைவன்‌ 
அசுரர்களுக்கு அரசனாம்‌, மற்றுகமற்ற, அ௮வாவு- இச்சிக்‌ 
கின்ற, இப்பண்பு அனைத்தும்‌ ௫ தீக்குணக்களெல்லாம்‌, அசுரர்‌ (ஏ) 
= அசுரர்களாம்‌, (ஏ, ஏ, அசைகள்‌.) 


(போ-றை) வீவேகம்‌ இக்திரனாம்‌ மேலான புத்தி இக்திராணி 
யாம்‌ குறையாத மற்ற ஈற்குணங்கள்‌ தேவர்களாம்‌, தடையான 
அவிவேகம்‌ அசுரர்களுக்கு ௮ரசனாம்‌ மற்ற இச்சிக்கன்‌ ற தீக்குணங்க 
ளெல்லாம்‌ ௮அசுரர்களாம்‌, 


இதய கும்பத்‌ தெழுந்துள சரட்யொ 

மதிய கத்தியன்‌ மாந்து மவித்தைவா 

ரிதியுள்‌ வன்மன தென்னும்‌ வீருத்திரன்‌ 

எதிர ஈன்மன விக்திரன்‌ மாய்க்குமால்‌, (௫௯) 


(ப-றை) இஃ கும்பத்து உள்ளமென்னும்‌ கும்பத்தில்‌, எழும்‌ 


அள தோன்றிய, சாட்சி, ஆம்‌ மதி ஆயெ புத்தியுடைய, அகத்‌ 
இயன்‌ ௫ அசஸ்திய முனிவர்‌, மாக்தும்‌ ௫ உண்ணும்‌, அவித்தைவாரிதி 


௬௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பள்‌ -௮ஞ்ஞானமென்னுஞ்‌ சமுத்திரத்துள்‌, வன்மனதென்னும்‌ - 
தியமனமாகிய, விருத்திரன்‌ - வீருத்‌திராசுரன்‌ , எதிர எதிர்ப்பட, ஈல்‌ 
மன இந்திரன்‌ மல்ல மனமென்னு மிக்திரன்‌, மாய்க்கும்‌ -மாய்ப்‌ 


பான்‌, (ஆல்‌, அசை,) 


(போ-ரை) உள்ளமென்னும்‌ கும்பத்திற்‌ றோன்றிய சாட்சியா 
இய புத்தயுடைய அகஸ்திய முனிவர்‌ உண்ணும்‌ அஞ்ஞானமென்‌ 
கிற சமுத்திரத்துள்‌ தயமனமாகயெ விருத்திராசுரன்‌ எதிர்ப்பட கல்ல 
மனமென்னு மிக்திரன்‌ மாய்ப்பான்‌, 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
இதயஞா லத்தி னூக்க மிக்திரன்‌ வெறுப்புச்‌ செந்ஒச்‌ 
சு,தமுறு மறதி காலன்‌ சோம்பலே நிருதி பன்பு 
மதிபெறு வருண னாசை வாயுவா மமைஇ தானே 
நிதிபதி யான்ம ஞான நிலைமையீ சான னன்றே, (௫௭) 


(ப- ரை) இதயஞாலத்தின்‌ மனமென்னும்‌ உலகில்‌, ஊக்கம்‌ 
உற்சாகம்‌, இந்திரன்‌ - இக்இிரனாம்‌, வெறுப்பு, செந்தீ அக்கனியாம்‌ 
சூதம்‌ உறகேடுற்ற, மறதி, காலன்‌ - யமனாம்‌, சோம்பல்‌(ஏ) , 
நிரு நிருதியாம்‌, அன்பு, மதிபெறு எபுத்தியயுடைய, வருணன்‌ 
வருணனாம்‌, அசை வாயுவாம்‌, அமைதி(தான்‌, ஏ) கிடைத்த 
கைக்கொண்டு மூழ்தல்‌, நிதிபதி-குபோனாம்‌, ஆன்ம ஞான 
நிலைமை, ஈசானன்‌ -ஈசசனனாம்‌. (அன்ற, ஏ) (ஏ, ஏ, ஏ, அன்று, 
அசைகள்‌ தான்‌, சாரியை;) 


(போ - ரை) மனமென்னு முலூல்‌ உற்சாகம்‌ இந்‌இரனாம்‌ வெறு 
ப்பு ௮ச்கினியாம்‌ கேடுற்ற மறதி யமனாம்‌, சோம்பல்‌ கிருதியாம்‌, 
அன்பு புத்தியையுடைய வருணனாம்‌, ஆசை வாயுவரம்‌ கிடைத்த 
சைக்கொண்டு மூழ்தல்‌ குபேரனாம்‌ ஆன்ம ஞான நிலைமை ஈசரன 
னாம்‌. 

வேண்பா. 
அகண்ட விருத்திநிலை யாங்கற்‌ பகந்தரன்‌ 
மி சம்புதுமைச்‌ சாட்டி வீருத்தி தகுங்காம 
தேனு விசாரச்‌ செயலித்‌ திகழ்ஞான 
மானமு௮ சிக்தர மணி, (௫௮) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௩௯ 


(ப - றை) அகண்ட விருத்தி நிலை: ௮கண்டாகார விருத்தியின்‌ 
நிலைமை, ஆம்‌ கத்பசம்‌(தான்‌) ௫ கற்பக விருட்சமாம்‌, மிகும்புகமை 
= மிகுந்த அற்புதமாக, சாட்சிவிருத்தி, தகும்‌ தகுதியுடைய, 
காமதேனு-: காமதேனுவாம்‌, விசாரச்‌ செயலில்‌ 2 வீசரரச்‌ செய்கை 
யில்‌, திகழ்ஞானம்‌-- விளங்குற ஞானம்‌, மானம்‌ உறு--பெருமை 
பொருந்திய, ந்தாமணி- ிந்தாமணியாம்‌, (தான்‌, சாரியை,) 


(போ - ரை) ௮கண்டாகார விருத்தியின்‌ நிலைமை கற்பகவிருட்ச 
மாம்‌, மிகுக்த அற்புதமாயெ சாட்டிவிருத்தி தகுதியுடைய காம 
தேனுவாம்‌, விசாரச்‌ செய்கையால்‌ விளங்குகன்‌ ஐ ஞானம்‌ பெருமை 
பொருந்திய சந்தாமணியாம்‌, 

கலி நிலைத்துறை, 
அசுத்த கற்பனை யிரவினில்‌ வல்லவ ரசுரர்‌ 
வீசுத்த கற்பனைப்‌ பகற்கணே சமர்த்தர்கள்‌ விபுதர்‌ 
பிசைத்தி ரண்டையும்‌ விரும்புமா லையில்வலார்‌ பீதிரர்‌ 
வசைத்த மூன்றுமில்‌ கால்ஞா னத்தவர்‌ மனிதர்‌, (௫௯) 


(ப-ரை) (க) அசுத்த கற்பனை--௮௪த்த சங்கற்பமென்னும்‌, 
இரவினில்‌, வல்லவர்‌ ௫ வல்லமையுடையவர்‌, ௮சுரர்‌- ௮சரராவார்‌, 
விசுத்த கற்பனை மிகுந்த சுத்த சங்கற்பமென்ற, பகற்சண்‌(ஏ)- 
பகலில்‌, சமர்த்தர்கள்‌, விபுதர்‌௫தேவர்கள்‌, (ர) பிசைத்து ௪ கலந்த 
தாக, (௨) இரண்டையும்‌ ௫ இரவையும்‌, பகலையும்‌, (௪) விரும்பும்‌- 
விரும்பப்பகிற, மாலையில்‌ -மாலைக்‌ காலத்தில்‌, வலார்‌ 2 வலிமை 
யுடையவர்‌, பிதிரர்‌-பிதிர்களாவர்‌, வசைத்த ௫ பழிப்புடையவை 
யான, மூன்றுமில்‌-முன்‌ சொன்ன மூன்று வகையுமில்லாத, 
காலை ௪ ௮திகாலையாயெ, ஞானத்தவர்‌ ஞான த்சையுடையவர்‌, மனி 
தர்‌ -மனிதராவார்கள்‌, (ஏ, அசை) (பிசைத்து, பிசைந்து என்ப 
தன்‌ வலித்தல்‌ விசாரம்‌,) 

(போ-ரை) அசுத்த சங்கற்ப மென்னும்‌ இரவில்‌ வல்லமை 
யுடையவர்‌ ௮சுரராவர்‌ மிகுந்த சுத்த சங்கற்ப மென்றெ பகலில்‌ 
சமர்த்தர்கள்‌ தேவர்கள்‌ இரவையும்‌ பகலையும்‌ கலந்ததாக விரும்பப்‌ 
படுற மாலைக்‌ காலத்தில்‌ வவிமையுடையவர்‌ பிஇர்களாவர்‌ பழிப்‌ 
புடையவையான முன்‌ சொன்ன மூன்றுவகையுமில்லாத அதிகாலை 
யாய ஞானத்தையுடையவர்‌ மனிதராவார்கள்‌. 


௯ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 
அறுசீர்‌ விருத்தம்‌ 

பரமுணர்ஞா னியைத்தரிசி யாதவனக்‌ தகன்‌ ஞானப்‌ 
பனுவல்‌ கேளா 

நரன்‌ வெதிரன்‌ ஞானநிலை விசாரியா தவன்மூகை 
ஈனியா சானைப்‌ 

புரியுடன்றே டாதவனுக்‌ தேசிகற்குப்‌ பணிவீடைசெய்‌ 
பொதியில்‌ லோனும்‌ 

அரியசரண்‌ கரமிழந்த முடவர்‌ பர ஞானமிலா 
ரலிக ளாமே. (௬௦) 


(ப -றை) பரம்‌ உணர்‌ -மேன்மையான பிரமத்தையுணர்க்த, 
ஞானியைத்‌ தரிசியாதவன்‌, அந்தகன்‌ -குருடனாம்‌, ஞானப்பனுவல்‌ 
ஞான சாஸ்திரத்தை, கேளா, நரன்‌ மனிதன்‌ , வெதிரன்‌ செவி 
டனாம்‌, ஞான, நிலை நிலையை, விசாரியாதவன்‌, மூகை--ஊமை 
யாம்‌, ஈனி--ஈன்முக, ஆசானை குருவை, புரியுடன்‌ - அன்போடு, 
தெடாதவனும்‌, தேரிகற்கு குருவுக்கு, பணிவிடை, செய்‌--செய்‌ 
யும்‌, பொதி இல்லோனும்‌ ௫ புத்தியில்லாதவனும்‌, அரிய முறையே 
அருமையான, சரண்‌ கரம்‌ இழந்த ௫ கால்களும்‌ கைகளுங்குறைந்த' 
முடவர்‌ க முடவர்களாம்‌, பர மேலான அனுபவ, ஞானம்‌ இலார்‌ 
இல்லாதவர்‌, அலிகளாம்‌, (ஏ, அசை) 3 


(போ- ரை) மேன்மையான பிரமத்தை புணர்ந்த ஞானியைத்‌ 
தரிசியாதவன்‌ குருடனாம்‌, ஞரனசாஸ்‌திரத்தைக்‌ கேளா மனிதன்‌ 
செவிடனாம்‌, ஞானந்லையை விசாரியாதவன்‌ ஊமையாம்‌, ஈன்றுகக்‌ 
குருவை அன்போடு தேடாதவனும்‌ குருவுக்குப்‌ பணிவிடை செய்யும்‌ 
புத்தியில்லாதவனும்‌ முறையே அருமையான ' கால்களும்‌ சைகளுங்‌ 
குறைந்த முடவர்களாம்‌ மேலான அனுபவஞானமில்லா தவர்‌ அலி 
களாம்‌, 

கலிவிருத்தம்‌, 
உடல மாயமர்‌ வோன்மர முத்தியி 
னிடம்வி ருப்ப மிலான்மிரு சம்பல 
படர்வ குப்பிணிற்‌ பார்ப்ப னிராக்கதன்‌ 
தொடர்கு தர்க்க சொரூபி யலகையே, (௬௧) 


ஞானவோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௪௧ 


பீ -றை) உடலாய்‌ எசரீரமே நானென்று, அமர்வோன்‌ ௫ மிச்ச 
யித்த இருப்போன்‌, மரம்‌ மரமாம்‌, முத்தியின்‌ இடம்‌ =மோக்ஷத்‌ 
இல்‌, விருப்பம்‌, இலான்‌ - இல்லா தவன்‌, மிருகம்‌ -மிருகமாம்‌, பல 
பலவாய்‌, படர்‌ பரவிய, வகுப்பினில்‌--பேதங்களாக, பார்ப்பன்‌ 
பார்ப்பவன்‌, இராக்கதன்‌ ௫ இராக்ஷசனாம்‌, தொடர்‌ தொடர்ச்சி 
யான, குதர்க்க சொரூபி- குதர்க்கஞ்‌ செய்‌ தலையே வடிவமாயுடைய 
வன்‌, ௮லகை(ஏ) -பிசாசாம்‌. (ஏ, அசை.) 


(பார்ப்பன்‌, பார்ப்பான்‌ என்பதன்‌ கடைக்குறுக்கம்‌,) 


(போ- ரை) சரீரமே கானென்று நிச்சயித்திருப்போன்‌ மரமாம்‌, 
மோக்ஷ£த்தில்‌ விருப்பமில்லா தவன்‌ மிருசமாம்‌, பலவாய்ப்‌ பரவிய 
பேதங்களாகப்‌ பார்ப்பவன்‌ இராக்ஷசனாம்‌, தொடர்ச்சியான குதர்க்‌ 
கஞ்‌ செய்தலையே வடிவமா யுடையவன்‌ பிசாசாம்‌. 


கேம ஈஞ்ச ரெருப்புடன்‌ முட்களும்‌ 

பீம வெட்சசு பேயொடு பூதமும்‌ 

ஏமன்‌ கால னெதிர்த்திட தூதரும்‌ 

காமங்‌ கோபங்‌ கழற முலோபமே, (௬௨) 

(ப-ரை) கேம கஞ்சம்‌ முறையே நியமமான ஈஞ்சு, ரெருப்‌ 
புடன்‌ -கெருப்பு, முட்களும்‌, பிமவெட்சசு முறையே பயங்கர 
மான பிரமராக்ஷசன்‌, பேயொடு பேய்‌, பூதமும்‌, ஏமன்‌ - முறையே 
இயமன்‌, சாலன்‌, எதிர்த்த தூதரும்‌, காமம்‌ கோபம்‌, கழறும்‌-- 
சொல்லப்படுகிற, உலோபம்‌(ஏ) -உலோபம்‌ என்பனவாம்‌, (௭, 
அசை,) 

(போ- ரை) முறையே நியமமான ஈஞ்சு ரெருப்பு முட்சளும்‌ 
முறையே பயங்கரமான பிரம ராக்ஷசன்‌ பேய்‌ பூதமும்‌, முறையே 
இயமன்‌ காலன்‌ எதிர்த்திடு தூதரும்‌, காமம்‌ கோபம்‌ சொல்லப்படு 
இற உலோபம்‌ என்பனவாம்‌, 

எழுசீர்‌ விருத்தம்‌, 
நினைவுமர்ச்சட மாமுலோப கெடுஞ்சுவான மிராகமோ 
முனை சருப்ப மகந்தைசிங்க முளை த்தவஞ்சனை யெண்குவே 
னெம௰ம்புலி மதமியானை கெறும்பொறாமை விருச்சிகம்‌ 
அனலமோகமொர்‌ பூதமாகு மவித்தைதீய பசாசமே, (௬௩.) 


௯ 


௪௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப த ரை) நினைவு, மர்க்கடம்‌ ஆம்‌ -குரங்காம்‌, உலோபம்‌,: கெடுஞ்‌ 
சுவானம்‌ பெரிய காயாம்‌, இராகமோ ௫ ஆசையோ, முனைசருப்பம்‌ 
-எதிர்ச்ன்ற பாம்பாம்‌, அகந்தை அகங்காரம்‌, சிங்கம்‌ ௫ எங்க 
மாம்‌, முளைத்த தோன்றிய, வஞ்சனை = வஞ்சகம்‌, எண்கு(ஏ) = 
கரடியாம்‌, சனம்‌ கோபம்‌, அடிம்புலி கொல்லுகன்ற புலியாம்‌, 
மதம்‌, யானை-யானையாம்‌, தெறும்‌-கெடுக்கன்ற, பொருமை, 
விருச்செம்‌- தேளாம்‌, ௮னலமோகம்‌-- அக்கனிபோன்ற மோகம்‌, 
ஓர்‌ ஒப்பற்ற, பூதமாகும்‌, ௮வித்தை- அஞ்ஞானம்‌, இய, பசாசம்‌ 
பசாசமாம்‌. (ஏ ஏ, அசைகள்‌.) 

(ஓர்‌, ஓர்‌ என்பதன்‌ கு.றுக்கல்விகாரம்‌,) 

(போ- ரை) நினைவு குரங்காம்‌ உலோபம்‌ பெரிய காயாம்‌, 
ஆசையோ எதிர்ச்சன்‌ ற பாம்பாம்‌ அகங்காரம்‌ சிங்கமாம்‌ தோன்றிய 
வஞ்சகம்‌ கரடியாம்‌, கோபம்‌ சொல்லுகின்ற புலியாம்‌, மதம்‌ யானை 
யாம்‌ கெடுக்்‌ ஐ பொறாமை தேளாம்‌, அக்கினி போன்‌ இ மோகம்‌ 
ஒப்பற்ற பூதமாமும்‌ அஞ்ஞானம்‌ தீய பசாசமாம்‌, 

வேண்பா, 
தன்னிடத்து நின்ற சகத்தெனும்‌ நூ லைத்தந்து 
பின்னியத னுள்ளாய்ப்‌ பிறங்குபர-மென்னும்‌ 
சிலந்திபினு மந்தச்‌ செகத்தெனு நூலைத்தான்‌ 
கலந்துணும்வே நின்‌. நியே காண்‌, (௬௪) 

(ப-றை) (௪) தன்‌ இடத்து நின்‌ அஅதனனிடத்திலிருர்து, 
௪௫த்துஎனும்‌--உலகமென்னும்‌, _நூலைத்தர்து-பட்டேநூலை யுண்‌ 
டாக்‌, பின்னி-௮சைக்கூடாகச்‌ செய்து, ௮தன்‌ உள்‌ ஆய்‌ 
அதத்குள்ளாக, பிறங்கு ௫ வீளங்மூன்‌ ற, பரம்‌ என்னும்‌ மேலான 
பிரமம்‌ என்னும்‌, லெந்திஃ லெந்திப்‌ பூச்சயொன அ, பினும்‌ - மறுபடி 
யும்‌, அந்த, செகத்து ௫ உலகம்‌, எனும்‌ நூலை, தான்‌ தானே, (௩) 
கலம்‌ து௫ஏகத்தன்மையாக, உணும்‌ உண்டுவிடும்‌, (௨) வேறின்‌ 
தியே=பேதமில்லாமலே, (௪) காண்‌ ௫ இதை உணர்‌, 

(போ-றை) தன்னிடத்திலிருந்து உலகமென்னும்‌ பட்ட நாலை 
உண்டாக்க அதைக்கடாகச்‌ செய்து அதற்குள்ளாக விளங்கு 
இன்ற மேலான பிரமமென்னும்‌ லெந்திப்பூச்யொன.து மபடியும்‌ 
௮க்த உலகமெனும்‌ நாலைத்தானே பேதமில்லாமலே ஏகத்தன்மை 
யாக உண்டுவிடும்‌ இதை உணர்‌. 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௪௩ 


அறுசீர்‌ விருத்தம்‌, 
இரவாம்‌ வியவ காரமுணாசக்‌ திட்டே பகலாம்‌' பரமார்த்தம்‌ 
தெரியாக்‌ கூகைத்‌ திரள்பெத்தர்‌ இகழவ்‌ விரண்டு மறிக்துமயல்‌ 
தரியாச்‌ ௪௪௪ நிட்டர்கண்மார்ச்‌ சாலம்‌ வியவ காரவிராத்‌ 
திரியோர்‌ வொபழிந்த காசமவை செறிநீர்‌ விகற்ப ஞானியரே, 
(௬௫) 


(ப- ரை) (௧) இரவுஆம்‌- இராத்திரி எனும்‌, வியவகாரம்‌- 
உலக விவகாரங்கனை, உணர்ந்திட்டு(ஏ) = அறிக்‌ தும்‌, பகல்‌ஆம்‌-- 
பகலென்னும்‌, பரமார்த்தம்‌ - சத்தியமான பிரமானுபவத்தை, 
தெரியா-௮றியாத, கூகைத்திரள்பெத்தர்‌ -பெத்தர்கள்‌ கூகைக்‌ 
கூட்டமாய்‌, திகழ்‌-- விளங்குகன்‌ ற) அவ்விரண்டும்‌ ௫ வியாவகாரிக 
மெனும்‌ இரவையும்‌, பாரமார்‌ ததீகமெனும்‌ பகலையும்‌, அறிந்து, 
மயல்‌ தரியா -மயக்கமுறு ச, சசுசகிட்டர்கள்‌, மார்ச்சாலம்‌--பூனை 
யாம்‌, (௩) வியவகார--விவகாரமென்கற, இராத்திரி - இரவில்‌, 
ஓர்வு ஓழிந்த-- அறிவு பொருந்தாத, காகம்‌( அவை) காகங்களாம்‌, 
(௨) செறி பிரமத்தி லயிக்கியமாயெ, நிர்விகற்பஞானியர்‌ (ஏ) = 
நிர்விகற்ப நிஷ்டையுடைய ஞானிகள்‌. (ஏ, ஏ, அசைகள்‌) அவை, 
(சொல்லுருபு.) 

(பெத்தர்‌கமரயையில்‌ கட்டுப்பட்டவர்‌.) 


(போ- ரை) இமாத்திரியெனும்‌ உலக விவகாரங்களை அறிந்தும்‌ 
பகலென்னுஞ்‌ சத்தியமான பிரமானுபவத்தை அதியாத பெத்தர்கள்‌ 
கூகைக்‌ கூட்டமாம்‌, விளங்குனெற வியாவகாரிகமெனும்‌ இரவை 
யும்‌, பாரமார்த்திகமெனும்‌ பகலையும்‌ ஜிந்தா மயக்கமுறாத ௪௧௪ 
நிட்டர்கள்‌ பூனையாம்‌, பிரமத்திலயிக்கியமாகிய நிர்‌ விகற்ப நிஷ்டை 
யுடைய ஞானிகள்‌ விவகரரமெனகிற இரவில்‌ அறிவு பொருந்தாத 


காகங்களாம்‌, 


அறுசீர்‌ விருத்தம்‌, 
சடநி ரொழியச்‌ சித்தமுதக்‌ தனையுண்‌ ணுஞ்சா தகரன்னம்‌ 
படரும்‌ அரிய நிலவருந்திப்‌ பயில்சா த்‌ இயராஞ்‌ சசோரங்கள்‌ 
வீடலாச்‌ சவிகத்‌ பத்தொடுநிர்‌ விகற்ப நிட்டை யாமிருகண்‌ 
தடவும்‌ வீருத்தி யோர்மணிகொள்‌ ௪௧௪ ஞானி வாயசமே 


(௬௬) 


சம ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப-றை) சடஙீர்‌-சரீரமுதலிய அறியாமை வழ.வமாகிய ஜல 
த்தை, ஓழிய--விட்டு, சத்து அமுதம்‌ தனை--ஞானமென்னும்‌ 
பாலை, உண்ணும்‌, சாதகர்‌ -அப்பியாசிகள்‌, அன்னம்‌ - அன்னப்‌ 
பதியாம்‌, படரும்‌ ௫ வியாபகமான, அரிப நிலவு அரியமென்கற 
நிலாவை, அருந்தி= உண்டு, பயில்‌ -விளங்குற, சரத்தியர்‌- அனு 
பவிகள்‌, ஆம்சகோரங்கள்‌ ௫ சகோரங்களாம்‌, வீடலா--வீடாத, சவி 
கற்பத்தொடு--சவிகற்ப நிஷ்டையும்‌, நிர்விகற்பநிட்டை கநிர்வி 
கற்பநிட்டையும்‌, ஆம்‌ ௫ ஆயெ, இருகண்‌ = இரண்டு கண்களிலும்‌, 
தடவும்‌ செல்லத்தக்க, விருத்தி-விருத்தியென்னும்‌, ஓர்மணி 
கொள்‌ =ஒரு மணியைப்‌ பெற்ற, சகசஞானி, வாயசம்‌(ஏ)=காக்‌ 
கையாம்‌, (ஏ, அசை) (விடு அலா) (வீடு, முதனிலைத்‌ தொழிற்‌ 
பெயர்‌) (அலா, இடைக்குறை) (விடுதல்‌ அல்லா.) 


(போ-ரை) சரீரமுதலிய அறியாமை வடிவமாகிய ஜலத்தை 
விட்டு ஞானமென்னும்‌ பாலை, உண்ணும்‌ அப்பியரசகெள்‌ அன்னப்‌ 
பகஷியாம்‌, வியாபகமான தரியமென்கற நிலாவை உண்டு விளங்கு 
கற அனுபவிகள்‌ சசோரங்களாம்‌, விடாதசவிகற்ப நிஷ்டையும்‌, 
நிர்விகற்ப நிஷ்டையும்‌ ஆயெ இரண்டு கண்களிலும்‌ செல்லத்தக்க 
விருத்தியென்‌ அம்‌ ஒரு மணியைப்பெற்ற சகசஞானி காச்கையாம்‌, 


வேண்பா. 


ஈசன்‌ குறிப்பே யிசைக்குஞ்‌ சுருதிகளே 
பேசுங்‌ கிளிகள்‌ பெரியோர்தம்‌--வாசகமா 
மன்மிருதி காகணவாய்‌ மற்றபுரா ணங்குயில்கள்‌ 


ஈன்முகல்போ தம்‌ மனமஞ்‌ ஞை. (௬௭) 


(ப - சை) ஈசன்‌ குதிப்பே-ஈசுவரன.து கருத்தையே, இசைக்‌ 
கும்‌ சுருதிகள்‌(ஏ) சொல்‌ ஓன்‌ ற வேதங்கள்‌, பேசும்‌, ளிகள்‌ = 
இளிகளாம்‌, பெரியோர்‌(தம்‌) - மகான்களின்‌, வாசசம்‌ ஆம்‌ வாக்கி 
யமா, மன்மிருதி-கிலைபெம்‌.ஐஉ தர்மசாஸ்திரம்‌, ஈரசணவாய்‌ -: 
காசணவாய்ப்‌ பக்ஷியாம்‌, மற்ற, புராணம்‌ புராணங்களெல்லாம்‌, 
குயில்கள்‌ அகுயில்களாம்‌, கல்முலில்‌ போதம்‌ ஞானம்‌ கல்ல மேக 
மாம்‌, மனம்‌௫ அதைக்கண்டு ஆனக்தக்கும்‌ மனம்‌, மஞ்ஞை மயி 
லாம்‌, (ஏ, அசை) (தம்‌, சாரியை.) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௪௫ 


(போ-ரை) ஈசுவரன அ கருத்தையே சொல்லுகன்‌ ஐ வேதங்கள்‌ 
பேசும்‌ கிளிகளாம்‌. மகான்களின்‌ வாக்கியமாகிய நிலைபெற்ற தர்ம 
சாஸ்‌இரம்‌ காகணவாய்ப்‌ பக்ஷியாம்‌. மற்ற புராணங்களெல்லாம்‌ 
குயில்களாம்‌. ஞானம்‌ ஈல்லமேகமாம்‌, அதைக்கண்டு ஆனர்திக்கும்‌ 
மனம்‌ மயிலாம்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌. 
விரு த்தியினா னினையுமனம்‌ வளைவுகளா ற்‌ சரிக்குமரா 
மேலா யுதமே 
உரத்தினினை வாஞ்சாட்‌9 விர்த்திபறக்‌ தேவெண்மை 
யுடன்‌சி வப்பா 
யிருக்குமுவ ணஞ்சீவன்‌ பசுஞான தேசிகனே 
யெதிர்சார்த்‌ அலம்‌ 
நரிப்பினகங்‌ கரம்யானை பரவகந்தை யரி சொருப 
ஞானஞ்‌ சிம்புள்‌. (௬௮) 
- (ப-றை) விருத்தியினால்‌ நினையும்‌ மனம்‌ வளைவுகளால்‌, சரிக்‌ 
கும்‌--சஞ்சரிக்சன்‌ ௦, ௮ரச--பாம்பாம்‌, மேலாய்‌, உத்ஹே- வீளக்‌ 
இயே, உரத்தின்‌ நினைவு ஆம்‌ -ஞான நினைவாகும்‌, சாட்சிவிர்‌ த்தி, 
பறந்தே இறகு அசையாமலே பறக்து, வெண்மையுடன்‌ சிவப்பா 
யிருக்கும்‌, உவணம்‌= கருடனாம்‌, சீவன்‌, பசுகமாடாம்‌, ஞான, 
தேரிகனே குருவே, எதிர்சார்‌ த்‌ தூலம்‌ - அதை எதிர்த்துக்‌ கொல்‌ 
ஓன்‌ ற புலியாம்‌, நரிப்பின்‌-சரீரத்‌ தரயங்களை நானென்கிற இகழ்‌ 
ச்சயுற்‌ற, அகங்கரம்‌ ௪ அகங்காரம்‌, யானை - யானையாம்‌, பர௮கந்தை 
சர்வ சாக்ஷியாயெ ஞான சொரூபமே கானென்னும்‌ பரமாகங்‌ 
சாரம்‌, அரி சிங்கமாம்‌, சொரூபஞானம்‌--௮ தீதஞானம்‌, ௫ம்புள்‌ 


= சக்ரவாளப்பக்ஷியாம்‌. 


(போ-ரை) விருத்தியினால்‌ நினையுமனம்‌ வளைவுசளாற்‌ சஞ்‌ 
சரிக்ன்‌ ற பாம்பாம்‌. மேலாய்விளங்கியே ஞானநினைவாகும்‌ சாகதி 
விர்த்தி இறகு அசையாமலே பறந்து வெண்மையுடன்‌ இவப்பா: 
யிருக்குங்‌ கருடனாம்‌, சீவன்‌ மாடாம்‌, ஞானகுருவே அதை எதிர்த்‌ 
தச்‌ கொல்லுகின்ற புலியாம்‌, சரீரத்திரயங்களை ஈானென்றெ 
இகழ்ச்யெற்ற அகங்காரம்‌ யானையாம்‌. சர்வ சாகதியாயெ ஞான 
சொரூபமே கானென்னும்‌ பரமாகங்கரரம்‌ சிங்கமாம்‌, அதீதஞானம்‌ 
சச்சரவாளப்பகஷியாம்‌. 


௪௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வேண்பா. 
௮சுத்தஞ்சங்‌ கற்ப மசங்கற்பஞ்‌ சுத்தம்‌ 
வி௫க்கங்கு லஞ்ஞானம்‌ வித்தை மிசைச்சோதி 
சற்குணவத்‌ து க்கடமைச்‌இதைக்கு மிச்சையெலி 
இத்புலிவை ராக்கெயமன்‌ றே. (௬௯) 


(ப-ரை) அசுத்தம்‌, சங்கத்பம்‌-- சல்கத்பமாம்‌, அசங்கற்பம்‌ சுத்‌ 
கம்‌ சுத்தம்‌ ௮சங்கற்பமாம்‌, விசி கட்டுவதைப்போன்‌ ஐ. கங்குல்‌ 
இருள்‌, அஞ்ஞானம்‌ ௫ ௮ஞ்ஞானமாம்‌, வித்தைமிசைச்சோதி- 
மேலான பிரகாசம்‌ ஞானமாம்‌, சற்குணவத்துச்கள்‌ சமை--பதார்த்‌ 
தங்களாகிய ௪ற்குணங்களை, எசிசைக்கும்‌-கெடுக்கன்‌ ஐ, இச்சை 
எலி-- எலி இச்சையாம்‌, இல்புலி-- வீட்டுப்‌ புலியாயெ பூனை, வை 


ராக்யெம்‌ -வைராச்சியமாம்‌, (அன்ற, ஏ, அசைகள்‌,) 


(போ-ரை) அசுத்தம்‌ சங்கற்பமாம்‌. சுத்தம்‌ ௮சங்கற்பமரம்‌, 
கட்வேதைப்போன்ற இருள்‌ ௮ஞ்ஞானமாம்‌. மேலான பிரகாசம்‌ 
ஞானமாம்‌. பதார்த்தங்களாகயெ சற்குணங்களைக்‌ கெடுக்கின்‌ ஐ எலி 
இச்சையாம்‌. வீட்டுப்‌ புலியாகிய பூனை வைராக்கியமாம்‌. 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
முட்டில்‌ பாமால்‌ குருக்குளவி முமூட்சுப்‌ புழுவை யுபதேசக்‌ 
கொட்டி அண்ணோக்‌ கெனுக்குடம்பை குறுக ஃவப்ப வாங்கதனுட்‌ 
பட்டக்‌ குருவை மறவாத பண்பாற்‌ பரமாம்‌ முளலியதா 
யிட்ட முசக்கூ டகன்றேயெய்‌ இடும்பூ ரணமாம்‌ பற,ச்தலையே, 
(எம்‌) 

(ப - ரை) முட்டு இல்‌ தடையற்ற, பரம்‌ ஆம்‌ மேலான பிரம 
சொருபமா ய, குரு--குருவென்னும்‌, குளவி, முஃ£ட்சுப்புழுவை, 
உபதேசக்சொட்டின்‌ ௫ உபதேசமாகிய கொட்டினால்‌, உள்‌, கோக்கு 
எனும்‌ அமோகச்கமென்கின்ற, குடம்பை கூட்டில்‌, கு ௮ுசவைப்ப- 
அடங்கியிருச்‌கும்படிவைக்க, (ஆங்கு), அதன்‌ உள்பட்டு- அதனுள்‌ 
ளாக வசித்து, அக்குருவை மறவாத, பண்பால்‌ ௫ தன்மையினால்‌ 
பரம்‌ ஆம்‌ 2 பிரமமாகயெ, குளவி, (௮.௮), ஆயிட்ட ஆடு, உள்முகக்‌ 
கூடு அவ்வுள்‌ கோ.ச்கமெனுங்‌ கூட்டை, ௮சன்‌௮(ஏ) மீக்‌, எய்‌ 
திடும்‌ பூணமாம்‌ பறத்தலை(ஏ)அபரிபூரணத்‌ சன்மையாயெ பறக்‌ 
ரஞ்‌ செயலையடையும்‌, (தங்கு ஏ, ஏ, அசைகள்‌) (௮௮. சொல்‌ 
அசுபு.) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௪௭ 


(போ- றை) தடையற்ற மேலான பிரமசொரூபமாகிய குருவென்‌ 
னும்‌ குளவி முமூட்சுவான புழுவை உபதேசமாயெ- கொட்டினால்‌ 
உள்கோக்க மென்ன்ற கூட்டி லடங்கியிருக்கும்படி. வைக்க அத 
ணுள்ளாக வதித்து அ௮க்குருவை மறவாத தன்மையினால்‌ பிரமமா 
யெ குளவியாச அவ்வுள்‌ கோக்கமென்னும்‌ கூட்டை நீங்கிப்‌ பரி 
பூரணத்‌ தன்மையாகய பறச்குஞ்‌ செயலை அடையும்‌, 


கலி விருத்தம்‌. 
கேணி யிற்றுளி களைமரத்‌ தணிலாத்‌ 
பீணி அத்திடல்‌ பிரமமா மிறையால்‌ 
மாண வப்பசு மன்னிய போதம்‌ 


பேண முத்திதான்‌ பெற்றிடு மாழே. (௭௧) 


(ப-ரை) (5) கேணியில்‌ -ணெத்தி ணுள்ளிருக்கற, அளி 
பெண்‌ ஆமையானது, இளைமரத்து-ளையோடுகூடிய மரத்தின்‌ 
மேலுள்ள, அணிலால்‌, பிள்‌ - கர்ப்பம்‌, நிறுத்திடல்‌ தரித்தல்‌, 
(௬) பிரமம்‌ ஆம்‌இமையால்‌ பிரமமென்னுங்‌ குருவால்‌, (௨) மாண 
வப்பசு -ஜீவனாகிய மாணாக்சன்‌, ( ௪) மன்னியபோகதம்‌ நிலைக்க 
ஞானத்தைப்பெற்று, பேண-காதஅக்சொள்ள, மூத்தி(தான்‌) - 
முத்தியை, பெத்திடும்‌- அடையும்‌, ஆ(ஏ) -விதமாம்‌. (தான்‌, 


சாரியை) (ஏ, அசை.) 


(போ - ரை) கணெற்தினுள்ளிருக்கற பெண்‌ ஆமையான அ, னெ 
யோடுகூடிய மரத்தின்மேலுள்ள ௮ணிலால்‌ கர்ப்பக்‌ தரித்தல்‌, ஜீவ 
னாயெ மாணாக்கன்‌ பிரமமென்னுல்‌ குருவால்‌ நிலைத்த ஞானத்தைப்‌ 
பெற்றுக்‌ காத்துக்கொள்ள முத்தியையடையும்‌ விதமாம்‌, 

கலித்தாழிசை. 
ஆன்மாப்பச்‌ சோக்திக்‌ சதின்மாயா சத்திரிறம்‌ 
மேன்மேற்பல்‌ வண்ணம்‌ விளங்கிட. னு மென்குறையே, (௭௨) 

(ப - ரை) ஆன்மா கஆத்மாவென்னும்‌, பச்சோக்திக்கு, அதின்‌ 
மரயாசத்இி - ௮திலுள்ளமாயாசக்தியாயெ, நிறம்‌, மேன்மேல்‌ 
மேலும்‌ மேலும்‌, பல்வண்ணம்‌௫ பலவிதமாய்‌, விளங்ழெனும்‌- 
தோன்றினாலும்‌, என்முறை(ஏ) ௫ என்ன குறையாம்‌ ஒன்‌ அமில்லை, 
(ஏ, அசை.) 


௪௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ-றை) ஆத்மாவென்னும்‌ பச்சோந்திக்கு அதிலுள்ளமாயா 
சத்இியாகிய நிறம்‌ மேலும்‌ மேலும்‌ பலவிதமரய்த்‌ தோன்றினாலும்‌ 
என்ன குறையாம்‌ ஒன்றுமில்லை. 


கலித்துறை. 
பலகோடி யண்டக்‌ கருக்கொளைம்‌ பூத நுணல்‌ பஞ்சவிடயத்‌ 
தொலிபாட வதனையிக்‌ இரியவைம்‌ தலையர வொருங்குண்டுமேற்‌ 
தலையாடல்‌ கண்டேன வுவணமது கொண்டுயர்‌ தரச்சூனிய 
வலையூடு பட்டத.து முணர்வேட ஸனுள்ளாய்‌ வழ்க்கற்றதே (௪௩) 


(ப- ரை) பலசோடி, அ௮ண்டச்சருக்கொள்‌-௮ண்டங்களென்‌ 
அங்‌ சருவைக்கொண்ட, ஜம்பூத,நுணல்‌ -பஞ்சபூதமாகிய தவளை 
கள்‌, பஞ்சவிடயத்து ஒலிபாட சத்தம்‌ முதலிய ஐந்து விஷயங்க 
ளென்கறெ ஓசையைச்‌ செய்ய, ௮தனை-௮ப்பஞ்ச பூதமாகிய தவ 
ளைகளை, இந்திரிய ஐந்தலை அரவு = இக்திரியங்களென்னும ஜந்து 
தலை மாகம்‌, ஒருங்கு உண்டு- முழுமையும்‌ விழுக்‌, மேல்‌ மேலே, 
தலை ஆடல்‌ கண்டு தலைகள்‌ விளங்கு தலைக்‌ கண்டு, மன உவணம்‌ = 
மனமென்றெ கருடன்‌, ௮அகொண்டு= ௮வ்விந்திரியங்களென் னும்‌ 
காகத்தை தன்னுட்கொண்டு, உயர்தர மேற்பட, சூனியவலையூ-- 
சூனியமாகய வலையில்‌, பட்டத அகப்பட்டது, ௮௮ அதவும்‌, 
உணர்வேடன்‌ = அறிவென்கின்‌ ற வேடனுக்கு, உள்‌ ஆய்‌-- உள்ளாகி 
வழக்கற்ற.அ(ஏ) -வழக்கற்றதாம்‌ (ஏ, அசை) (அதும்‌, அஅவும்‌ 
என்பதன்‌ இடைக்குறை) (உணர்‌. முதலிலைத்‌ தொழிற்பெயர்‌ ) 


(பே: -ரை) பலகோடி. ௮ண்டங்களென்னும்‌ கருவைக்கொண்ட 
பஞ்சபூதமாகய தவளைகள்‌ சத்தம்‌ முதலிய ஐந்து விஷயங்க 
ளெண் றெ ஓசையைச்‌ செய்ய அப்பஞ்சபூதமாயெ தவளைகளை இக்‌ 
திரியங்களென்னும்‌ ஜூதி தலை காகம்‌ முழுமையும்‌ விழுங்கி மேலே 
களைகள்‌ விளங்குதலைக்சண்டு மனமென்டிற கருடன்‌ அவ்விந்திரியய்‌ 
களென்னும்‌ கரகத்தைத்‌ தன்லுட்கொண்டு மேத்படச்‌ சூனியமாகயெ 
வலையில்‌ அகப்பட்டது. அதுவும்‌ அறிவென்கன்ற வேடனுக்குள்‌ 
ளாக வழக்கதற்றதாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௪௯ 


கட்டளைக்‌ கலித்துறை. 
சிகண்ட மயிலனை யார்பொய்‌ சடந்துயர்ச்‌ ற்றின்பமாம்‌ 
ஈசண்ட. சலமின்‌ மினியவித்‌ தைத்தம ஈண்ணுமல்லால்‌ 
அகண்ட பரிபூ ரணசச்‌9 தானந்த வான்மவத்தாய்‌ 
உகண்ட சிவாதித்தன்‌ முன்வீளங்‌ காவென்‌ அணர்க்திடவே, 
(௭௪) 

(ப - றை) கெண்ட மயில்‌௫ உச்சக்‌ கொழுக்தையுடைய மயிலை, 
அனையார்‌கபோன்றமாதர்களின்‌, பொய்‌ சடம்‌ அயர்ச்‌சிற்றின்பம்‌ 
ஆம்‌ - பொய்யும்‌, அறியாமையும்‌ அன்பமுமாகயெ ஒிற்றின்பமென்‌ 
னும்‌, ஈகண்ட சில மின்மினி ௩கர்க்த லெ மின்மினிப்‌ பூச்சிகள்‌, 
அவித்தைத்தமம்‌ ௫ அஞ்ஞான விருளில்‌, கண்ணும்‌ தோன்றும்‌, 
அல்லால்‌-- அல்லாமல்‌, ௮சண்டபரிபூரண சச்சிதானந்த, ஆன்மவத்‌ 
அஆய்‌ ௫ ஆன்மாவென்றெ சத்திய வஸ்துவான, உசண்ட- எல்லா 
வற்றையுய்‌ கடக்த, சிவ ஆதித்தன்முன்‌ = வெ சூரியன்முன்பு, விள 
ங்கா என்று, உணர்ந்திட(ஏ) =அறிச, (ஏ, அசை,) 

(போ - றை) உச்சிக்கொழுக்தையுடைய மயிஃப்போன்ற மாதர்‌ 
களின்‌ பொய்யும்‌, அறியாமையும்‌ அன்பமுமாயெ ிற்றின்பமென்‌ 
அம்‌, ஈகர்ம்த சிலமின்மினிப்‌ பூச்சிகள்‌ அஞ்ஞான வீருளித்றோன்‌௮ 
மல்லாமல்‌ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த ஆன்மாவென்கற ௪த்‌ 
திய வள வான எல்லாவத்றையுய்‌ கடக்த சிவசூரியன்‌ முன்பு 
விளங்கா என்‌ றறிக, 

வேண்பா. 
அப்பு அமண்‌ ணாற்சுவர்வைத்‌ தாங்கும்‌ பினுமதனாற்‌ 
செப்பமுறத்‌ திற்றும்‌ இறமதுதான்‌— இப்புவிமெய்‌ 
யாதியெல்லாம்‌ புத்திரினை வா திறோன்‌ றப்‌ பின்‌ அமதன்‌ 
மீதிலுதல்‌ புத்திரினை வே, (௭௫) 


(ப-ரை) அப்புஉ௮ம்‌ மீர்‌ கலந்த, மண்ணாற்‌ சுவர்‌ வைத்து, 
ஆங்கு ௪ ௮ச்சுவரில்‌, பினும்‌: மறுபடியும்‌, அதனால்‌ = அம்நீர்‌ மண்‌ 
னால்‌, செப்பமுற செவ்வையாக, தற்றுக்திறம்‌2 பூசுதலென்‌ னும்‌ 
தன்மையான அ, (௮௮, தான்‌), இப்புவி இவ்வுலசம, மெய்‌ சரீ 
மம்‌, ஆதியெலாம்‌ முதலான சர்வமும்‌, புத்தி நினைவால்‌ தோன்ற, 
பினனும்‌, அதன்மீதில்‌௫ அதில்‌, உறல்‌ புத்தி மினைவ(ஏ) புத்தி 

ஏ 


௫௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


நினைவின்‌ வீசாரங்கள்‌ பொருக்துதலாம்‌. (௮, சொல்லுருபு) 
(தான்‌ சாரியை) (ஏ, அசை) (பினும்‌, பின்னும்‌ என்பதன்‌ இடைக்‌ 
குறை,) 


(போ - ரை) நீர்‌ கலந்தமண்ணாற்‌ சுவர்வைத்‌.தூ அச்சுவரில்‌ மறு 
படியும்‌ அர்நீர்‌ மண்ணால்‌ செவ்வையாகப்‌ பூசுதலென்னுந்தன்மை 
யானது, இவ்வுலகம்‌ சரீரம்‌, முதலான சர்வமும்‌ புத்தி நினைவால்‌ 
தோன்றப்‌ பின்னும்‌ அதில்‌ புத்தி நினைவின்‌ விகாரங்கள்‌ பொருந்து 
தலாம்‌. 

நிலம்பிரமஞ்‌ ிற்சத்தி நீர்‌ தருக்கள்‌ சீவர்‌ 

இலங்கியிடுர்‌ தோப்பாவ தீசன்‌-- துலங்கும்‌ 

இதொசாயத்‌ தில்வீருத்தி சேர்ந்து நிலைத்சல்‌ 

சுதாவான்‌ சமனத்‌ அவம்‌. (௭௬) 


(ப-றை) (௧) நிலம்‌, பிரமம்‌ -பிரமமாம்‌, இத்‌ சத்தி நீர்‌--நீர்‌ 
ஞான எத்தியாம்‌, தருக்கள்‌ விருட்சங்கள்‌, சீவர்‌=சீவர்களாம்‌, 
இலக்கியிடும்‌ ௪ வீளங்மாற, தேப்பு ஆவது, ஈசன்‌ -ஈசுவரனாம்‌, 
(௩) துலங்கும்‌ பிரகா சிக்சன்ற, 6த--ஞான, ஆகாயத்தில்‌, விரு 
த்‌ீதிசத்துவசித்தம்‌, சேர்க்துக கலந்து, நிலத்தல்‌- நீலைத்தலாம்‌, 
(௨) சுதா தானாக, வான்‌ எ ஆகாயத்தில்‌, கமனத்துவம்‌ செல்‌ 
லுக்தன்மை, 


(போ-றை) நிலம்‌ பிரமமாம்‌, நீர்‌ ஞான சத்தியாம்‌, வீருட்சவ்‌ 
கள்‌ வெர்சளாம்‌, விளங்கு தோப்பாவது ஈசுவரனாம்‌. தானாக 
ஆசாயத்தல்‌ செல்லுந்தன்மை பிரகாசிக்கின்‌ ற ஞானாகாயத்தில்‌ ௪த்‌ 
துவ த்தம்‌ கலந்து நிலைத்தலாம்‌. 


மண்சல்‌ லயங்கனசம்‌ வான்சுவர்கா னற்கிளிஞ்சில்‌ 
இண்பமுதை வந்திமுயல்‌ சித்‌ தருவே எண்‌ சகமோ 
பானை பிரதிமைவாள்‌ பைம்பூண்மை சத்திர நீர்‌ 
கூன்வெள்ளி பாம்புசுதன்‌ சொம்பு, (௭௭) 


(பறை (௧) மண்கல்‌, அயம்‌ இரும்பு, சனகம்‌ பொன்‌, 
வான்‌ ௫ ஆகாயம்‌, சுவர்‌, கானல்‌ அளர்ப்பூமி, இனிஞ்சில்‌, தண்‌- 
வலிய, பழுதை, வக்இி மலடி, முயல்‌ முயல்‌ என்னும்‌ இவைகள்‌, 
சித்து உருவே--ஞான சொரூபமாயெ ஆத்மாவே, (௩) எண்சகம்‌ 


ஞான லோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௫௧ 


(ஓ)--நினைச்கப்படன்‌ ற உலசமாம்‌, (௨) பானை, பிரதிமை, வாள்‌ 
கத்தி, பைம்பூண்‌ கல்ல ஆபரணம்‌, மை--நீலகிறம்‌, சித்திரம்‌, 
நீர்‌, கூனுடையதுபோன்ற வெள்ளி, பாம்பு, மகன்‌, கொம்பு, என்‌ 
ணுமிவைகள்‌, (ஓ, ௮சை,) 


(போ-ரை) மண்‌, கல்‌, இரும்பு, பொன்‌, ஆகாயம்‌, சுவர்‌, ௮ளர்‌ 
ப்பூமி, சளிஞ்சில்‌, வலிய பழுதை, மலடி, முயல்‌, என்னுமிவைகள்‌ 
ஞான சொரூபமாகிய ஆத்மாவே, பானை, பிரதிமை, கத்தி, கல்ல 
ஆபரணம்‌, நீலகி௰ம்‌, சித்திரம்‌, நீர்‌, கூனுடையதஅ போன்ற வெள்ளி 
பாம்பு, மகன்‌, கொம்பு, என்னுமிவைகள்‌ நினைக்கப்படூன்‌ ற உலக 
மாம்‌. 


பிரமநிலத்‌ அற்ற பொருமாயை யத்தி 

மாமதனித்‌ சீவ மசகத்‌---இரள்செறிய 

ளண்டக்‌ சனிக ளளவத்‌ றளவவத்றை 

உண்டற்‌ குரியனிறை யோர்‌, (௭௮) 


(ப- ரை) பிரம - பிரமமென்னும்‌, நிலத்து உற்ற நிலத்தில்‌ 
தோன்றிய, பெருமாயை--பேரியமாயாசத்தி, அத்திமரம்‌ அத்தி 
மரமாம்‌, அதனில்‌ அதல்‌, வே மசகத்திரள்‌ -வேர்களாகிய கொசு 
குக்‌ கூட்டங்கள்‌, செ.றி--கெருங்கெ, உள்‌ -உட்பாகமுடைய, அண்‌ 
டச்சனிகள்‌ ௫ அண்டங்களென்னும்‌ பழங்கள்‌, அளவு ௮.௮ அள 
வில்லாமல்‌, உள இருக்கின்றன, அவற்றை அவைகளை, உண்‌ 
டத்கு உரியன்‌ 2 உண்ணுதத்கு உரியவன்‌, இறை ஈசுவரனென, 
ஓர்‌ அறி. 

(போ- ரை) பிரமமென்னும்‌ நிலத்தித்றோன்‌ திய பெரியமாயா 
சத்தி ௮,த்திமாமாம்‌ அதில்‌ வேர்களாயெ கொசுகுக்‌ கூட்டங்கள்‌ 
கெருக்யெ உட்பாகமுடைய அண்டங்களென்னும்‌ பழங்கள்‌ அள 
வில்லாமலிருக்கின்‌ இன அவைசளை உண்ணுகற்கு உரியவன்‌ ஈசுவர 
னென அதி, 


வஞ்சி விருத்தம்‌. 


விரையவித்தை வேர்மனம்‌— மரமுடம்பு வார்களை த்‌ 
இரள்௪கர்‌ தெருட்‌ச ஜி வருவீராகம்‌ வாளரோ.. (௭௯) 


௫௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப- ரை) (௧) விரை அவித்தைஃவிதை அஞ்ஞானமாம்‌, வேர்‌, 
மனம்‌ =மனமாம்‌, மரம்‌, உடம்பு ௫ உடம்பாம்‌, வார்‌ நீண்ட, களை த்‌ 
இரள்‌ -களைக்கூட்டங்கள்‌, சகம்‌௫உலகமாம்‌, (௩) தெருட்சி2- 
அதைத்தூக்கும்‌ செருப்பு ஞானமாம்‌, (௨) வருவிராகம்‌ வாள்‌, 
(அரோ) -௮தைவெட்டுங்‌ கத்தி உண்டாகின்ற வைராக்கெமாம்‌ 
(அரோ, அசை). 


(போ-ரை) விதை ௮ஞ்ஞானமாம்‌, வேர்மனமாம்‌, மரம்‌உடம்‌ 
பாம்‌, நீண்டளெக்கூட்டங்கள்‌ உலகமாம்‌, அதைவெட்டுக்‌ கத்தி 
உண்டாகின்ற வைராக்கியமாம்‌ அதைத்தகிக்கும்‌ செருப்பு ஞானமாம்‌ 


வேண்பா. 
ஆன்மநிலத்‌ தின்விக்‌ தவிசாரம்‌ வாசனைவேர்‌ 
ஊன்மெய்‌ பராரை யுலகுகளை--பான்மை 
நினைவிலைக ளூற்௮ுஇர நிற்குமனக்‌ தாருத்‌ 
தனையுணர்தல்‌ வேர்ப்புழுவே தான்‌ (௮) 


(போ-ரை) ஆன்ம நிலத்தின்‌ ௫ ஆத்மரவாகிய நிலத்தில்‌, வித்து 
அவீசாரம்‌ -வீசாரமின்மை விதையாம்‌, வாசனைவேர்‌ க வாசனைவே 
ராம்‌, ஊன்மெய்‌ ௫ மாமிசமயமான சரீரம்‌, பராரை-பருத்த அடிப்‌ 
பாசமாம்‌, உலகுளை ௫ உலகம்‌ களைகளாம்‌, பான்மை பலவகை, 
நினைவு நினைவரகிய இலைகள்‌, உற்று அநேகந்தரம்‌ உண்டாகவும்‌, 
உதிர -உதரவும்‌ , நிற்கும்மனம்‌ = இருக்கின்‌ தமனம்‌, தாரு = மரமாம்‌, 
தனையுணர்தல்‌-ஞானசொருபமாகிய தன்னை அறிதல்‌, வேர்ப்புழு 
(ஏ) (தான்‌) - வேர்ப்புழுவாம்‌. (ஏ, அசை) (தான்‌, சாரியை) 
(பான்மை, பன்மை யென்பதன்‌ முதல்‌ நீட்டி) (ஆத்மா = தான்‌) 
(வாசனை பழக்கத்தின்‌ சக்த), 


(போஃறை) ஆத்மாவரயெ நிலத்தில்‌ வீசாரமின்மை விதையாம்‌, 
வாசனைவேராம்‌. மாமிசமயமான சரீரம்‌ பருத்த அடிப்பாசமாம்‌, 
உலசும்‌ களைகளாம்‌. பலவகை நினைவாயெ இலைகள்‌ அசேகர்தரம்‌ 
உண்டாசவும்‌ உதிரவும்‌ இருச்சின்‌ற மனம்‌ மரமாம்‌ ஞானசொருப 
மாகிய தன்னையுணர் தல்‌ வேர்ப்புழுவாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௫௬ 


“அறுசீர்‌ விருத்தம்‌. 
தாவரநீர்‌ வாழ்பவையூர்‌ வனபறவை விலங்குகரர்‌ 
தனிப்புத்‌ தேளிர்‌ 
மாவிடயம்‌ பொறிபுலன்‌ பூ தம்புவனஞ்‌ சித்தமக 
மதி€ வப்பேர்‌ 
மேவுதருத்‌ இரண்மாயைக்‌ காடெதிந்து இற்கனலான்‌ 
வெளீசெய்‌ வான்மெய்க்‌ 
காவலவன்‌ மன தீதறியை வீவேசவுரக்‌ கோடரிக்குக்‌ 
காம்பா க கொண்டே (௮௧) 


(ப - ரை) (௨) தாவரம்‌ மரம்‌ செடிகொடிகள்‌ முதலியன, நீர்‌ 
வாழ்பவை, ஊர்வன, பறவை - பட்சிகள்‌, விலங்கு = மிருகங்கள்‌ 
ரர்‌ மனிதர்கள்‌, தனி ஒப்பற்ற, புத்தேளிர்‌ தேவர்கள்‌, மா- 
பெரிய, விடயம்‌ சப்த பரிச ரூபரச கந்தங்கள்‌ எனும்‌ விஷயங்கள்‌ , 
பொதி வாக்கு பாணி பாதம்‌ பாயுரு உபஸ்தம்‌ என்னும்‌ கன்மேர்‌ 
தரியங்கள்‌, சுரோத்திரம்‌ தொக்கு சட்சு சங்குவை ஆக்ராணம்‌ என்‌ 
னும்‌ ஞானேர்திரியய்கள்‌, புலன்‌ ௫ இப்பத்து இந்திரியங்களின்‌ 
செயல்கள்‌ , பூதம்‌ ௫ ஆகாயம்‌ வாயு அக்கினி அப்பு பிருதிவி, புவ 
னம்‌ - உலகங்கள்‌ பதினான்கு, சித்தம்‌, அகம்‌ அகங்காரம்‌, மதி - 
புத்தி, சீவப்பேர்‌= சிவன்‌ என்னும்‌ பெயர்களை, மேவு ௫ பொருந்திய 
தருத்திரள்‌ ௫ விருட்சங்களின்‌ கூட்டமாகிய மாயைக்காடு - மாயை 
யென்றெ வனத்தை, எறிர்‌.து - வெட்டி, த்கனலான்‌ -- சொரூப 
ஞானாக்கினியினால்‌ தத்து, வெளிசெய்வான்‌ -வெளியாக்குவான்‌, 
(க) மெய்க்காவலவன்‌ அ சத்தாயெ ஆத்மாவென்னும்‌ தன்னைக்‌ 
காத்துக்‌ கொள்வதில்‌ வல்லவனான முமூட்சு, மனத்தறியை ௫ மன 
மென்னும்‌ தடியை, விவேக உரக்கோடரிக்கு= விசாரஞானமென்கிற 
கோடாலிக்கு, காம்பா ௫ பிடியாக, கொண்டே. 


(போ- ரை) சத்தாக ஆத்மாவென்னுக்‌ தன்னைக்‌ காத்துக்‌ 
கொள்வதில்‌ வல்லவனான முமூட்சு, மனமென்னும்‌ தடியை வீசார 
ஞானமென்கறெ கோடாலிக்குப்‌ பிடியாகக்கொண்ட மாம்‌ செடி. 
கொழு கள்‌ முதலியன, நீர்வாழ்பவை, ஊர்வன பட்சிகள்‌ மிருகங்கள்‌ 
மனிதர்சள்‌ ஒப்பற்ற தேவர்கள்‌, பெரிய சப்த பரிச ரூப ரச கந்தங்‌ 
கள்‌ எனும்‌ விஷயங்கள்‌ வாக்கு, பாணி பாதம்‌ பாயுரு உபஸ்தம்‌ என்‌ 


௫௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


னும்‌ கன்மேதிரியங்கள்‌ சுரோத்திரம்‌ தொக்கு ௪ட்சு சிங்குவை ஆக்‌ 
நாணம்‌ என்னும்‌ ஞானேந்திரியங்கள்‌ இப்பத்‌. இர்திரியங்களின்‌ 
செயல்கள்‌, ஆகாயம்‌, வாயு, அக்னி, அப்பு, பிருதிவி, உலகங்கள்‌ 
பதினான்கு, சித்தம்‌, அகங்காரம்‌ புத்தி, வேன்‌ என்னும்‌ பெயர்க 
ளைப்‌ பொருந்திய விருக்ஷங்களின்‌ கூட்டமாகிய மாயை யென்ற 
வனத்தை வெட்டிச்‌ சொரூப ஞானாக்கினியால்‌ தகித்து வெளியாக்‌ 
குவான்‌, (இந்திரியங்களின்‌ செயல்கள்‌ :--பேசல்‌, ஈதலேத்தல்‌, 
கடத்தல்‌, மலங்கழித்தல்‌, சலங்கழித்தல்‌, கேட்டல்‌, பரிரித்தல்‌, பார்‌ 
த்தல்‌, உருசித்தல்‌, முகர்தல்‌ முதலியன.) (பாணீ--கை) (பாயுரு 
மலத்‌அவராம்‌) (உபஸ்தம்‌--ஜலத துவாரம்‌) (சுரோத்திரம்‌ - கா) 
(தொக்கு--தோல்‌) (சட்சு-கண்‌) (சங்குவை--காக்கு) (ஆக்ரா 
ணம்‌ மூக்கு.) 
கலி விருத்தம்‌, 

௮௪த்தி யஞ்ச... மல்லன்மெய்க்‌ குற்றியின்‌ 

மிசைத்த வான்ம விசரரக்‌ கடைதல்செய்‌ 

கிசச்ச தானந்த நீள்கன லோங்கிடும்‌ 


பசைச்சு வானு பவவிளக்‌ கத்தொடே. (௮௦) 


(பஃ- றை) (௧) அசத்தியம்‌2பொய்‌, சடம்‌ அறியாமை, அல்‌ 
லல்‌ ௫ துன்பம என்பவைகளாசன, மெய்க்கு தறியில்‌ -சரீரமாயெ கட்‌ 
டையில்‌, மிசைத்த- மேலான, ஆன்ம ஆத்தும, விசாரக்கடைதல்‌ 
எவிசாரமென்னும்‌ கடைதலை, செய்‌ செய்க (அப்போது), (௩) 
நிச உண்மை, சிசானந்த2ஞானானக்தமென்‌ ற, நீள்‌ சனல்‌ - 
பெரிய அக்கினி, ஓக்டும்‌கஜொலித்‌ து விளங்கும்‌, (௨) பசைஃசார 
மான, சுவாணுபவ ௫ தனது அனுபவமென்னும்‌, விளக்கக்தொடு(ஏ) 
ஐ பிரசாசத்துடன்‌. (ஏ, அசை,) 


(போ - ரை) பொய்‌ அறியாமை துன்பம்‌ என்பவைகளான சரீர 
மாகிய கட்டையில்‌ மேலான ஆத்ம விசாரமென்னுவ்‌ சுடைதலைச்‌ 
செய்க, அப்போது சாரமான தனது அனுபவமென்னும்‌ பிரகாசத்‌ 
துடன்‌ உண்மை ஞானனந்தமென்சிற பெரிய அக்னி தொலித்த 
விளங்கும்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௫௫ 


வேண்பா. 
கனவாங்‌ கிளைகனவாம்‌ காப்பண்‌ சுழுத்தித்‌ 
தனிமூலங்‌:கொண்மாயைத்‌ தாரு--மன அள்‌ 
விரியும்‌ விசாரமெனும்‌ வேர்ப்புழுவாற்‌ பட்டால்‌ 
அரிய வனலெரிக்குஞ்‌ சூழ்க ௮, (௮௩) 


(ப - றை) (௧) கனவாங்ளனெ = சாக்நரெமென்னுங்‌ இளைகள்‌ , கன 
வாம்‌ நாப்பண்‌ ௫சொற்பனமாஜெய ஈடுப்பாகம்‌, சுழுத்தி சுழுத்தி 
யென்கிற, தனி ௫ ஒப்பற்ற, மூலம்‌ ௫ அடிப்பாகம்‌, கொள்‌ = 
கொண்ட, மாயைத்தாரு க மரயையென்‌ னும்‌ விருக்ஷம்‌, மன அள்‌ = 
மனதில்‌, விரியும்‌, வீசரரமெனும்‌௫ வீசாரஞான மென்ற, வேர்ப்‌ 
புழுவால்‌, பட்டால்‌ ௫ கெட்டால்‌ அதை, (௩) அரிய அனல்‌ = அரிய 
ஞானமாகிய அக்கினி, எரிக்கும்‌=எரித்துத்‌ தன்மயமாக்கும்‌, (௨) 
சூழ்க, 

(போ றை) சாக்சரமென்னுங்‌ களைகள்‌ சொற்பனமாயெ ஈடுப்‌ 
பாகம்‌ சுழுத்தியென்கிற ஒப்பற்ற அடிப்பாகம்‌ கொண்ட மாயை 
யென்னும்‌ விருக்ஷம்‌ மனதில்‌ விரியும்‌ விசார ஞானமென்கிற வேோப்‌ 
புழுவால்‌ கெட்டால்‌ அதைச்‌ சூழ்ந்து அரியனானமாகய அசனி 
எரித்துத்‌ தன்மயமாக்கும்‌, 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
அதிகரர மனான் செய்‌ விசாணையா முழவுசெயற்‌ 
காம்வி வேகம்‌ 
இதிநீர்சா தகயூக மெருகிறைசான்‌ தகமென்னுக்‌ 
திடான்‌ னாறு 
பதிவாமவ்‌ விவேகமிக னீர்ப்பாய்ச்சல்‌ சற்சங்கம்‌ 
பரமாம்‌ காவல்‌ 
விதிர்வாய சங்கைதெறல்‌ களைகட்டல்‌ பரஞானம்‌ 
விளைவு தானே, (௮௪) 


(ப- றை) அதிகார யோக்கிவசையுடைய, மனம்‌, ஈன்செய்‌-- 
ஈன்செய்யாம்‌ அதில்‌, விசாணையாம்‌ உழவு, செயற்கு செய்வ 
தற்கு, ஆம்‌ விவேகம்‌ 2 தகுந்த வீவேகம்‌, திதிமீர்‌ 2 நிலையான ஜல 
மாம்‌, சாதசயூகம்‌ -சகாயமான யுக்திகள்‌, எரு எருவாம்‌ நிறை 


௫௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


சான்று சர்வசாக்ஷி, ௮கம்‌--நான்‌ என்னுந்திடம்‌, ஈல்கா ௮--கல்ல 
காத, பதிவாம்‌ கபதித்தலாம்‌, அவ்விவேக மிகல்‌ பின்னும்‌ அந்த 
விவேசம்‌ மிகுதல்‌, நீர்‌ பாய்ச்சல்‌ நீர்‌ பாய்ச்சலாம்‌, சற்சங்கம்‌ - 
ஈல்லோர்‌ சகவாசம்‌, பரமாம்‌ காவல்‌-மேலான கரவலாம்‌, விதிர்வு 
ஆய--௮சைப்பதாகிய, சங்கைதெறல்‌--௪நே தசங்களைத்‌ தீர்த்தல்‌, 
சனை, கட்டல்‌ - பீடுங்குதலாம்‌, பரஞானம்‌ ௫ அனுபவ ஞானம்‌, 
விளைவு--விளைவாம்‌. (தான்‌, சாரியை) (ஏ, அசை.) (ஈன்செய்‌-- 


கல்ல வயல்‌.) 


(போ - ரை) யோக்கியதையுடைய மனம்‌ ஈன்செய்யாம்‌, அதில்‌ 
விசாரணேயாம்‌ உழவு செய்வதற்குத்‌ தகுந்த வீவேகம்‌ நிலையான 
ஜலமாம்‌, சகரயமான யுக்திகள்‌ எருவாம்‌, சர்வ சாக்ஷி கான்‌ என்‌ 
னும்‌ திடம்‌ ஈல்ல காற்றுப்‌ பதித்தலாம்‌, பின்னும்‌ அந்த வீவேகம்‌ 
மிகுதல்‌ நீர்‌ பாய்ச்சலாம்‌, ஈல்லோர்‌ சகவாசம்‌ மேலான காவலரம்‌, 
அசைப்பதாகிய சந்தேகங்களை த்‌ தீர்த்‌ சல்‌ களை பீடுங்குகலாம்‌, அனு 
புவ ஞானம்‌ விளைவாம்‌, 


வேண்பா. 


சிவனே சாலி செறியு மவீத்தையுமி 

தாவுசங்‌ கற்பம்‌ தவிடாகும்‌--ஓவில்‌ 

விசரரஞ்‌ சமாதியினான்‌ மேயவவை போக்கின்‌ 

உசாவி லரிசிிவெ மோர்‌. (௮௫) 


(ப - ரை) வென்‌(ஏ), சாலி ரெல்லாம்‌, செறியும்‌ ௮வித்தை- 
நெருங்யெ அஞ்ஞானம்‌, உமி-உமியாம்‌, தாவு2தாவுன்ற, ௪ய்‌ 
கற்பம்‌ தவிடாகும்‌, ஓவுஇல்‌ ௫ஓய்வற்ற, விசாரம்‌ ௫ விசாரஞானம்‌, 
சமாதியினால்‌ சமாதி ஞானம்‌ என்னும்‌ உபாயங்களால்‌, மேய 
அவை பொரும்திய அவைகளை, போகன்‌ - நீக்கினால்‌, உசா இல்‌ 
வினவுதறிடெமில்லாத, அரி சவம்‌--வெம்‌ அரிசியாம்‌, ஓர்‌ 
இதனை அதிக, (ஏ, அசை,) 


(போ -றை) சிவன்‌ கெல்லாம்‌, கெழுங்யெ அஞ்ஞானம்‌ உமி 
யாம்‌, தாவுஎன்‌ ஐ சங்கற்பம்‌ தவிடாகும்‌, ஓய்வற்த வீசாரஞானம்‌ 
சமாதி ஞானம்‌ என்னும்‌ உபாயங்களால்‌ பொருந்திய அவைகளை 
நிக்ினொால்‌ வினவு, ௪.ற்கிடமில்லாத சிவம்‌ அரியொம்‌, இதனை அதிக, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௫௭ 


கலித்தாழிசை. 
உடலுமிலே முனா லுயிர்‌ கெற்கஞ்‌ ஞான 
அடல்முளையின்‌ றான்மா வரிசி யகந்தவிடே. (௦௯) 


(ப - ரை) உடல்‌ உமி உடலாகிய உமி, வேறானால்‌, உயிர்கெற்கு 
- வனென்கிற நெல்லுக்கு, அஞ்ஞான = அஞ்ஞான மென்னும்‌, 
அடல்‌=வலிய, முளை, இன்‌ அ இல்லை, ஆன்மா ஆத்மா, அரிசி 
௮ரிசியாம்‌, அகம்‌ - நினைவு, தவி6(ஏ) தவிடாம்‌, (ஏ, அசை.) 


(போ - ரை) உடலாகிய உமி வேறானால்‌ வேனென்றெ செல்‌ 
லுக்கு அஞ்ஞானமென்னும்‌ வலிய முளை இல்லை. ஆத்மா அரிசி 
யாம்‌. நினைவு தவிடாம்‌. 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
மனிதசன னக்கணெற்றி னுணர்வாய கன்னீரை 
மன வாக்குத்‌ 
தனுவெனுமுத்‌ அலையிட்டே கல்லுயிர்வேள்‌ முத்தியின்சா 
தனமாஞ்‌ செந்நெற்‌ 
கனகழனிக்‌ கறைத்துப்பே ரானந்தப்‌ பயன்பெறுதல்‌ 
காணா தந்தோ 
இனமுயல்வார்‌ பலர்பந்த சாதனமா கியவிழற்புறி 
செறிகாட்‌ டிற்கே, (௮௭) 


(ப-ரை) (க) மனித, சனன--சனனமென்கிற, செந்தில்‌, 
உணர்வு ஆய அறிவாகிய, ஈன்னீரை, மனது வாக்கு, தனு 
காயம்‌, எனும்‌ முத்துலைஇட்டு(ஏ) மூன்று துலையிட்டு, ஈல்லுயிர்‌ 
வேள்‌ ௫ ஈல்ல ஜீவனென்கிற வேளாளன்‌, முத்தியின்‌ சாதனம்‌, ஆம்‌ 
ஆன, செக்செல்‌--செட்‌ நெல்‌ விளைகின்ற, கன கழனிக்கு- 
பெரிய வயலுக்கு, இறைத்து, பேரானந்தப்‌ பயன்‌, பெறுதல்‌ - 
பெறுதலை, காணாது ௫ அறியாமல்‌, அந்தோ-8யோ, :(ர௬) தினம்‌ 
முயல்வார்‌ ௪ அவ்வாறு இழறைத்தலில்‌ எப்போதும்‌ முயல்வார்‌, (௨) 
பலர்‌, பந்த சாதனமாகிய விழற்புல்‌, செறிகரெருங்யெ, காட்‌ 
டிற்கே, (ஏ, அசை.) 


(போரை) மனித சனனமென்கறெ ணெற்றில்‌ அறிவாகிய 
கன்னீரை மனது வாக்குக்‌ காயம்‌ என்னும்‌ மூன்று துலையிட்டு 
௮ 


௫௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ஈல்ல ஜீவனென்ற வேளாளன்‌ முத்தியின்‌ சாதனமான செக்கெல்‌ 
விளைன்ற பெரிய வயலுக்கு இறைத்துப்‌ பேரானந்தப்‌ பயன்‌ 
பெறுதலை அறியாமல்‌ 'ஐயோ பலர்‌ பந்த சாதனமாகிய விழற்புல்‌ 
செருங்யெ காட்டிற்கே அவ்வாறு இறைத்தலில்‌ எப்போ தும்முயல்‌ 
வார்கள்‌. 
விதிதய நிலத்தின்மண்‌ ணறியாமை: யையங்கல்‌ 
விபரீ தம்வன்‌ 
பாறை வணமனன நிதித்தியவற்‌ நினைமுறையே 
பற்ற மக்கும்‌ 
தேறுபடை யிவற்றின்முய லப்யாச மாக்தொடலாற்‌ 
திசழ்செய்ஞ்‌ ஞானம்‌ 
ஊதிநிறை ஈன்னீர்‌௪த்‌ துவவிருத்தி யதின்மூழ்ி 
யுண்டு வப்போன்‌. (௨௮) 


(ப- ரை) வீறு இதய நிலத்தில்‌ - பெருமையுடைய உள்ள 
மென்னும்‌ நிலத்தில்‌, மண்‌ அறியாமை= ௮தியாமை மண்ணும்‌, 
ஐயம்கல்‌ = சந்தேசம்‌ கல்லாம்‌, விபரீதம்‌, வன்பாறை கெட்டியான 
பாறையாம்‌, சரவணம்‌ மனனம்‌, நிதித்தி--நிதித்தியாசனம்‌ ஆய 
மூன்றும்‌, அவத்தினை--௮வைகளை, முறையே சிரமமாக, பத்‌ 
2 ௮க்கும்‌-: அடியோடு பேர்த்தெடுக்கன்ற, தேறு படை உயர்ந்த 
ஆயுதங்களாம்‌, இவற்றின்‌ = இச்செயல்களில்‌ முயல்‌ - முயல்‌, 
அப்பியாசம்‌, ஆம்‌ ௫ ஆய, தொடலால்‌ ௫ தோண்டுதலால்‌, திகழ்‌- 
விளல்குகன்‌ 9, மெய்ஞ்ஞானம்‌, ஊதி, நிறை நிறைகின்ற, 
கன்னீர்‌ மல்ல ஜலமாம்‌, சத்றுவவிருத்தி- சாத்துவிக விருத்தி, 
அதில்‌ மூழ்‌௫, உண்டு, உவப்போன்‌ ௫ மசிழ்வோனாம்‌. 


(போ - ரை) பெருமையுடைய உள்ளமென்னும்‌ நிலத்தில்‌ அஜி 
யாமை மண்ணாம்‌, சந்தேசம்‌ கல்லாம்‌, வீபரீதம்‌ கெட்டியான 
பரறையாம்‌. சிரவணம்‌ மனனம்‌ திதித்தியாசனம்‌ ஆயெ மூன்றும்‌ 
அவைகளைக்‌ இரமமாக அடியோடு பேர்த்தெடுக்கெ ற உயர்க்த 
ஆயுதங்சளாம்‌, இச்செயல்களில்‌ முயல்‌றெ அப்பியாசம்‌ ஆயெ 
தோண்டுதலால்‌ விளங்குகன்‌ ௨. மெய்ஞ்ஞானம்‌ ஊறி நிறைகின்ற 
கல்ல ஜலமரம்‌, சாத்துவிக விர்த்தி அதில்‌ மூழ்‌ உண்டு மிழ்‌ 
வோனாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௫௯ 


வேண்பா. 
மனித பவக்கழனி வாய்ந்தவதி காரி 
தனுவா முதிர்கரும்பு சார்ந்த கனநேதிப்‌ 
புத்தி யியந்திரத்தாற்‌ போதவிர சம்பிரிக்திம்‌ 
முத்திக்‌ கடாரமல்கன்‌ முன்‌. (௮௯) 
(ப- ரை) மனித பவக்கழனி= மனிதப்‌ பிறவி யென்னும்‌ வய 
வில்‌, வாய்ந்த பொருந்திய, அதிகாரிக மான்கு சாதனங்களுடைய 
வன அ, தனுவாம்‌ முதிர்‌ கரும்பு சரீரமாயெ விளைந்த கரும்பு, 
சார்ந்த அடைந்த, கனகேதிப்‌ புத்தி ௩ன்றாக நேதி செய்யும்புத்தி 
யென்னும்‌, இயந்திரத்தால்‌ ௪ ஆலையினால்‌, போதஇரசம்‌ - ஞான 
மென்ற இரசம்‌, பிரிந்து, இம்முத்தி௫ இச்சரீரத்தோடு விளங்கும்‌ 
சீவன்‌ முத்தியாய, கடாரம்மல்சல்‌௫கொப்பரையில்‌ நிறைதலை, 
முன்‌ ௫ கவனி, 
(கேதி- தத்துவங்களை இதுவல்ல இதுவல்ல என்அ தள்ளல்‌.) 


(போ-ரை) மனிதப்‌ பிறவி யென்னும்‌ வயலில்‌, பொருந்திய 
நான்கு சாதனங்களையுடையவனது சரீரமாயெ விளைந்த கரும்பு, 
அடைந்த, ஈன்றாக கேதி செய்யும்‌ புத்தி யென்னும்‌ ஆலையினால்‌ 
ஞாரனமென்கிற இரசம்‌ பிரிந்து இச்சரீரத்தோடு விளங்கும்‌ வேன்‌ 
மூ த்தியாகிய கொப்பரையில்‌ நிறைதலைக்‌ கவனி, 


இக்கு மன.துகொழுக்‌ தென்ன ஐமோகுணமாம்‌ 

சக்கை யிராசதமே சாத்தீசம்‌--தொக்கரசம்‌ 

விர்த்திஞா னம்பாகு மெய்ஞ்ஞானம்‌ வெல்லமலா த்‌ 
சர்க்கரையான்‌ மாவெனவுஞ்‌ சாற்று, ்‌ (௯௦) 


(பரை) இக்கு--சரும்பு, மனது - மனமாம்‌, கொழுந்து 
அதன்‌ கொழுந்து, என்னல்‌ கஎன்பது, தமோ குணமாம்‌, சக்கை, 
இராசதம்‌(ஏ) = இராசத குணமாம்‌, சாத்திகம்‌ தொக்கரசம்‌ = 
எடுத்த ரசம்‌ சத்துவ குணமாம்‌, விர்த்தி ஞானம்‌ பாகு--பாகு 
வர்த்தி ஞானமாம்‌, மெய்ஞ்ஞானம்‌ வெல்லம்‌ வெல்லம்‌ மெய்ஞ்‌ 
ஞானமாம்‌, ௮லால்‌--மேலும்‌, சர்க்கரை, ஆன்மா = ஆன்மாவாம்‌, 
எனவும்‌ சாத்று௫ என்‌ று உணர்ந்து சொல்‌, (ஏ, அசை) (அலால்‌, 
அல்லால்‌ என்பதன்‌ இடைக்குறை,) (மெய்ஞ்ஞானம = அனுபவ 


ச்ஸ்‌ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ-றை) சரும்பு மனமாம்‌, அதன்‌ கொழுந்து என்பது தமோ 
குணமாம்‌, சக்கை இராசத குணமாம்‌, எடுத்த ரசம்‌ சத்துவகுண 
மாம்‌, பாகு விர்த்தி ஞானமாம்‌, வெல்லம்‌ மெய்ஞ்ஞானமாம்‌, 
மேலும்‌ சர்க்கரை ஆன்மாவாம்‌ என்று உணர்ந்து சொல்‌. 


ஆன்மாக்‌ குலால னவன்சத்தை மாமிருத்தில்‌ 

தான்மேவு சிற்பாவ ௪க்கரத்தால்‌--மேன்மேற்காண்‌ 
பூன்றசுக பாண்டம்‌ பொலியும்‌ துரியமென 

ஏன்றசனற்‌ சூளையிசைக்‌ தே, (௯௧) 


(ப-ரை) (க) ஆன்மா, குலாலன்‌ -குயவனாம்‌, அவன்‌, சத்தை 
யாம்‌ = இருப்பாகிய, மிருத்தில்‌ க மண்ணில்‌, தான்‌, மேவு ௫ அடைந்த 
சிற்பாவ-- விளக்கத்‌ தன்மையென்னும்‌, சக்கரத்தால்‌, மேல்‌ மேல்‌ 
காண்‌ மேலும்‌ மேலும்‌ தோன்திய, பூன்‌ ௬௨--பூரண சுகமென்‌ 
இற, பாண்டம்‌--பா.த்திரங்கள்‌, (௩)) பொலியும்‌--வீளங்கும்‌, (௨) 
துரியமென- துரியானுபவமென, ஏன்ற-பொருந்திய, சனல்‌ சூளை 
இசைக்து(ஏ) -௮க்னி சூளையைச்‌ சேர்ந்து, (ஏ, அசை.) 

(போ - றை) ஆன்மா குயவனாம்‌, அவன்‌ இருப்பாயெ மண்ணில்‌ 
தான்‌ அடைந்த விளக்கத்‌ தன்மை யென்னும்‌ சக்கரத்தால்‌ மேலும்‌ 
மேலும்‌ தோன்றிய பூரண சுகமென்கிற பாத்திரங்கள்‌ துரியானுபவ 
மெனப்‌ பொருந்திய அக்கினிச்‌ சூளையைச்‌ சேர்ந்து விளங்கும்‌, 

எண்சீர்‌ விருத்தம்‌. 
பிரவீருத்திக்‌ கெதிரின்முஹூட்‌ சுத்துவமாம்‌ பசியைப்‌ 
பெற்றிந்தப்‌ பவபரண்டத்‌ £சுரஞா னமதாம்‌ 
அரிசியிற்சற்‌ குணப்பால்பெய்‌ அஅமுயற்ி ஈன்‌ னூ 
லறிவுகுரு கருணேயெனு மடுப்பில்மன ன த்திச்‌ 
இரவணக்கா ற்‌ ரூ.ற்பெருக் நிதித்தியெலும்‌ பாசஞ்‌ 
செய்.துஇக மும்பிரம ஞானவழு தத்தைப்‌ 
புருடனனி சமாதியெனு மருக்தல்செயிற்‌ பக்தப்‌ : ப 
புன்‌ சண முத்தியெனு நித்தியரித்‌ சகத்தோன்‌, (௬௨) 

(ப-றை) பிரவிருத்திக்கு எதிரில்‌ - நிவர்த்‌2 மார்க்க அனுஷ்டா 
னத்தால்‌, முழுட்சு,த துவமாம்‌ பசியைப்‌ பெற்று, இக்தப்‌ பவ பாண்‌ 
டத்து--இக்தப்‌ பிறவியென்னும்‌ பாத்திரத்‌ துள்‌, ஈசுரஞானம்‌(௮.௮) 


ஞானவோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௬௧ 


ஆம்‌ -ஈசுவர ஞானமாகிய, அரிசியில்‌, ௪ற்‌ குணப்பால்‌ - சத்துவ 
குணமென்றெ பாலை, பெய்து சேர்த்து, உறுமுயத்- மிகுந்த 
தனது முயற்சி, ஈல்‌நூல்‌ ௮திவு--ஈல்ல சாஸ்திர ஆராய்ச்சி, குரு 
கருணை = குருவின்‌ உபதேசம்‌, எனும்‌ அடுப்பில்‌, மனன த்த 2 மனன 
மென்கின்‌ ற அக்கினியை, சரவணக்‌ கரற்றால்‌ ௫ சிரவணமாகிய. காற்‌ 
தினால்‌, பெருக்‌ = விருத்தியாக்கி, நிதித்தியெனும்‌ ௫ நிதித்தியாசன 
மென்ற, பாகம்‌ செய்து சமையல்‌ செய்து, திகழும்‌ ௫ ௮தனாலர 
இய, பிரமஞானவமுதத்தை ௫ பிரமஞானமென்னும்‌ சாதத்தை, புரு 
டன்‌, ஈனி--ஈன்றாக, சமாதியெனும்‌, அருந்தல்‌ செயில்‌ உண்ணு 
தலைச்‌ செய்தால்‌, பந்தப்புன்கண்‌ க பக்தமென்கற துன்பம்‌, அற 
நீங்க, முத்தியெனும்‌ நித்திய, த்‌ சுகத்தோன்‌ க ஞானசுக சொரூபி 
யாவன்‌. (௮.௮, சொல்லுருபு) (ஏ, அசை.) 


(போ - ரை) நிவர்த்தி மார்க்க அனுஷ்டானத்தால்‌ முமூட்சு,த்‌த 
வமாம்‌ பசியைப்‌ பெற்று இந்தப்‌ பிறவி யென்னும்‌ பாத்திரத்‌ துள்‌ 
ஈசுவர ஞானமாகிய அரிசியில்‌ சத்துவ குண மென்ற பாலைச்‌ 
சேர்த்து மிகுந்த தன அ முயற்சி ஈல்ல சாஸ்திர ஆராய்ச்சி குருவின்‌ 
உபதேசம்‌ எனும்‌ அடுப்பில்‌ மனனமென்கின்ற ௮க்கினியைச்‌ சிர 
வணமாயெ சாற்றினால்‌ விருத்தியாக்கி நிதித்தியாசன மென்ற 
சமையல்‌ செய்து அதனாலாயெ பிரம ஞானமென்னும்‌ சாதத்தைப்‌ 
புருடன்‌ ஈன்றாகச்‌ சமாதியெனும்‌ உண்‌ ணுதலைச்‌ செய்தால்‌ பந்தம்‌ 
என்றெ துன்பம்‌ நீங்க முத்தியெனும்‌ நித்திய ஞான சுக சொரூபி 
யாவான்‌, 

* அறு சீர்‌ விருத்தம்‌. 
ஆற்றலிறைக்‌ கருமான்மெய்த்‌ அருத்தியின்முன்‌ வீனையூத 
லாற்பி ராணக்‌ 
காற்றிலுயிர்‌த்‌ தழல்கரண விர்தியமாங்‌ கரியுமியா நீ 
்‌ கனல வாங்கே 
சா.ற்றுவிட யக்கருந்தா இட்டனுபோ கச்காய்விற்‌ 
சான்றாய்‌ கூடத்‌ 
தேற்றகுணக்‌ கருவிகளான்‌ ஞானகஈடச்‌ செயல்கள்‌ புரிக 
இலங்கு மன்றே, (௬௩) 


௬௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(பறை ஆற்றல்‌ இறை - வல்லமையுடைய ஈசுவரனாகிய, 
கருமான்‌ கொல்லன்‌, மெய்த்‌ துருத்தியின்‌ --சரீரமென்னுக்‌ அருத்தி 
யில்‌, முன்‌ வீனை ஊதலால்‌--பூர்வசனன வினையென்கிற ஊதுதலால்‌, 
பிராண - பிராணனென்னும்‌, காத்தில்‌, உயிர்த்தழல்‌ = ஜீவனாகிய 
அக்கனியான து, கரண இந்தியம்‌ ஆம்‌ -- அந்தக்கரணங்கள்‌ இக்திரி 
யங்களான, கரிஉமியால்‌ -கரியினாலும்‌ உமியினாலும்‌ , கனல எரிய, 
ஆங்கே= அதனிடத்தே, சாற்று ௫ சொல்லப்படுகிற, விடயக்‌ கருக்‌ 
தாது கவீிஷயமென்கின்ற இரும்பை, இட்டு- சேர்த்து, அனுபோ 
கக்‌ காய்வில்‌ - அனுபவமென்னுங்‌ சாய்ச்சலால்‌, சான்று ஆம்‌ = 
சாக்தியாகிய, கூடத்து - கூடத்தில்‌ ஏற்ற - செய்துசொண்ட, 
குணக்கருவிகளால்‌ :-குணங்களென்னுங்‌ கருவிகளால்‌, ஞான, டச்‌ 
செயல்கள்‌ ௫ ஈடனச்‌ செய்கைகளை, புரிர்து--செய்து, இலங்கும்‌ = 
விளங்குவான்‌. (அன்அ) (௪) அசைகள்‌. 

(சாக்ஷித்தன்மையால்‌ இன்ன இன்ன குணமென்று அறிதலே 
கருவிகளைச்செய்தல்‌) (காய்வு-- வேனென்னும்‌ அக்னி மயமாதல்‌), 


(போ - ரை) வல்லமையுடைய ஈசுவரனாய கொல்லன்‌ சரீர 
மென்னும்‌ அருத்தியில்‌ பூர்வசனன வீனையென்கிற ஊதுதலால்‌ 
பிரரணனென்‌ னும்‌ காதீறில்‌ ஜீவனாயெ ௮க்கினியானது அந்தக்கர 
ணங்கள்‌ இக்திரியங்களான கரியினாலும்‌ உமியினாலும்‌ எரிய ௮த 
னிடத்தே சொல்லப்படுறெ விஷயமென்கின்‌ ற இரும்பைச்சேர்த்த 
அனுபவமென்னுல்‌ காய்ச்சலால்‌ சாக்ஷியாகிய கூடத்திற்‌ செய்து 
கொண்ட குணங்களென்‌ னுல்‌ கருவிகளால்‌ ஞான ஈ௩டனச்செய்கை 
களைச்‌ செய்து விளங்குவான்‌. 


கட்டளைக்‌ கலித்துறை. 
நிபக்குரு வாகும்‌ தபதி யத நிலைத்தருவை 
உபக்கர மோபசங்‌ கரரால்‌ யுத்தி யுயர்வீனையா ற்‌ 
சுபத்துரி யானு பவமனை காணச்‌ சு௫க்குமவண்‌ 
தபத்தொளி சான்ம புருடனும்‌ வீர்த்தித்‌ தலைவியுமே (௯௪) 


(ப-ரை) (க) கிப-காரண, குரு, ஆகும்‌ தபதி ஆயெ தச்‌ 
சன்‌, அதித, நிலைத்தருவை--நிலையென்னும்‌ மரத்தை, உபக்கிரம, 
உபசங்கரர ௫ உபசங்காரமென்‌இற, சல்யுத்‌திஃ ஈல்லயுக்கியான, உயர்‌ 
வினையால்‌ உயர்ந்த வேலையினால்‌, சுபசுகமாயெ, அரிய, அனு 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௬௩ 


பவ ௮னுபவமென்னும்‌, மனைகாண -மனையை உண்டாக்க, (௩) 
சுக்கும்‌ அவண்‌ ௫ அவ்விடத்தில்‌ வாழ்வார்கள்‌, (௨) சபத்து ஒளிர்‌ 
தபோநிலையால்‌ விளங்யெ, ஆன்ம ஆத்மர வென்னும்‌, புருட 
னும்‌, விர்த்தி-௪த்‌ துவ விர்த்தியெண்‌ற, தலைவியும்‌ (ஏ) = மனை 
வியும்‌, (ஏ அசை) (உபக்கிரம உபசக்காரயுக்திஃ ஆதி அந்தங்களின்‌ 


ஓ.த்‌.௮ுமையான விளக்கம்‌,) 


(போ-ரை) காரண குருவாகிய தச்சன்‌ அதித நிலையென்னும்‌ 
மரத்தை உபக்ரெம உபசங்காரமென்கிற ஈல்லயுக்தியான உயர்ந்த 
வேலையினால்‌ சுகமாகிய அரிய அனுபவமென்‌ னும்‌ மனையையுண்டாக்‌ 
கத்‌ தபோநிலையால்‌ விளங்கிய ஆத்மாவென் னும்‌ புருடனும்‌ ௪த்இவ 
விர்த்தியென்றெ மனைவியும்‌ அவ்விடத்தில்‌ வாழ்வார்கள்‌. 


வேண்பா, 
ஈரோ முலகவடுக்‌ சேய்க்தவண்ட மாளிகையுட்‌ 
சாரோர்‌ புவியடுக்கிற்‌ ஐன்னுடலா--மேரார்‌ 
அழையுட்‌ சிவோகநினை வாசனத்திற்‌ சான்றாம்‌ 
இறை, சுகசொருப மே, (௯ட) 


(ப-றை) ஈரேழ்‌ - பதினான்கு, உலக அடுக்கு - அடுக்காகிய 
உலகங்கள்‌, ஏய்ந்த--பொருக்திய, ௮ண்டமாளிகை = ௮ண்டமென்‌ 
இம்‌ மாளிகையின்‌, உள்சார்‌ = உட்பக்கத்தில்‌, ஓர்புவி அடுக்கில்‌ - 
பூலோகமென்டற ஒரு அடுக்கல்‌, தன்‌உடல்‌ ஆம்‌ ௫ தனது சரீரமான 
ஏர்‌ ஆர்‌ ௫ அழகுபொருந்திய, அதையுள்‌ 2 வீட்டில்‌, சவோகநினைவு 
ஏவோகமெனும்‌ சிந்தனேயாயெ, ஆசன த்தில்‌௫ ஆசனத்தின்மேல்‌, 
சான்‌ ௮.ஐம்‌ சாக்தியென்ற, இறை தலைவன்‌, இத்சுகசொருபம்‌ 
(ஏ) - ஞானானந்த வடிவமாயிருப்பன்‌ (ஏ, ௮சை.) 


(போ-றை) பதினான்கு அடுக்கரகிய உலகங்கள்‌ பொருந்திய 
அண்டமென்னும்‌ மாளிகையின்‌ உட்பக்கத்தில்‌ பூலோகமென்கிற 
ஒரு அடுக்கில்‌ னத சரீரமான ௮ழகுபொருக்திய வீட்டில்‌ சிவோக 
மெனும்‌ சிந்தனையாயெ ஆசனத்தின்மேல்‌ சா க்தியென்றெ தலைவன்‌ 
ஞானானக்த வடி.வமாயிருப்பன்‌. 


௬௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 
எழு சீர்‌ விருத்தம்‌. 
பவங்களா மூரூர்‌ தொறுமிறப்‌ பென்னும்‌ 
பயணமாய்ப்‌ பலஅவா ரங்கள்‌ 
இவர்ந்தமெய்க்‌ குடிலில்‌ பசுத்துவத்‌ அச்சி 
லிசைந்ததை யெனதென வெண்ணிக்‌ 
கவன்‌ அமா முத்தி ஈக௬௮று ஞானா 
காயமாஞ்‌ சொந்தன்‌ மனையை 
உவந்துநித்‌ பதுவா மனுபவ வாச 
மொழிகந்திட மறந்‌ தள துயிரே, (௯௬) 


(ப-றை) (௧) பவங்களாம்‌ = எழுவகைப்‌ பிறவிகளாக, ஊரூர்‌, 
தொறும்‌ -தோறும்‌, இறப்பென்லும்‌-மாணமென்னும்‌, பயணம்‌ 
பிரயாணம்‌, ஆய்‌, பலஒன்பது, துவாரங்கள்‌, இவர்ந்தகபொ 
ருந்திய, மெய்க்குடிலில்‌ ௫ சரீரமென்னும்‌ குடிசையில்‌, பசுத்துவத்‌ 
்‌ அச்சில்‌ கஜீவத்தன்மையான ஒதுக்குக்குடி, இசைந்து ௫ ஆஃ, 
- அதை ௮வ்வீட்டை, எனதென, எண்ணி: நிச்சயித் துக்கொண்டு 
கவன்‌ அஅவருக்தி, மா-பெருமையுடைய, முத்திரகர்‌--மோக்ஷ 
மென்னும்‌ பட்டணத்தில்‌, ௨.று உள்ள , ஞானாகாயம்‌, ஆம்‌-- ஆயெ 
சொந்த ஈல்‌ மனையைஈகல்ல சொந்த வீட்டை, (௩) உவரந்துஃ 
மூழ்க்து, நிற்பதும்‌ ௫ நிலைத்திருப்பதான, அனுபவவாசம்‌ = 
தனது அனுபவமென்னும்‌ வாழ்க்கை, ஒழிந்திட - நீக்கும்படி, 
மறந்து உளது -மறக்தவனாக இருக்கிறான்‌, (௨) உயிர்‌(ஏ) ஜீவ 
னானவன்‌. (ஏ, அசை.) 


(போ-ரை) எழுவசைப்‌ பிறவிகளாயெ ஊரூர்தோ றம்‌ மரண 
மென்னும்‌ பிரயாணமாய்‌ ஒன்பது துவாரங்கள்‌ பொருந்திய சரீர 
மென்னும்‌ குடிசையில்‌ ஜீவத்‌ தன்மையான ஒதுக்குக்‌ குடியா 
அவ்வீட்டை எனதென நிச்சயித்‌ துக்கொண்டு வருந்திப்‌ பெருமை 
யுடைய மோக்ஷமென்னும்‌ பட்டணத்தில்‌ உள்ள ஞானாகாயமாயெ 
கல்ல சொந்த விட்டை ஜீவனானவன்‌ மகிழ்ந்து நிலைத்திருப்பகான 
தனது அனுபவமென்னும்‌ வாழ்க்கை நீக்கும்படி. மறக்தவனாக 
இருக்கிறான்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௬௫ 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
முத்தமா ௩கர்க்க னந்த முழறையினப்‌ யாச மார்க்க 
பத்ததி யுளவோர்‌ மார்க்கம்‌ பற்றியக்‌ ககரின்‌ மேவி 
யொத்திருக்‌ சென்றோர்‌ தம்மு ளொருவனா மோரர சான்காண்‌ 
பித்தவக்‌ நெறிமீ ளாது பிடி.த்தேகம்‌ ஈசர்போ மட்டே. (௯௭) 


(ப-ரை) முத்திமாககர்க்கு _மோக்ஷமென்னும்‌ பெரிய பட்ட 
ணத்திற்கு, ௮னக்த--௮கேக, முறையின்‌ - சரமங்களில்‌, அப்யாச, 
மார்க்கபத்ததி- மார்ச்கமென்னும்‌ முறைகள்‌, உள = இருக்கன்‌ றன 
அவற்றுள்‌, ஓர்‌ மார்க்கம்பற்றி, அக்ககரின்‌ மேவி அப்பட்டணத்‌ 
தையடைர்்‌அ, ஒத்து இருக்கின்றோர்‌ தம்‌ உள்‌ -வாழ்க்திருப்பவர்க 
ளுக்குள்‌, ஒருவனாம்‌, ஓர்‌ ஆசான்‌ ௫ ஒப்பற்ற குருவானவர்‌, காண்‌ 
பித்த, அந்நெறி ௨ ௮ம்மார்க்கத்தை, மீளாத பிடித்து--பற்தி மீளா 
மல்‌, ஏகு அந்ககர்போமட்‌(ஏ) ௪ ௮ப்பட்டண த்தை யடையு மட்டும்‌ 
செல்லுக. (ஏ, அசை.) 


(போ- ரை) மோக்ஷமென்னும்‌ பெரிய பட்டணத்திற்கு ௮கேக 
இரமங்களில்‌ அப்யா௪ மார்க்கமென்னும்‌ முறைக ளிருக்கன்‌ றன 
அவற்றுள்‌ ஓர்‌ மார்க்கம்பத்றி, அப்பட்டணத்தை யடைந்து வாழ்க்‌ 
இருப்பவர்களுக்குள்ளே ஒருவனாம்‌ ஒப்பந்த குருவானவர்‌ கரண்‌ 
பித்த அம்மார்க்கத்தைப்பற்றி மீளாமல்‌ ௮ப்பட்டண த்தை யடையு 
மட்டுஞ்‌ செல்லுக, 


மட்டிணே யறுமம்‌ முத்தி மாககர்ப்‌ பேரின்‌ பந்தேக்‌ 
இட்டவர்‌ விடயக்‌ கூழுண்‌ இழ்கமை யழைப்பான்‌ காணப்‌ 

பட்ளொ ரருளா லிய்கும்‌ பரம்‌ சுகக்க ளிப்பின்‌ 
நிட்டையர்‌ சமசாம்‌ தத்தர்‌ நிதிபெண்ணின்‌ மயங்கார்‌ காணே. 
(௯௮) 
(ப- ரை) (ச) மஃ்டு இனை ௮.றும்‌-௮ளவும்‌ சமானமுமில்‌ 
லாத, அம்முத்திமா௩கர்‌ க அந்த மோ க்ஷமென்னும்‌ பெரிய பட்ட 
ணத்தில்‌, பேரின்பம்‌, தேக்ட்டவர்‌௫ அனுபவித்து நித்ய இருப்தி 
யடைக்தோர்‌, விடயக்கூழ்‌-- விஷயானுபவமென்கற கூழை, உண்‌ 
_உண்ணும்‌, கீழ்மை ௫ கழோராயெ கம்மை, அழைப்பான்‌ அவ்‌ 
வீடத்தித்கு அழைச்கும்பொருட்டு, (௬) காணப்பட்டு உளார்‌ 
காணும்படி. சஞ்சரிக்கிறார்கள்‌, (௨) அருளால்‌ ஈம்கும்‌-- இருபையி 


௧௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


னால்‌ இவ்விடத்து காமும்‌, (௪) பரம--(௮வர்கள்‌) மேலான, சித்‌ 
சுகக்களிப்பின்‌ -ஞானானக்த மகிழ்ச்சியின்‌, நிட்டையர்‌ நிலைமை 
யையுடையவரும்‌, சமசாந்தத்தர்‌-சம திருஷ்டி உபசாந்தம்‌ 
அடைந்தவரும்‌, நிதிபெண்ணின்‌ - திரவியத்திலும்‌ பெண்களிடச்‌ 
அம்‌, மயங்கரர்‌ ௫ மயங்காதவருமாட யிருப்பார்கள்‌, காண்‌(ஏ) = 
இவை, அவர்கள்‌ இலக்ஷணமென்ு தெரிந்துகொள்‌, (௪, ௮சை,) 


(போ- ரை) அளவும்‌ சமானமுமில்லாத அந்த மோக்ஷமென்‌ 
னும்‌ பெரிய பட்டணத்தில்‌ பேரின்பமனுபவித்து நித்திய திருப்தி 
யடைந்தோர்‌ விஷயானுபவமென்கிற கூழை உண்ணும்‌ ச€ழோரா 
இய ஈம்மை அவ்விடத்திற்கு ௮ழைக்கும்பொருட்டுக்‌ கிருபையினால்‌ 
இவ்விடத்து காமும்‌ காணும்படி. சஞ்சரிக்கறார்கள்‌ அவர்கள்‌ 
மேலான ஞானானந்த மகிழ்ச்‌ சியின்‌ நிலைமையை யுடையவரும்‌ சம 
இிருஷ்டி உபசாந்தம்‌ அடைக்தவரும்‌ திரவியத்தும்‌ பெண்களிடத்‌ 
அம்‌ மயங்கா தவருமா& யிருப்பாரர்கள்‌, இவை, அவர்கள்‌ இலக 
ணமென்‌ அ தெரிந்துகொள்‌. 


அரியா நீதம்‌ பஞ்செயதே அரியம்‌ தந்து ௪த்துத்தான்‌ 

குருவா நெடுமை நூல்‌சித்துக்‌ குறுக்கு நூலா மானந்தம்‌ 

சரியாம்‌ பின்ன லபினையெனுஞ்‌ சத்தியாடை பஞ்சதன்மாத்‌ 

இரையாம்‌ பின்னை யெனுமாயை இகழைம்‌ நிறச்‌சித்‌ இரப்‌ 
[பொய்யே, (௯௯) 


(ப-ரை) துரியாதீதம்‌, பஞ்ச (௮௮) (ஏ) -பஞ்சாம்‌, அரியம்‌, 
தந்து - நூலாம்‌, ௪த்து(தான்‌), குரு ஆம்‌ பெருமை பொருந்திய 
கெடுமைழால்‌ நீளமான பாவு நூலாம்‌, த்த, குறுக்கு அலாம்‌, 
ஆனந்தம்‌, சரி ஆம்‌ பின்னல்‌ ௫ ஒழுங்கான பின்னலாம்‌, அபினை 
யெனும்‌ சத்தி, ஆடை ஆடையாம்‌, பஞ்சதன்‌ . மாத்திரையாம்‌ 
பின்னை எனும்‌ மாயை, திகழ்‌ -விளல்குன்‌்ற, ஐந்கிற பஞ்சவர்‌ 
ணத்தாலாகிய, சித்திபப்பொய்‌(ஏ) -9ித்திரமென்னும்‌ கற்பனையாம்‌, 
(௮௮, ஏ, ஏ, அசைகள்‌) (தான்‌, சாரியை) (அபின்னை = அபேத 
கற்பனை) (பின்னை=பேத கற்பனை) (பஞ்சதன்‌ மாத்திரை2சப்‌ 
தாதி ஐம்து விஷயங்களென்லும்‌ சூட்சும பூதங்கள்‌,) 


(போ-ரை) அரியா இதம்‌ பஞ்சாம்‌, துரியம்‌ நூலாம்‌, சத்து 
பெருமை பொருக்திய நீளமான பாவு நூலாம்‌, சத்து குக்கு 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௬௭ 


நூலாம்‌, ஆனந்தம்‌ ஒழுங்கான பின்னலாம்‌, அபினை யெனும்‌ சத்தி 
ஆடையாம்‌, பஞ்சதன்‌ மாத்திரையாம்‌ பின்னை யெனும்‌ மாயை 
விளங்குகின்ற பஞ்சவர்ணத்தாலாகிய இத்திரமென்னும்‌ கற்பனை 


யாம. 


வேண்டா, 
அறிவுருவி னான்மாவே யாம்வெண்‌ பருத்தி 
மறவியெனும்‌ பஞ்சாக மற்று முறுநினைவாம்‌ 
தந்துவாய்த்‌ தூல சகத்தா டையுமாகி 
வந்தும்வே றுண்டோ மதி, (௧௦௦) 


(ப- ரை) அறிவு உருவின்‌ ஞான வடிவமாகிய, ஆன்மா(ஏ) 
ஆம்‌ ௫ ஆத்மாவான, வெண்பருத்தி, மறவி யெனும்‌-மறதி யென்‌ 
னும்‌, பஞ்சாக, மற்றும்‌௫மஅபடியும்‌,  உறநினைவுஆம்‌க பொரும்‌ 
இய நினைவென்கிற, தந்து ஆய்‌ நூலாய்‌, அலசகத்‌,து க பூதபெள 
இகமென்னும்‌ ஸ்‌.தூல உலகமான, ஆடையும்‌ ஆஃ, வந்தும்‌-தோன்‌ 
தியும்‌, வேறு உண்டோ, மதி- ஆராய்ந்து பாம்‌. (ஏ, ௮சை,) 


(போ - ரை) ஞானவடிவமாகய ஆத்மாவான வெண்‌ பருத்தி 
மறதியென்னும்‌ பஞ்சாக மறுபடியும்‌ பொருந்திய நினைவென்றெ 
நூலாய்ப்‌ பூச பெளதிகமென்னும்‌ ஸ்‌. தால உலகமான ஆடையுமா 
இத்‌ தோன்றியும்‌ அவ்வான்‌மாவென்றெ பருத்தியைத்‌ தவிரச்‌ இதி 
தும்‌ வேறான அண்டோ ஆராய்ந்து பார்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
தாமதரெய்ச்‌ இக்கொடிரா சதமாசார்‌ மனத்தைச்‌ 
சற்கன்‌ மங்க 1 

ளாமுவர்சேர்‌த்‌ அபாசனை வெள்ளாவிபிடித்‌ கான்மவிசா 
ராப்பி யாசத்‌ 

அமணிரீ ரிடையழுத்தி யுத்தியெனும்‌ பலகைதனி௰்‌ 
ஹோய்த்தல்‌ செய்யிம்‌ 

பூமலிசத்‌ அவவெண்மை யாமிதனா லானக்தப்‌ 
புனிதங்‌ காணே, (௧௦௧) 


(ப- ரை) தாமத தாமத குணமென்னும்‌, செய்ச்சிக்கோடு-- 
செய்ச்ரிக்கும்‌, இராசத ௫ இராசத குணமென்சி௮, மாசு ௫ அழுக்கும்‌, 


௬-௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ஆர்‌ - பொருந்திய, மனத்துகலை-மனமென்னும்‌ வஸ்திரத்தை, சற்‌ 
கன்மங்கள்‌ ஆம்‌ ௫ நிஷ்காம புண்ணிய கர்மங்களாகய, உவர்‌ உவர்‌ 
மண்ணை, சேர்த்து, உபாசனை = ஈசுவர உபாசனை யென்ற, வெள்‌ 
ளாவி பிடித்து, ஆன்ம விசார, ௮ப்பியாச--அ௮ப்பியாசமாகய, 
அசுத்தமான, மணிநீரிடைக ல்ல நீரில்‌, அழுத்தினைத்து, 
யுத்தயெனும்‌ பலகைதனில்‌, தோய்த்தல்‌ செய்யில்‌-தோய்த்தால்‌, 
பூமலி மலம்‌ மிகுந்த, சத்‌ தவ-- இயல்பான சாத்துவீக குணமென்‌ 
னும்‌, வெண்மை ஆம்‌, இதனால்‌, ஆனந்தப்‌ புனிதம்‌ ஆனந்த 
மாகிய பரிசுத்தத்‌ தன்மை ஏற்படுதலை, காண்‌(ஏ) கசெரிக்துகொள்‌. 
(ஏ, அசை.) - 


(போ - ரை) தாமத குணமென்னும்‌ ரெய்ச்சிக்கும்‌ 'இராதகுண 
மென்ற அழுக்கும்‌ பொருந்திய மனமென்னும்‌ வஸ்திரத்தை கிஷ்‌ 
காம புண்ணிய கர்மங்களாகிய உவர்மண்ணைச்‌ சேர்த்து ஈசுவர 
உபாசனை யென்றெ வெள்ளாவி பிடித்து ஆன்ம விசார அப்பியாச 
மாகிய சுத்தமான நல்ல நீரில்‌ கனைத்து யுக்தியெனும்‌ பலகைதனில்‌ 
தோய்த்தால்‌ ஈலமிமுக்த இயல்பான சாத்துவிக குணமென்னும்‌ 
வெண்மையாம்‌, இதனால்‌ ஆனந்தமா பரிசுத்தத்‌ தன்மை ஏற்‌ 
படுதலைத்‌ தெரிர்துசொள்‌. 

கலி விருத்தம்‌, 
கடுநிலைச்‌ சத்‌. துவ ஞானக்‌ குஞ்சிவைத்‌ 
தடரிரா சததமோ வறிவுக்‌ சேசமற்‌ 
நிடவெறி கத்திகி ரியவி வேசநோக்‌ 
கொடிவ௮ செளளமா முயரப்‌ யாசமே, (௧௦௨) 


(ப - ரை) கடுகிலை ஈவு நிலைமையாகய, சத்துவ ஞானக்குஞ்சி 
வைத்து--ஞானமென்‌ ஒம்‌ குடிமியை வைத்து, அடர்‌ சுற்றிலும்‌ 
கெருவ்வெ, இராசத, தமோ அறிவு தாமத உணர்வென்றெ, கேசம்‌ 
அத்திட-- உமோமம்‌ நீங்க, எதிஃவெட்டுிற, கத்தி, கூரிய சூட்‌ 
சுமமான, விவேச, கோக்கு இருஷ்டியாம்‌. ஓடிவு அு-கெடுத 
லற்ற, செளளம்‌ ஆம்‌ உயர்‌ அப்பியாசம்‌(ஏ) -செளளம்‌ உயர்ந்த 
அப்பியாசமாம்‌. (ஏ, அசை,) 


(போ - ரை) ஈவு நிலைமையாயெ சத்துவ ஞானமென்னும்‌ 
குடுமியை வைத்துச்‌ சுற்திலும்‌ சகெருங்யெ இராசத தாமத உணர்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௬௯ 


வென்ற உரோமம்‌ நீங்க வெட்கிற கத்தி சூட்சுமமான விவேக 
இருஷ்டியாம்‌, கெடுதலற்ற செளளம்‌ உயர்ந்த அப்பியாசமாம்‌, 
.... வேண்பா. 
சுருதிகுரு வாக்குச்‌ சுவானுபவஞ்‌ சுக்குத்‌ 
தருமிளகு தப்பிலியாச்‌ சரற்று௩்‌_ இரிகடுகம்‌ 
சாத்திகமி ராசதமே தாமதம்வா தம்பித்தம்‌ 
சேத்தமமாம்‌ வீர்த்தியுட தேர்‌. (௧௦௩) 


(ப - ரை) சுருதி-வேதம்‌, குருவாக்குகயுக்தி, சுவ அனுபவம்‌ 
தனது அனுபவம்‌ என்பவை முழையே, சுக்கு, தரும்‌ -:கன்மை 
யைத்‌ தருகின்ற, மிளகு, இப்பிலியா = திப்பிலி என்பவையாக, 
சாற்றும்‌ -சொல்லப்படும்‌, தரி, ககெம்‌ -கடுகாம்‌, சாத்திகம்‌--சாத்‌ 
துவிகம்‌, இராசதம்‌(ஏ), தாமதம்‌ என்பன முறையே), வாதம்‌, 
பித்தம்‌, சேத்துமம்‌ ஆம்‌ சிலேத்தமமாம்‌, வீர்த்தி உடல்‌ சரீர 
மாம்‌, தேர்‌ இதை அறி, (ஏ, அசை) (விர்த்தி- நினைவு,) 

(போ - ரை) வேதம்‌ யுக்தி தனது அனுபவ மென்பவை 
முறையே சுக்கு ஈன்மையைத்‌ தருகின்ற மிளகு இப்பிலி என்ப 
வையாகச்‌ சொல்லப்படும்‌ திரிகடுகாம்‌, சாத்துவிகம்‌ இராசதம்‌ 
தாமதம்‌ என்பன முறையே வாசம்‌ பித்தம்‌ சலேத்துமமாம்‌ விர்த்தி 
சரீரமாம்‌, இதை அறி, 

கலித்துறை. 
பந்தத்‌ துவமா மக்கினி மந்தம்‌ படுசவர்‌ 
வந்தப்‌ புஅநிட்‌ காமிய கன்மம ருக்துண்டால்‌ 
சந்திப்‌ பரியமு மூட்சுத்‌ வப்பச தான்மேவி 
கந்தற்‌ பரஞா னத்தமு துண்டுறு ஈலன்வீடே. (௧௦௪) 

(ப - றை) பர்தத்தூவம்‌ ஆம்‌2பக்தத்‌ தன்மையாகய, அக்கினி 
மந்தம்‌, ப அடைக்த, சவர்‌, வந்திப்பு உறு வணக்கமான, நிட்‌ 
கரமிய, கன்ம=கர்ம மென்னும்‌, மருந்து உண்டால்‌, சந்திப்ப அரிய 
சேர்தற்கு அரிய, முமூட்சுத்துவ = முயுட்சுத்வமாகிய, பரி 
(தான்‌) மேவிஃபசியைப்‌ பெற்று, ஈந்தல்‌ பூரணமான, பரஞா 
னத்து அமுத அனுபவ ஞான மென்ற சாதத்தை, உண்டு, 


எல ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


உறும்‌ கலன்‌ விடு(ஏ) ௫ மோக்ஷமென்னும்‌ நித்திய திருப்தியை 
அடைவான்‌. (கலன்‌, கலம்‌ என்பதன்‌ போலி) (தான்‌, சாரியை) 
(ஏ, அசை.) 

(போ - ரை) பந்தத்‌ தன்மையாக அக்கினி: மந்தம்‌ அடைந்த 
சீவர்‌ வணக்கமான நிஷ்கரமிய கர்மமென்னும்‌ மருந்து உண்டால்‌ 
சேர்தற்கரிய முமூட்சுத்வமாகிய பதியைப்‌ பெற்றுப்‌ பூரணமான 
அனுபவ ஞானமென்கிற சாதத்தை உண்டு மோக்ஷமென்‌ னும்‌ நித்‌ 
இய திருப்தியை யடைவான்‌. 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
பந்த நிவிர்த்தி விழையுமுயிர்‌ படர்கோ யொழிவின்‌ விருப்பமற்ற 
முந்து பிணியா என்‌வேன்‌ முத்த குருவே வியாதியிலா 
விந்தை மருத்து வன்ஞான விளக்கக்‌ தக்க வவுடதந்தரன்‌ 
சிந்தை வீராகம்‌ பத்தியமாக்‌ இகழு முத்தி சுகநிலையே, (௧௦௫) 


(ப- றை) பந்த நிவர்த்தி-பக்தத்தின்‌ நிவிர்த்தியை, விழையும்‌ 
உயிர்‌ ௪ விரும்புற சீவன்‌, படர்‌ கோய்‌-கூழ்ந்த வியாதியை, ஒழி 
வின்‌ - நீக்கு தலில்‌, விருப்பு உற்ற -விருப்ப மடைந்த, முக்‌.து பிணி 
யாளன்‌ - முற்பட்ட பிணியாளனாம்‌, சிவன்‌ முத்த குரு(ஏ) வியாதி 
யிலா, விக்தை= அற்புதமான, மருத்‌ அவன்‌ -வைத்‌்தயனாம்‌, ஞான 
விளக்கம்‌, தக்க, அவுடதம்‌(தான்‌) -மருக்தாம்‌, சந்தை விராகம்‌ - 
மனதில்‌ வைராக்கியம்‌, பத்தியமாம்‌, இகழும்‌ = விளங்குகின்ற, 
முத்தி, சக நிலை(ஏ) வியாதி நீங்கச்‌ சுகத்தில்‌ எப்போதும்‌ நிலைத்த 
வாம்‌ (ஏ, ஏ, அசைகள்‌) (தான்‌, சாரியை.) 


(போ-ரை) பந்தத்தின்‌ நிவிர்த்தியை விரும்புற வேன்‌ 
சூழ்ந்த வியாதியை நீக்கு தலில்‌ விருப்பமடைக்த முற்பட்ட பிணியாள 
னம்‌ ரீவன்முத்தமுரு வியாதியிலா அற்புதமான வைத்தியனாம்‌, 
ஞானவீளச்கம்‌, தக்கமருந்தாம்‌, மனதில்‌ வைராக்யம்‌ பத்தியமாம்‌, 
விளங்கு?ன்‌ ற முத்தி வியாதி நீங்கச்‌ சுகத்தில்‌ எப்போதும்‌ நிலைத்‌ 
தலாம்‌. 

இச்சகஞ்‌ வே னீச னென்றமூ வகைய வுப்பை 

மெச்சுதத்‌ அவவி ரத்தி வீயன்சய நீரி விட்டே 

விச்சை_நா லெருவி லுண்மை வீசரரவக்‌ இனிப்பு டத்தால்‌ 
சச்சிதா னக்த போதத்‌ தகையமுப்‌ பூச்சுண்‌ ணங்காண்‌ , (௧௦௬) 


ர்‌ 
ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௭௧ 


. (பஃறை) இச்சகம்‌ - இந்த உலகம்‌, சீவன்‌, ஈசன்‌ - ஈசுவரன்‌, 
என்‌ இ மூவகைய உப்பை, மெச்சு புகழத்தக்க, சத்துவவிரு த்தி 
சாத்வீக விருத்தியென்னும்‌, வியன்‌ ௫ பெருமையுற்ற, சயரீரில்‌ 
இட்டு (ஏ) விச்சை நூல்‌ ௫ ஞானசாஸ்‌திர மாகிய, எருவில்‌ உண்மை, 
வீசார= ஆராய்ச்சி யென்றெ, அக்கினிப்புடத்தால்‌, சச்தொனந்த, 
போத--உணர்ச்சியான, தகைய ௪ மேன்மை பொருந்திய, முப்பூச்‌ 
சுண்ணம்‌, காண்‌ ௫ உண்டா தலைப்பார்‌. (ஏ, அசை) 


(போ - ரை) இந்த உலகம்‌ வேன்‌' ஈசுவரன்‌ என்கிற மூவகைய 
உப்பைப்‌ புகழத்தக்க சாத்வீக விருத்தியென்னும்‌ பெருமையுற்ற 
சயநீரில்‌ இட்டு ஞானசாஸ்திமாயெ எருவில்‌ உண்மை ஆராய்ச்‌ 
யென்கிற அ௮க்கினிப்புடத்தால்‌ சச்சிதானந்த உணர்ச்சியான மேன்‌ 
மை பொருந்திய முப்பூச்சுண்ணம்‌ உண்டா தலைப்பார்‌, 


கட்டளைக்‌ கலிப்பா, 
சச்சி தானந்த ஞானமுப்‌ பூச்சுண்ணம்‌ 
தன்னிற்‌ காலசூ தந்தேய கந்தகம்‌ 
நச்சு வத்துப்பா டாணங்க ணிற்திட 
கண்ணு நித்திய பூன்றசர்‌ வான்மக 
விச்சைப்‌ பற்பங்‌ களையவை யானென 
மேவு முண்ணல்செய்‌ வே னனித்தியப்‌ 
பிச்சு மேககோய்‌ கண்டத்‌ தொழுப்பிணி 
பேத மாஞ்சுர௩்‌ தீர்ந்து பிரமமே. (௪௦௪) 


(ப -றை) சச்சிதானந்த, ஞான = உணர்ச்சியென்னும்‌, முப்பூச்‌ 
சுண்ணம்‌ தன்னில்‌ முப்பூச்சுண்ணத்தால்‌, காலசூதம்‌ ௫ காலமென்‌ 
நிற பாதரச த்தையும்‌, தேயகந்தகம்‌௫ இடமென் னும்‌ கந்தகத்தையும்‌, 
கச்சு-ஈஞ்சுபேரன்‌ ற, வத்து -வஸ்‌.துக்களென்கிற, பாடாணங்கள்‌ -- 
பாஷாணங்களையும்‌, நீற்திட ௫ பஸ்பமாக்க, ஈண்ணு - முறையே 
பொருந்திய, நித்திய--நித்தியத்தன்மை, பூன்ற - பூரணத்தன்மை, 
சர்வ ஆன்மக - சர்வமும்‌ தானாக இருக்குக்தன்மை என்னும்‌, 
விச்சைப்பற்பங்களை -ஞானவடி.வமாகு மப்பஸ்பங்களை, ௮வையர 
னெனமேவும்‌ ௫ ௮வையானே என நிச்சயித்தலாகிய, உண்ணல்‌ 
செய்‌- உண்ணுதலைச்‌ செய்யும்‌, வேன்‌, அனித்திய - அனித்தியத்‌ 
தன்மை யென்னும்‌, பிச்சு - பித்துற்ற, மேகசோய்‌ ௫ மேசவியாதி 


௭௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


யும்‌, கண்டத்தொழுப்பிணி -பகுப்பென்கறெ குஷ்டவியாதியும்‌, பேத 
மாம்‌ சுரம்‌ கபேதத்‌ தன்மையான சுரமும்‌ , இர்க்து, பிரமமே பிரம 
மாகிய நித்திய பூரணசுக சொரூபியாவன்‌ (பகுப்பு-- அண்டு) 


(போ-ரை) சச்சிதானந்த உணர்ச்சியென்‌ னும்‌ முப்பூச்சுண்ணத்‌ 
தால்‌ காலமென்கிற பாதரசத்தையும்‌ இடமென்னும்‌ கந்தகத்தையும்‌ 
ஈஞ்சுபோன்‌ ஐ வஸ்‌.அக்கப ளன்றெ பாஷாணங்களையும்‌ பஸ்பமாக்க 
முறையே பொருந்திய நித்தியக்‌ தன்மை பூரணத்தன்மை சர்வமும்‌ 
தானாக இருக்குந்தன்மை என்னும்‌ ஞானவடிவமாகும்‌ அப்பஸ்பங்‌ 
களை அவையானேயென நிச்சயித்தலாகிய உண்ணுதலைச்செய்யும்‌ 
சீவன்‌ அனித்தியத்‌ தன்மையென்னும்‌ பித்துற்தமேக வியாதியும்‌ 
பகுப்பு என்றெ குஷ்டவியாதியும்‌ பேதத்தன்மையான சுரமும்‌ 
தீர்க்து பிரமமரிய நித்திய பூரணசுக சொரூபியாவன்‌, 


கலி நிலைத்துறை, 
விடய நீரினிற்‌ கசிக்திடா விதமன வுப்போ 
டடர்வி சாரக்‌ பச்சிலைச்‌ சா.றுகெஞ்‌ சகலின்‌ 
இடையு ஐச்சமா திப்புடத்‌ திருத்திடி.ற்‌ அரிய 
வடி.வக்‌ கட்டதார்‌ தத்துவச்‌ சரக்கெலாம்‌ வசமே, (௧௦௮) 


(ப- ரை) விடயநீரினில்‌ ௫ விஷயமென்னும்‌ நிரில்‌, க௫ந்திடா 
விதம்‌2 கசியாதபடி, மனஉப்போடு௫ மனமென்கிற உப்பில்‌, அடர்‌ 
விசாரம்‌ = மிகுந்த ஆத்மவிசரரமாகிய, ஈ௩ற்பச்சிலைச்சாறு - ஈல்ல 
பச்சிலைச்சா நிறை, கெஞ்சு அகலின்‌ இட ௫ இருதயமாயெ அகலி 
னிடத்து, உற ௫ பொரும்தச்செய்து, சமாதி - சமாதியென்‌ னும்‌, 
புடத்து இருத்திடல்‌ -புடத்தில்‌ வைத்தால்‌ , அரிய, வடிவ சொரூப 
மென்றெ, கட்டு (அத) ஆம்‌௫கட்‌டு ஏற்படும்‌ இதனால்‌, தத்துவச்‌ 
சரக்கெலாம்‌ , வசம்‌ (ஏ) ௫ வசமாகும்‌, (ஏ,௮சை) (௮௮, சொல்‌ 


அருபு.) 


(போ - ரை) வீஷயமென்னும்‌ நீரில்‌ கடிந்திடா தபடி மனமென்கிற 
உப்பில்‌ மிகுந்த ஆத்மவீசரரமாகிய கல்ல பச்சுலைச்சாற்றை இருதய 
மாயெ ௮கலினிடத்துப்‌ பொருக்தச்செய்து சமாதியென்னும்‌ புடத்‌ 
தில்‌ வைத்தால்‌ அரியசொளுப மென்ற கட்டு ஏற்படும்‌ இதனால்‌ 
தத்துவச்‌ சரக்கெலாம்‌ வசமாகும்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௭௩ 


வேண்பா. 
காதற்‌ கனலிற்‌ கலங்கா வகைவிருத்திச்‌ 
சூதத்‌ இனைஈற்‌ ௮ரியான்ம--போதச்‌ 
சயரீராற்‌ கட்டியிடிற்‌ சத்தாதி பஞ்ச 
மயலோக முஞ்சவவே மம்‌, (௧௦௯) 


(ப- றை) காதற்‌ கனலில்‌ -ஆசையென்னும்‌ அக்கினியில்‌, கலங்‌ 
கர வகை--கெடாதபடி, விருத்திச்‌ சூதத்தினை - விருத்தயென்‌ இற 
பாதரசத்தை, ௩ல்‌ நல்ல, அரிய, ஆன்மபோத- ஆத்மஞானமாகய, 
சயநீரால்‌, கட்டியிடில்‌ - கட்டினால்‌, ௪த்தஆதி - சப்தம்‌ முதலிய 
ஓர்‌.து , விஷயல்களென்றெ, பஞ்சமய = பஞ்சவித, லோகமும்‌ = 
லோகங்களும்‌, சிவ ஏமம்‌ ௫ வெமென்னும்‌ பொன்னாக விளங்கும்‌. 


(போ- ரை) ஆசையென்‌ னும்‌ அக்கினியில்‌ கெடாதபடி விருத்தி 
யென்கிற பாதரசத்தை கல்ல அரிய ஆத்மஞானமாயெ சயநீரால்‌ 
கட்டினால்‌ சப்தம்‌ முதலிய ஐந்து விஷயங்களென்கற பஞ்சவித 
லோகங்களும்‌ சிவமென்‌.னும்‌ பொன்னா) விளங்கும்‌. 


உயிர்ப்பித்‌ தளைமனச்செம்‌ போடுமதிக்‌ ௪ஞ்சம்‌ 
கயிர்ச்சிந்தை வங்கமகங்‌ கார—அயத்திரனாம்‌ 
ஆன்ம விசாரவுணர்‌ வாம்பரிச வேதியினால்‌ 


மேன்மைச்‌ சவசுவண மே, (சுகம்‌) 


(ப- ரை) உயிர்ப்பித்தளை - உயிரென்னும்‌ பித்தளை, மனச்‌ 
செம்பு (ஓடு) - மனமென்கிற செம்பு, மதிக்கஞ்சம்‌ = புத்தியாயெ 
வெண்கலம்‌, கயிர்‌ - தவறுடைய, சிக்தைவங்கம்‌ - சித்தமெனும்‌ 
ஈயம்‌, அகங்கார அயத்திரமாம்‌ - அகங்கரரமான இரும்புக்கட்டியா 
கிய இவைகள்‌, ஆன்மவிசாரணை உணர்வு, ஆம்‌ = என்கிற, பரிச 
வேதியினால்‌, மேன்மை மேன்மை பொருந்திய, வெசுவணமே= சிவ 
மென்னும்‌ சுவரணமாம்‌, 


(போ- ரை) உயிசரன்னும்‌ பித்தளை மனமென்றெ செம்பு புத்தி 
யாகிய வெண்சலம்‌ தவ அடைய இத்தமெனும்‌ ஈயம்‌ அகங்காரமான 
இரும்புக்‌ கட்டியாயெ இவைகள்‌ ஆன்ம விசார உணர்வு என்றெ 
பரிசவேதியினால்‌ மேன்மை பொருந்திய சிவமென்னும்‌ சுவர்ணமாம்‌, 

௰ 


௪௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ஆன்ம விசாரநிரோ தாப்பியா சங்களெனும்‌ 

வான்மம்‌ இிரமருந்தின்‌ வல்லோர்க்கே--மான்மனமாம்‌ 
காசமிசை மன்விருத்த ஞானமெனு மாமணிகைக்‌ 
காகுமவித்‌ தைத்தமம்நீப்‌ பான்‌. (௧௧௧ 


(ப-றை) (௧) ஆன்ம= ஆத்ம, விசரா, நிரோத-மனோ நிக்ரக, 
௮ப்பியாசங்களெனும்‌, வான்‌ பெருமை பொருந்திய, மந்திர மரும்‌ 
இன்‌ -மந்திரத்திலும்‌ , மருக்திலும்‌, வல்லோர்க்கே, (௩) மால்‌ மனம்‌ 
ஆம்‌ -மயக்கஞ்‌ செய்யும்‌ மனமாகிய, ஈரகமிசை = நாக சர்ப்பத்தின்‌ 
இர௫ல்‌, நிலைத்திருக்கும்‌ விருத்திஞானமெனும்‌, மாமணி மாணிக்‌ 
கம்‌, கைக்கு ஆகும்‌௫ அகப்படும்‌, (௨) அவித்தைத்தமம்‌ ௫ ௮ஞ்‌ 
ஞானமென்றெ இருளை, நீப்பான்‌ க நீக்கும்பொருட்‌டி, 


(போ - நை) ஆத்ம விசார மனோ நிக்ரக அப்பியாசங்களெனும்‌ 
பெருமை பொருந்திய மந்திரத்திலும்‌ மருக்திலும்‌ வல்லோர்க்கே 
அஞ்ஞானமென்றெ இருளை நீக்கும்பொருட்டு மயக்கஞ்‌ செய்யும்‌ 
மனமாகிய காக சர்ப்பத்தின்‌ ரெரில்‌ நிலைத்திருக்கும்‌ விருத்தி ஞான 
மெனும்‌ மாணிக்கம்‌ அகப்படும்‌. 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
௮வித்தைநிலத்‌ துளகன்மச்‌ செல்லெழுப்பு ஈவவாயி 
லாச்சைப்‌ புத்தில்‌ 
தவிக்கமுறை யேவலிதாஞ்‌ சங்கற்ப நிச்சயஞ்சிக்‌ 
தனையி னோ 
விவத்தையபி மானப்பற்‌ களின்வேட்கை வீடஞ்சாத்து 
விக வுச்சி 
நவத்தலத்தி னன்ஞான மாணிக்கங்‌ கொளுங்கரண 
காகப்‌ பாம்பே, (௧௧௨) 


(ப- ரை) அவித்தை நிலத்து உளக அஞ்ஞானமென்னும்‌ நிலத்‌ 
இலுள்ள, கன்மச்செல்‌ ௫ கர்மமாயெ கறையான்களால்‌, எழுப்பும்‌ 
எழுப்பப்படுகின்‌ இ, கவவா யில்‌- ஒன்பது துவாரங்கள்‌ பொருந்திய 
ஆக்கை சரிரமாகிய புற்றில்‌, தவிக்க-- இளைப்படையச்‌ செய்த 
லில்‌, முறையே, வலிது ஆம்‌ வல்லமை மிகவுடையதான, சக்கத்‌ 
பம்‌, நிச்சயம்‌, சக்‌ தனையின்‌(ஓ) -9கதனை, விவத்தை- ஆபத்தை 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௭௫ 


யுண்டாக்குற, அபிமான = அகங்காரமென்‌ னும்‌, பற்களின்‌ = 
கான்கு பற்களில்‌, வேட்கை விடம்‌௫ ஆசை யென்கிற விஷமும்‌, 
சாத்துவிச--௪த்துவ குணமாகிய, உச்‌ஒ-உச்சியெனும்‌, ஈவத்‌ 
தலத்தின்‌ -புஇஅமையான இடத்தில்‌, ஈல்‌க நல்ல, ஞான ஞான 
மென்ற, மாணிக்கம்‌ - மாணிக்கமும்‌, கொளும்கரணம்‌-- உடைய 
தாயிருக்றெ அந்தக்‌ கரணம்‌, காகப்பாம்பு(ஏ) காக சர்ப்பமாம்‌, 


(ஏ, அசை) (ஒடு, மூன்றாம்‌ வேற்றுமை யுருபு.) 


(போ - ரை) அஞ்ஞான மென்னும்‌ நிலத்திலுள்ள கர்மமாகிய 
கறையான்களால்‌ எழுப்பப்படுகின்‌ ற ஒன்பது துவாரங்கள்‌ பொருக்‌ 
இய சரீரமாக புற்றில்‌ இளைப்படையச்‌ செய்தலில்‌ முறையே 
வல்லமை மிகவுடையதான சங்கற்பம்‌ நிச்சயம்‌ சிந்தனை ஆபத்தை 
யுண்டாக்குற அகங்காரமென்னும்‌ கான்குபற்களில்‌ ஆசையென்‌ 
இற விஷமும்‌ சத்துவ குணமாகிய உச்சியெனும்‌ புதுமையான 
இடத்தில்‌ கல்ல ஞானமென்றெ மாணிக்கமும்‌ உடையசாயிருக்கிற 


அந்தக்கரணம்‌ ஈாகசர்ப்பமாம்‌. 


கலி நிலைத்துறை. 
எண்ணில்‌ வாசனைச்‌ தெல்களா லமைந்தவைக்‌ கிடமா 
யொண்ணு இந்சையாம்‌ புற்றதின்‌ மனப்பணி யுள்ளாய்‌ 
நண்ணி யேவெளி திரிவதாங்‌ கட்செவி ஈசைகஞ்‌ 
சண்ணு மாத்தும விசாரமக்‌ இரத்ததை யடக்கே, (௧௪௩) 


(ப-ரை) எண்‌இல்வாசனை = அளவில்லாத வாசனைகளென்னும்‌, 
இதல்களால்‌ ௫ சதையான்களால்‌, அமைந்து ௫ ஏற்பட்டு, அவைக்‌ 
இடமாய்‌ ௫ அவைகளுக்கு இடமாக, ஓண்ணு--பொருக்தும்‌, சிக்தை 
ஆம்‌ உள்ளம்‌ என்னும்‌, புற்று (௮௮) இல்‌௫புற்றில்‌, மனப்பணி 
_-மனமென்கறெ சர்ப்பம்‌, உள்ளாய்‌ ௫ உள்ளே வரித்து, மண்ணி 
(ஏ) = இருந்தும்‌, வெளிதிரிவது ஆம்‌௫வெளியிற்‌ ௪ஞ்சரிப்பதாயெ 
கட்செவி ௫ கண்ணேகா தாகுந்தன்மையும்‌, ஈசை கஞ்சு ௫ ஆசை 
யென்ற ஈஞ்சை யுடையதாயிருத்தலையும்‌ , அண்ணும்‌-பெற்றிருக்‌ 
கும்‌, ஆத்தும, விசாரமக்திரத்து ௫ விசாரமென்னும்‌ மந்திரத்தால்‌, 
அதை, அடக்கு (ஏ) உஅடக்குக (ஏ, ஏ, அசைகள்‌) (அத சொல்‌ 
அருபு:) 


௭௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ - றை) அளவில்லாத வாசனைகளென்னும்‌ கறையான்‌ களால்‌ 
ஏற்பட்டு அவைகளுக்கு இடமாகப்‌ பொருக்தும்‌ உள்ளமென்னும்‌ 
பு.த்தில்‌ மனமென்ற சர்ப்பம்‌ உள்ளே வசித்து இரு்அம்‌ வெளி 
யிற்‌ சஞ்சரிப்ப,சாசய கண்ணேகா தாகுந்தன்மையும்‌ ஆசையென்‌ 
இற கஞ்சையுடைய தாயிருத்தலையும்‌ பெற்றிருக்கும்‌, ஆத்தும 
விசாரமென்னும்‌ மந்திரத்தால்‌ அதை அடக்குக, 


வேண்பா. 
பைமதித்துண்‌ ணோக்கல்‌ பலகாற்‌ குணதோடச்‌ 
செய்கைவிசா ரித்த நிடஞான-_—வைபவத்தின்‌ 
மார்க்கமுற லென்னும்‌ மணிமக்‌ திரமருக்தாற்‌ 
நீர்ச்குவர்பெண்‌ மால்விடத்தைத்‌ தேர்‌, (௧௧௪) 
(ப- ரை) (க) பைமறித்து உள்கோக்கல்‌, பலகால்‌ -பல தரமும்‌, 
குண, தோடச்செய்கை = தோஷங்களாகிய செயலை, விசாரித்தல்‌, 
இடஞான , வைபத்தின்‌ -மகத்‌.துவத்தின்‌ , மார்க்கமுறல்‌ - வழியிற்‌ 
செல்லல்‌, என்னும்‌-- என்‌ று இரமமாகச்‌ சொல்லப்படும்‌, மணி மக்‌ 
இர மருந்தால்‌, (௩) தீர்க்குவர்‌ ௫ தீர்ப்பார்கள்‌, (௨) பெண்மால்‌ விடத்‌ 
தை -பெண்ணாசையாகிய விஷத்தை, (௪) தேர்‌2 இதை அறி, 
(பைமதித்து உள்கோக்கல்‌ பையின்‌ உட்பக்கம்‌ வெளிப்படத்‌ 
இருப்புதல்போல உடலின்‌ உட்பரகம்‌ வெளிப்பட மனத்‌இனாற்‌ 
பாவித்தல்‌) (குணதோடம்‌ = இலாப ஈஷ்டம்‌.) 


(போ-ரை) பை மறித்து உள்கோக்கல்‌ பலதரமும்‌ குணதோ 
ஷங்களா யெ செயலை வீசாரித்தல்‌ தடஞான மகத்துவத்தின்‌ வழி 
யற்‌ செல்லல்‌ என்‌ற௮ு ரெமமாகச்‌ சொல்லப்படும்‌ மணிமக்இர மருக்‌ 
தால்‌ பெண்ணாசையாயெ விஷத்தைத்‌ தீர்ப்பார்கள்‌ இதை ரரி 


கொச்சகக்‌ கலிப்பா, 
ஆய்ந்த சடஞ்சிம்தை யஞ்ஞான ஞானமதும்‌ 
ஓய்ந்த கரிகம்பி யுப்போடு கந்தகக்ித்‌ 
தோய்ந்த துரியம்‌ துரியாதீ தச்சுகமுங்‌ 
காய்க்த வயத்திரனாய்‌ கர்ப்பூர தபமுமே (௧௧௫) 
(ய-ரை) ஆய்ந்தசடம்‌ 5 ஆராயப்பட்ட சரீரம்‌, சந்தை =மமை, 
அஞ்ஞானம்‌, ஞானம்‌ (௮௮) ௨ம்‌-ஞானம்‌ என்னுமிவைகள்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௭௭ 


முறையே, ஓய்ந்த = எரிக்து ஆறிய, கரி அடுப்புக்கரி, கம்பி உப்பு 
(ஓ) வெடியுப்பு, கந்தகம்‌, £-ரெருப்பு ஆகும்‌, தொய்ந்த ௪ கலந்த, 
துரியம்‌ துரியாஇதச்சுகமும்‌ - அரிய சுகமும்‌ அரியாதீதமும்‌ 
முறையே, காய்ந்த அயத்திரளும்‌ - தியிற்‌ காய்ந்த இரும்பின்‌ 
கட்டியும்‌, கர்ப்பூர, திபமுமே--தீபமுமேயாம்‌. (ஓடு, மூன்றாம்‌ 
வேற்றுமை யுருபு). 

(போ- ரை) ஆராயப்பட்ட சரீரம்‌ மனம்‌ அஞ்ஞானம்‌ ஞானம்‌ 
என்னுமிவைகள்‌ முறையே எரிந்து ஆறிய அடுப்புக்கரி வெடியுப்பு 
கந்தகம்‌ நெருப்பு ஆகும்‌, கலந்ததுரிய சுகமும்‌ அரியா தீதமும்‌ 
முறையே இயிற்காய்ந்த இரும்பின்‌ கட்டியும்‌ கர்ப்பூர தீபமுமாம்‌, 

கலி வேண்பா. 
அஞ்சனமை வல்லா னருள்பெற்‌ திருநிதியம்‌ 
வஞ்சமறக்‌ கண்டு வருங்கு களுக்‌--கஞ்சா 
இசலா த்‌ தகர்ப்பலியிர்‌ தடறக்கைக்‌ கொண்டு 
ம$ூழ்வார்‌ பெருஞ்செல்வ மல்கல்‌--௪கமீ . 
தனுபூதி ஞானி யருள்பெற்றே ஞான 
தனுகோக்கி மாயைத்‌ தடையின்‌--மனமாழ்சா 
தேற்றபசு போத மிறப்பித்து ஞானசுகத்‌ 
தேற்ற முறுவார்‌ செயல்‌. (௧௪௯) 


(ப-ரை) அஞ்சன, மை-மையில்‌, வல்லான்‌ 2 வல்லவன ௮, 
அருள்‌ ௫ தயவை, பெற்று, இருநிதியம்‌ பெரும்‌ திரவியத்தை, 
வஞ்சமறக்‌ சண்டு-மழைப்பில்லா மத்‌ பார்த்து, வரும்‌ குஉளுக்கு-- 
ஏதிர்ப்படுகின்ற பூதத்தித்கு, அஞ்சா ௫ அஞ்சாத, இகலால்‌ வலி 
மையால்‌, தகர்‌ ஆட்டுக்‌ சடாவை, பலி ஈந்துக2பலியாகக்‌ கொடு 
தத, ஈடு௮.ற-- களர்வின்றி, கைக்கொண்ட அக்நிதியைப்பெற்று, 
ம௫ழ்வு ஆர்‌--ம௫ழ்ச்சி பொருந்திய, பெருஞ்‌ செல்வம்‌ மல்கல்‌ - 
பெரிய ஐசுவரியத்தை அடைதல்‌, சகமீது--௨லூல்‌, ௮னுபூதி- 
சுவானுபவமுடைய, ஞானி ௮ருள்‌-ஞானியின்‌ அருளை, பெற்று 
(ஏ), ஞான தனு கோக்க ஞானவடிவைத்‌ தெரிந்து, மாயைத்‌ 
தடையின்‌ மாயை யென்னும்‌ தடையினால்‌, மனம்‌, மாழ்காது= 
சலங்காமல்‌, ஏந்றுபற்றி யிருந்த, பசு போதம்‌ ௫ ஜீவ அறிவை, 
இஜப்பித்து- விட்டு, ஞானசுக, தேற்றம்‌ தெளிவை, உனுவார்‌ 
செயல்‌ 2 அடையவர்கள து செயலாம்‌, (ஏ, அசை) 


௭௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ- ரை) அஞ்சன மையில்‌ வல்லவன அ சயவைப்‌ பெற்றப்‌ 
பெரும்‌ திரவியத்தை மறைப்பில்லாமற்‌ பார்த்து எதிர்ப்பின்‌ ற 
பூதத்திற்கு அஞ்சாத வலிமையால்‌ ஆட்டுக்‌ கடாவைப்‌ பலியாகக்‌ 
கொடுத்துத்‌ தளர்வின்றி அக்நிதியைப்பெற று மகிழ்ச்டு பொருந்திய 
பெரிய ஐசுவரியத்தை அடைதல்‌, உலகில்‌ சுவானுபவமுடைய 
ஞானியின்‌ அருளைப்‌ பெற்று, ஞானவடிவைத்‌ தெரிக்து மாயை 
யென்னும்‌ தடையினால்‌ ; மனங்‌ கலங்காமல்‌ பத்தி யிருந்த ஜீவ 
அறிவை விட்டு ஞான சுகத்‌ தெளிவை அடைபவர்களது செய 
லாம்‌. 


கலி விருத்தம்‌. 
தேக மான சிலைதனைப்‌ புந்தியென்‌ 
ரகு ஈல்லுளி யா.ற்பொளிக்‌ தாங்குகான்‌ 
ஏக வான்மா வெனுந்தியா னத்தினாத்‌ 
சே லான்மநிட்‌ சேப மடையலாம்‌. (௧௧௭) 


(ப - றை தேசமான, நலைதனை கல்லை, புக்தி என்று ஆகும்‌- 
கேப்‌ புச்கியென்‌ று சொல்லப்படுகின்ற, ௩ல்‌ உளியால்‌ 2 ஈல்ல உளி 
யினால்‌, பொளிந்து - சிதைத்து நீக்கிவிட்டு, ஆயங்கு= அவவீடத்‌ 
தில்‌, சான்‌ ஏசு ஆன்மா=ஒரே சாக்ஷியாக விளங்குன்ற ஆன்‌ 
மாவே கான்‌, எனுக்‌ தியானத்தினால்‌, சேகுஇல்‌௫ கழினமற்ற சூட்‌ 
சுமமாயெ, ஆன்ம நிட்சேபம்‌ - ஆத்மவனுபவ மென்னும்‌ புதையலை, 
அடையலாம்‌. 


(போ- ரை) தேகமான கல்லை கேப்‌ புத்தியென்று சொல்லப்‌ 
படுகின்‌ற ல்ல உளியினால்‌ சிதைத்து நிக்கிவிட்‌ட அவ்விடத்தில்‌ 
ஓரே சாக்ஷியாக விளங்கு்‌ ற ஆன்மாவே கான்‌ எனும்‌ தியானத்‌ 
இனால்‌ கழனமத்ற குட்சுமமரயெ ஆத்மவனுபவ மென்னும்‌ புதை 
யலை அடையலாம்‌, 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
இதயமனைக்‌ குண்ஞான இரவியத்தை மனவுளவ 
னிசைக்து நிற்கும்‌ 
உதஙியினா லிச்‌இரியக்‌ கள்வர்கவர்ம்‌ தேவீடய 
௮.அவ னத்தில்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௭௯ 


நிதமுலவி ஈவவாயிற்‌ கரயபுரி மறைக்துறையு 
நிகழ்ச்சி யின்றாம்‌ 
மதியின்விசா ராப்யாச ஈயச்செயலான்‌ மனவுளவன்‌ 
வசமாங்‌ காலே. (௧௧௮) 


(ப-றை) (௪) இதய மனைச்குள்‌-உள்ளமென்னும்‌ வீட்டினுள்‌ 
ஞான திரவியத்தை இருக்கற அறிவு என்கிற திரவியத்தை, மன 
உளவன்‌ க மனமாகிய உளவன்‌, இசைந்து நிற்கும்‌ ௫ இசைந்திருக்‌ 
கும்‌, உதவியினால்‌ :- உதவீயைக்சொண்டு  இக்திரியக்‌ கள்வர்‌-பத்து 
இந்திரியங்களாயெ சள்வர்கள்‌, கவர்க்து(ஏ) கரித்து, விடய 
உறு வனத்தில்‌ விஷயங்க ளென்னும்‌ பெரிய காட்டில்‌, நிதம்‌ உலவி 
பலகாலும்‌ சஞ்சரித்து, ஈவ வாயில்‌ ஒன்பது வாயில்கள்‌ உள்ள, 
காயபுரி- சரீரமென்‌கற கோட்டையுள்‌ , மறைந்து, உறையும்‌ வூ 
க்கும்‌ நிகழ்ச்சி 2செய்கையானது, (௬) இன்றாம்‌ = இல்லையாம்‌, 
(௨) மதியின்‌ --ஈல்ல புத்தியினால்‌, விசார அப்பியாச ஆத்ம வீசா 
ரணை அப்பியாசமென்இிற, ஈயச்‌ செயலால்‌ க ஈயமரன செயலினால்‌, 
மன உளவன்‌ மனமாகிய உளவன்‌, வசம்‌ ஆம்‌ கால்‌(ஏ) --வ௪ 
மாகுங்‌ காலத்தில்‌, (௭, ஏ, அசைகள்‌.) 


(போ-ரை) உள்ளமென்னும்‌ வீட்டினுள்‌ இருக்கு அறிவென்‌ 
ற இரவியத்தை மனமாயெ உளவன்‌ இசைக்திருக்கு முதவியைக்‌ 
கொண்டு, பத்து இந்திரியங்களாயெ கள்வர்கள்‌ இரத்து விஷயங்க 
பென்‌ னும்‌ பெரிய காட்டில்‌ பலகாலுஞ்‌ சஞ்சரித்து ஒன்பது வாயில்‌ 
களையுடைய சரீரமென்கிற கோட்டையுள்‌ மழைக்து வ௫க்குஞ்‌ 
செய்கையான அ, ஈல்ல புத்தியினால்‌ ஆத்ம விசாரணை அப்பியாச 
மென்ற ஈயமான செயலினால்‌ மனமாகிய உளவன்‌ வசமாஞாங்‌ 
காலத்தில்‌ இல்லையாம்‌, 

வேண்பா. 
தன்னையறி யாமை தனிக்கொல்மெய்‌ யானென்னல்‌ 
மன்னுகள வுன்னன்‌ மதுபானம்‌--என்னதெனல்‌ 
காமம்‌ பிறிதுளதாகக்‌ காணல்‌ னெமிவைகள்‌ 
தாமைக்து மாபா தகம்‌, (௧௧௯) 


(ப ரை) தன்னை அதியாமை, தனிஃஒப்பற்ற, கொலைக கொலை 
யாம்‌, மெய்‌ ௫ சரீரத்தை, யானென்னல்‌, மன்னுகளவுஃ பெரிய 


௮ம்‌ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


களவாம்‌, உன்னல்‌=சங்கற்பித்தல்‌, மனுபானம்‌ = சட்குடியாம்‌, 
என்னது=இது என்னுடையது, எனல்‌ என்று நினைத்தல்‌, 
காமம்‌ ௫ காமமாம்‌, பிறிது உளதா ௫ அன்னியமானவைகள்‌ இருப்ப 
தாக, காணல்‌ அறிதல்‌, சனம்‌-கோபமாம்‌, இவைகள்‌ (தாம்‌) = 
இவைகளே, ஐந்து மாபாதகம்‌கபஞ்சமாபா தகங்களாகும்‌, (தாம்‌, 
சரரியை,) 


(போ - ரை) தன்னை அறியாமை ஓப்பத்ற கொலையாம்‌, சரீ 
ரத்தை யானென்னல்‌ பெரிய களவாம்‌, சங்கற்பித்தல்‌ கட்குடியாம்‌, 
இது என்னுடையதென்று நினைத்தல்‌ காமமாம்‌, ௮ன்னியமான 
வைகள்‌ இருப்பதாக அறிதல்‌ கோபமாம்‌, இவைகளே பஞ்சமா 
பாதகங்களாகும்‌, 


கட்டளைக்‌ கலித்துறை. 
ஓசை பரிச வுருச்சுவை கந்த வு௮ப்புகளின்‌ 
வீசுசங்‌ கற்பப்‌ பணிகள்‌ புனைந்தவிட்‌ சேபமெனப்‌ 
பேசு கணிகை வசப்பட்‌ டுயிர்மைக்தர்‌ பேருணர்வாக்‌ 


தேசுப சாந்திப்பொருண்முற்‌ றொழிக்துக்‌ தெரிக்திலசே. (௧௨௦) 


(ப-ரை) ஓசை, பரிச, ௨௬-- ரூபம்‌, சுவை, கந்த--கந்தங்க 
ளென்னும, உப்புகளின்‌ - ௮வயவங்களில்‌, வீசு--பரவிய, சங்கத்‌ 
பப்பணிகள்‌ ௫ ௪ங்கற்பங்களென்‌ ற ஆபரணங்களை புனைந்த தரித்த 
விட்சேபமென, பேசு--செரல்லப்படும்‌, கணிகை--வே௫யின்‌, வசப்‌ 
பட்டு, உயிர்‌ மைந்தர்‌ -வெர்களாகிய புருஷர்கள்‌, பேர்‌ உணர்வுஆம்‌ 
அபேரதிவெலும்‌, தேசு -தேறசும்‌, உபசாந்திப்‌ பொருள்‌ = உப 
சாந்தி யென்ற இரவியமும்‌, முற்று-முழுமையும்‌, ஓழிக்தும்‌, 
தெரிக்திலரே கதெரிக்துகொள்ள ரம லிருக்கறார்களே. (விட்சேபம்‌ 
=தோழற்றம்‌,) 


(போ - ரை) ஓசை பரிச ரூபம்‌ சுவை கந்தங்க ளென்னும்‌ அவ 
யவங்களில்‌ பரவீய சங்கற்பல்களென்றெ ஆபரணங்களைக்‌ தரித்த 
விட்சேபமெனச்‌ சொல்லப்படும்‌ வேசியின்‌ வசப்பட்டுச்‌ வேர்களாயெ 
புருஷர்கள்‌ பேரறி வென்னும்‌ தேஜசும்‌ உபசாக்தி யென்ற இரவிய 
மும்‌ முழுமையும்‌ ஓழிக்தும்‌ தெரிக்துகொள்ளாமலிருக்கிறார்களே 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ அக 


எழுசீர்‌ விருத்தம்‌. 

அகங்கரச்‌ சிரமீ அடலெனும்‌ பாரம்‌, 

அலைமன மிடத்றவாச்‌ சுமையும்‌ 
முகந்திடு சந்தை யிடையின்வா சனையாம்‌ 

மூட்டையும்‌ வீக்கயே புந்தித்‌ 
தொகுங்சரம்‌ விடயப்‌ புன்புசிப்‌ பேந்தித்‌ 

அளங்குதொல்‌ லவித்தைவன்‌ மிடியோர்‌ 
தகுங்குரு வள்ளல்‌ சரண்புகி லவைபோய்ச்‌ 

சாற்றொணா ஞானசம்‌ பன்னர்‌. (௧௨௧) 


(ப-ரை) அகங்கரச்‌ சரமீது- அகங்காரமென்கிற தலையின்‌ மீது, 
உடலெனும்‌, பாரம்‌ பாரமும்‌, அலைமன ௫ அலைகின்‌ உ மனமாகிய, 
மிடத் று கழுத்தில்‌, அவா ஆசை யென்கிற, சுமையும்‌, முகச்‌ 
திட பற்றுதிற, எந்தை இடையின்‌ - இக்தையான இடுப்பில்‌, 
வாசனை, ஆம்‌ -.ஐூய முட்டையும்‌, வீக்‌(ஏ) கட்டி, புக்தி- 
புத்தியென்‌ னும்‌," தொஞாங்கரம்‌ ௫ கூடுகிற கையில்‌, விடய விய 
மென்கிற, புன்‌ புரப்பு- தாழ்ந்த உணவை, ஏந்தி ஏந்திக்கொண்டு, 
அளங்குக சஞ்சல மடைறெ, தொல்‌--௮னாதியான, அவித்தை 
அஞ்ஞான மென்னும்‌, வல்மிடியோர்‌ - மிகுந்த தரித்திரத்தையுடை 
யவர்‌, தகும்‌2வணங்கத்தக்க, குருவள்ளல்‌ குருவாகிய வள்ள 
லின்‌, சரண்புசல்‌ சரணத்தை அடைந்தால்‌ அவை போய்‌ ௮ச்‌ 
சுமைகளும்‌ தரித்திரமும்‌ நீக்க, சாற்ருணாகசொல்லுதற்கரிய, 
ஞானசம்பன்னர்‌ 2 ஞானசம்பன்னராவார்கள்‌, (ஏ, அசை) (வள்‌ 
ளல்‌ வேண்டியதைத்‌ தாராளமாய்க்‌ கொடுப்பவர்‌.) 


(போ-ரை) அகங்கார மென்ற தலையின்மீது உடலெனும்‌ பார 
மும்‌ அலைன்‌ற மனமாகிய கழுத்தில்‌ ஆசை யென்கிற சுமையும்‌ 
பற்று சிர்தையான இடுப்பில்‌ வாசனையாகிய மூட்டையும்‌ 
கட்டிப்‌ புத்தியென்னுவ்‌ கூடுகிற கையில்‌ விஷயமென்கறெ தாழ்க்த 
உணவை எஏந்திக்கொண்‌ட சஞ்சல மடைகிற அனாதியான அன்‌ 
ஞானமென்னும்‌ மிகுக்த தரித்திரத்தை யுடையவர்கள்‌ வணங்கத 
தச்ச குறாுவாகயெ வள்ளலின்‌ சரணத்தை யடைக்தால்‌ அச்சுமை 
களும்‌ தரித்திரமும்‌ நீங்செ்‌ சொல்லுதற்கரிய ஞானசம்பன்ன 
ராவார்கள்‌. 

கக 


௮௨ -ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பன்னிருசீர்‌ விருத்தம்‌. 

இசைதற்‌ குணங்களைக்‌ கோபித்து ஈற்குணத்‌ 
இச்சையுறு வார்தன ததத 

தினைமற்‌ அளார்பணிக்‌,தேற்திடற்‌ சசையாத 
வியல்பா முலோபமுடனே 

நிசமா தவர்க்கேவல்‌ செய்தவர்த நற்புண்‌ 
ணியங்கைக்‌ கொளுங்களவினார்‌ 

நிகழுமன்‌ னியர்‌.துகண்‌ மதப்பர்பிர விர்‌ த்திவினை 
நெறியில்வல்‌ லவரிவரியான்‌ 

ஓவன்‌ கொலோகிவிர்த்‌ இத்தெழழிலி லென்றுமிக 
வுற்துப்‌ பொறாமைபவமாய்‌ 

வுன்னித்‌ தளர்க்துபா வச்செயற்‌ கஞ்சியே 
யுளமாயை கோயில்வாட 

மிசையா மவித்தைமிடி. யான்மிக வருக்தியிம்‌ 
மேதினியில்‌ யானுய்வதெவ்‌ 

விதமோ வெனப்பசைப்‌ பு.௮முத்தி சாமியே 
மெய்க்குரு சரண்பெறுவனே, ' (௧௨௨) 


(ப- ரை) இசை தோன்‌ அறெ, அற்குணங்களைக்‌ கோபித்து, 
நற்குணத்து நத்குணங்களில்‌, இச்சை, உறுவார்‌ 2 அடைவரராகி, 
தனது அறத்தினை தன்னிடத்தள்ள புண்ணியத்தை, மற்றுளார்‌ 
௨ தன்னை அடுத்த மற்றவர்கள்‌, பணிந்து -ஈமஸ்காரம்‌ முதலியவை 
களைச்‌ செய்து, ஏத்றநிடத்குகஏற்துக்கொள்வதற்கு, இசையாத, 

“இயல்பாய்‌ ௫ தன்மை யென்னும்‌, உலோபமுடன்‌ (ஏ) ௫ உலோபமும்‌ 
நிச 2 உண்மையான, மாதவர்க்கு௫மகா தவசையுடைய பெரியோர்‌ 
களுக்கு, ஏவல்‌ செய்‌.த, அவர்‌(தம்‌) அவர்களின்‌, கல்‌ --ஈல்ல, 
புண்ணியம்‌ - புண்ணியல்களை , சைக்கொளும்‌ = கவர்க்துகொள்ளு 
இற, சளவினார்‌ களவுமுடையவராய்‌, நிகழும்‌2தோத்அறெ, அன்‌ 
னியர்‌, துகள்‌ - குற்றங்களை, மறப்பர்‌ ௫ மறப்பவராடி, (௬) பீர 
விர்த்தி, வீனை நெறியில்‌ - செய்கையின்‌ மார்க்கத்தில்‌, வல்லவர்‌ ௫ 
வல்லவர்கள்‌, (௨) இவர்‌ ௫ இவ்வுலகத்தார்‌, (௪) யான்‌ 2கான்‌, (௬) 
ஓ இவன்‌ சொல்‌(ஓ) தளர்ச்சி யடைவேனோ, (௫) கிவிர்த்தித்‌ 
Q தாழிலில்‌2 நிவர்த்தி மார்க்கர்‌ செய்கையில்‌, (௪) என்னு, மிகவுற்‌ 
அப்‌ பொறுமை மிகுந்த பொறாமை யடைக்து, பவ மாய்வு 
உன்னிஃபிறப்பு இதப்புத்‌ துன்பங்களை நினைந்து, தளச்க்து-- 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௮௩ 


சோர்ந்து, பாவச்‌ செயற்கு--பாவச்‌ செய்கைகளுக்கு, அஞ்சி(ஏ), 
உளமாயை கோயில்‌--மனமாயை 'யென்னும்‌ கோயினால்‌, வாடி, 
மிசையாம்‌ அவித்தை மேலிட்டிருக்கிற அஞ்ஞானமாகிய, மிடி 
யால்‌--வறுமையால்‌, மிக மிகவும்‌, வருக்தி இம்மேதினியில்‌ யான்‌ 
உய்வது எவ்விதமோ என, பதைப்புறு -பதைக்கின்ற, முத்தி 
காமியே, மெய்க்குரு ௫ உண்மையான குருவின்‌ சரண்‌ ௫ சரணத்தை 
பெறுவன்‌(ஏ) பெறுவான்‌, (ஏ, ஏ, இ, அசைகள்‌) (தம்‌, சாரி 
யை) (முத்திகாமி- முமூட்சு. ) 


(போ - ரை) தோன்றுகிற துற்குணங்களைக்‌ கோபித்து ௩ஈற்‌ 
குணங்களில்‌ இச்சை அடைவாராகித்‌ தன்னிடத்துள்ள புண்ணி 
யத்தைத்‌ தன்னை அடுத்த மற்றவர்கள்‌ ஈமஸ்காரம்‌ முதலியவைக 
ளைச்‌ செய்து ஏத்றுக்கொள்வதற்கு இசையாக தன்மை என்னும்‌ 
உலோபமும்‌ உண்மையான மகா தவசையுடைய பெரியோர்களுக்கு 
ஏவல்‌ செய்து அவர்களின்‌ கல்ல புண்ணியங்களைக்‌ கவர்ந்துகொள்‌ 
ஞூ களவுமுடையவராய்த்‌ தோற்றுகின்ற அன்னியர்‌ குற்றங்‌ 
களை மறப்பவராக இவவுலகத்தார்‌ பிரவிர்த்திச்‌ செய்கையின்‌ மார்க்‌ 
கத்தில்‌ வல்லவர்கள்‌ கான்‌ நிவர்த்தி மார்க்கச்‌ செய்கையில்‌ தளர்ச்சி 
யடைவேனோ என்று மிகுக்த பொறாமையடைம்‌அ பிறப்பு இதப்‌ 
புத்‌ துன்பங்களை நினைந்து சோர்ந்து பாவச்செய்கைகளுக்கு அஞ்சி 
மனமாயை யென்னும்‌ கோயினால்‌ வாடி மேலிட்டிருக்ற ௮ஞ்‌ 
ஞானமாகிய வறுமையால்‌ மிகவும்‌ வருந்தி இம்மேதினியில்‌ யான்‌ 
உய்வது எவ்விகமோ வெனப்‌ பதைக்கின்ற முத்தி காமியே உண்‌ 
மையான குருவின்‌ சரணத்தைப்‌ பெறுவான்‌, ' 

எண்சீர்‌ விருத்தம்‌. 

இதையருள்சேர்‌ சாதகன்கா யத்தை நிக்தித்‌ 

இவ்வுடல்யா னெனுமதியை மாய்த்துக்‌ தேசம்‌ 
அழைசகமின்‌ றெனவான்மா வாமா ரூடன்‌ 

அனைத்தினுக்கு மேலோன்யா னெனதே யாவும்‌ 
நெறியினென ஞானமது பானத்‌ தோகை 

நிறைக்துசமா இியிற்றுயின்று பொறிபு லன்கள்‌ 
அநிவகல மூகவனு போக மாமிவ்‌ 

வணுபவமு மிறக்திவே தத மன்னோ, (௧௨௩) 


௮௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப-ரை) (க) இறை ௮ருள்சேர்‌- குருவின்‌ அருளைப்‌ பெற்ற, 
சாதகன்‌ - அப்பியாச, காயத்தை சரீரத்தை, நிர்தித்து, இவ்வுடல்‌, 
யான்‌ நான்‌, எனும்‌, மதியை-புத்தியை, மாய்த்து ஒழித்து, 
தேகம்‌: தேகழும்‌, அறைசகம்‌ ௫ சொல்லப்படுகிற உலகமும்‌, இன்‌ 
ஜென- இல்லையென்று நிச்சயித்து, ஆன்மா ஆம்‌ ஆத்மாவாய்‌ 
விளங்கிய, ஆரூடன்‌ - அனுபவி (௩) அனைத்தினுக்கும்‌- எல்லாவற்‌ 
திற்கும்‌, மேலோன்‌ --சாக்ஷியாகிய மேலானவன்‌, யான்‌, எனதே 
யாவும்‌௫சகலமும்‌ எனது நினைவே, (2) கெளியின்‌ முறையாக, 
(௪) என- என்று, ஞான, மதுபானத்து மதுவை யருந்தலால்‌, 
ஓகை--மூழ்ச்சி, நிறைந்து-பெருகி, சமாதியில்‌, தயின்‌ று 
தூங்கி, பொறி புலன்கள்‌ ௫ இந்திரியங்கள்‌, விஷயங்கள்‌ என்னும்‌ 
இவற்றின்‌, அறிவு, ௮கல--ஓழிய, மூக அனுபோகம்‌ ஆம்‌ மவுன 
அனுபவமனட்ம்து, இவ்வனுபவமும்‌, இறந்திடுவது= கடந்தது, 
அதீதம்‌ அதித நிலையாம்‌, (மன்னோ, அசை,) 


(போ - ரை) குருவின்‌ அருனைப்பெற்று அப்பியாச சரீரத்தை 
நிந்தித்த இவ்வுடல்‌ கான்‌ எனும்‌ புத்தியை ஒழித்துத்‌ தேகமும்‌ 
சொல்லப்படுகிற உலகமும்‌ இல்லை என்ற நிச்சயித்து ஆத்மாவாய்‌ 
விளங்யெ அனுபவி முறையாக எல்லாவற்றிற்கும்‌ சாக்ஷியாயெ 
மேலானவன்‌ யான்‌ சகலமும்‌ எனத நினைவே என்று ஞான மது 
வை யருந்தலால்‌ மதச்‌ பெருகிச்‌ சமாதியில்‌ தூங்க இந்திரியங்‌ 
கள்‌ வீஷயங்க ளென்னுமிவற்றின்‌ அறிவு ஒழிய மவுன அனுபவ 
மடைந்து இவ்வனுபவமுய்‌ கடந்தது அதித நிலையாம்‌, 


வேண்டா. 


அசடன்பொல்‌ லாதபர மால்சாரி யாவும்‌ 

பசையின் றிக்‌ கெட்டவன்சு பாவி. -வசையறியாப்‌ 
பித்தன்‌ மதியில்‌ பீராணியம காதகன்மா 

சத்துருவே கேவலன்முத்‌ தன்‌, (௧௨௪) 


(பஃ-றை அசடன்‌ எ சரீரமல்லர தவன்‌ , பொல்லாத 5 குறை 
படாத, பரமாங்காரி- எல்லாம்‌ யானே யென்னும்‌ மேலான அகங்‌ 
சாரமுடையவன்‌ , யாவும்‌, பசையின்றிஃபற்றற, கெட்டவன்‌ 
விட்டவன்‌, சுபாவி- தானா யிருப்பவன்‌, வசை யஹியா- பழிப்பை 
கதியாக, பித்தன்‌ -பித்தனைப்‌ போன்றவன்‌, மதிஇல்‌-சுட்டும்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௮௫ 


புத்தியில்லாத, பிராணி ஆன்ம சொரூபி, யமகாதகன்‌ ௫ ௮ஞ்‌ 
ஞானமாகிய யமனைக்‌ கொன்‌ றவன்‌, மாகமகா, சத்து ௨௬(ஏ)= 
சத்து ரூபி, சேவலன்‌ = தனித்தவன்‌ என இவ்வா விளங்குபவன்‌? 
முத்தன்‌ ஜீவன்‌ முத்தன்‌, ஏ, அசை (பொல்லா அளைபடாத 
குழைபடா த.) 


(போ - ரை) சரீரமல்லாதவன்‌, குறைபடாத எல்லாம்‌ யானே 
என்னும்‌ மேலான அகங்கரரமுடையவன்‌, யாவும்‌ பற்றற விட்ட 
வன்‌, கானாயிருப்பவன்‌, பழிப்பை யறியாத பித்தனைப்போன்‌ றவன்‌ , 
சுட்டும்‌ புத்தியில்லாத ஆன்ம சொரூபி, அஞ்ஞானமாகிய யமனைக்‌ 
கொன்றவன்‌, மகர ௪த்துரூபி, தனித்தவன்‌ என இவ்வாறு விளங்‌ 
குபவன்‌ ஜீவன்‌ முத்தன்‌, 


கலி விருத்தம்‌. 
குணமிலி குலமிலி குருட னாசியூ 
ுணாவிலி ஈபுஞ்சக னூமை மெய்யிலி 
அணையிலி வறியவன்‌ சோம்பன்‌ கைகழ 
விணையிலி செவிடனென்‌ நிவற்ப மிச்சுமே. (௧௨௫) 


(ப -ரை) குணம்‌ இலிககுணாதிதன்‌, குலம்‌ இலி-குலாபிமான 
மற்றவன்‌, குருடன்‌ -பேத திருஷ்டியில்லாதவன்‌, கரி ஊறு 
உணர்வு இலி -வாசனை யறிவு பரிசவுறிவு கடந்தவன்‌, கபுஞ்சகன்‌ 
சிற்றின்பம்‌ ஓழித்தவன்‌, அணை இலி--சுமானம௰்றவன்‌, வறிய 
வன்‌ = அன்னியமொன்று மில்லாகவன்‌, சோம்பன்‌ = பிரவிடத்தி 
யற்றவன்‌, கை கழல்‌ இணை இலி: நிஷ்கிரியன்‌ , போக்கு வரவற்ற 
பூரணன்‌ அல்லது (பாணிபாதேந்திரியரகிதன்‌) , செவிடன்‌ பேத 
கற்பனை யேற்காதவன்‌, என்று, இவற்‌ பழிச்சும்‌(ஏ) - இந்தச்‌ 
வென்முத்தனை ஸ்‌.துதியுங்கள்‌. (ஏ, அசை), (கழல்‌ இணை இர 
ண்டு பாதம்‌) (ரதம்‌ -௮ததம்‌- கடத்தல்‌,) 


(போ - ரை) குணாதீதன்‌, குலாபிமானமத்‌தவன்‌, பேத திருஷ்டி 
யில்லாதவன்‌, வாசனை ' யறிவு பரிசவறிவு கடந்தவன்‌, சிற்றின்பம்‌ 
ஓழித் தவன்‌ , மெளனி சரீரமல்லா தவன்‌, சமாசாமத்றவன்‌ , அன்னிய 
மொன்‌ இமில்லாதவன்‌ , பிரவிர்த்தி யத்றவன்‌, கிஷ்ரியன்‌ போக்கு 
வரவற்ற பூரணன்‌, அல்லது பாணிபாதேக்திரிய ரென்‌, பேதகற்‌ 
பனை யேற்சாதவன்‌, என்னு இந்த ஜீவன்முத்தனை ஸ்‌ததியுங்கள்‌ 


௮௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


கலி நிலைத்துறை. 
ஐந்த டக்கிகா லாயுதஞ்‌ சலமக லாத 
செந்து வேட்டுவ னடைந்தவ ருயிர்பொரு டேகம்‌ 
பந்து விற்கவர்‌ வோனென வையனைப்‌ பழிச்சல்‌ 
முந்த விசனாட்‌ டுக்குற வன்னென மொழிவாம்‌. (௧௨௬) 


(ப-ரை) ஜந்தடக்கி ஐந்து உறுப்புகளை அடக்கிக்கொள்ளும்‌ 
அமை போலப்‌ பஞ்சேந்திரியங்களை வசஞ்‌ செய்தவன்‌, காலாயுதம்‌ 
கோழியைப்போல உலகப்‌ பரர்வையில்‌ ஞான சாதகமான யுக்தி 
களைத்‌ தெரிந்துகொண்டு மற்றவைகளை உபேக்ித்தவன்‌ அல்லது 
தத்துவங்களை எல்லாம்‌ தள்ளித்‌ தன்னை அறிந்துகொண்டவன்‌, 
சலம்‌ அகலாத செந்து கநீரைவிட்டு நீங்காத பிராணியாகிய மீனைப்‌ 
போலத்‌ தனஅ அன்பர்கள்‌ ஆத்ம திருஷ்டியால்‌ தன்னைப்போல 
ஆக்குவோன்‌, வேட்டுவன்‌ -குளவிபோலக்‌ தன அ சீடனுக்குஞான 
உபதேசத்தால்‌ பிரமமாகிய தன்னை நினைக்கும்படி. செய்து அவன்‌ 
பிரம சொருபமாகும்படி. செய்பவன்‌, அடைந்தவர்‌ ௫ தன்னைச்சரண 
மென்றடைந்தவர்களுடைய, உயிர்‌ பொருள்‌ தேகம்‌௫உடல்‌ பொ 
ருள்‌ ஆவி என்னும்‌ இம்மூன்றையும்‌, பந்துவில்‌ கவர்வோன்‌ உற 
வுத்‌ தன்மையால்‌, அபிமானம்‌ விடம்படி பற்றிக்கொள்வோன்‌ 
என, ஐயனை குருவை, பழிச்சல்‌ கஸ்‌ததித்தலில்‌, முந்த முதன்‌ 
மையாக, ஈசன்‌ கஈசுவரன த, ஆட்டுக்கு திருவீளையாடலுக்கு, 
உழவன்‌ = உரியவன்‌, என=எனவும்‌, மொழிவாம்‌ ௫ சொல்வோம்‌, 

உபேக்ஷை = உதாசினம்‌, கொதுமல்‌ - விருப்பு வெறுப்பு 
இன்மை. 


(போ - ரை) ஐந்து உறுப்புக்களை அடக்கிக்கொள்ளும்‌ ஆமை 
போலப்‌ பஞ்சேந்திரியங்களை வசஞ்செய்தவன்‌ கோழியைப்போல 
உலகப்‌ பார்வையில்‌ ஞான சாதகமான யுச்திகளைத்‌ தெரிந்து 
கொண்டு மற்றவைகளை உபேகஷித்தவன்‌ அல்லது தத்துவங்களை 
யெல்லாம்‌ தள்ளித்‌ தன்னை அறிக்துகொண்டவன்‌ நிரைவிட்டு 
நீங்காத பிராணியாக மீனைப்‌ போலத்‌ தனது அன்பர்களை ஆத்ம 
திருஷ்டியால்‌ தன்னைப்போல்‌ ஆக்குவோன்‌ குளவீபோலத்‌ தனது 
உடனுக்கு ஞான உபதேசத்தால்‌ பிரமமரசிய தன்னை நினைக்கும்படி. 
செய்து அவன்‌ பிர்ம சொரூபமாஞம்படி செய்பவன்‌ சன்னைச்‌ சரண 
மென்றடைக்தவர்களுடைய உடல்‌ பொருள்‌ அவி யென்னும்‌ இம்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௮௭ 


மூன்றையும்‌ உறவுத்‌ தன்மையால்‌, அபிமானம்‌ விடும்படி, பத்திக்‌ 
கொள்வோன்‌ எனக்‌ குருவை ஸ்துதித்தவில்‌ முதன்மையாக ஈசு 
வரன அ திருவிளையாடலுக்கு உரியவன்‌ எனவும்‌ சொல்வோம்‌, 


வேண்பா. 
சுத்தசங்‌ கற்பத்‌ தொழில்கா லரைமுக்கால்‌ 
மெத்தமுழுப்‌ பங்கும்‌ விடுஞ்சாக்தி--வித்தையெனும்‌ 
மெய்ச்சோம்‌ பினர்பிரம வித்து வரன்வரியான்‌ 
அச்சோ வெனவரிட்ட னாம்‌, (௧௨௭) 


(ப-றை) சுத்த சக்க்ற்பத்‌ தொழில்‌ சுத்த சங்கற்பமாகிய 
செய்கையில்‌ முறையே, கால்‌ அரை முக்கால்‌ மெத்த முழுப்பங்‌ 
கும்‌ காற்பாகமும்‌ அரைப்பாகமும்‌ முக்சாற்பாகமும்‌ நன்றாக 
முழுப்பாகமும்‌, விடம்‌ வீடுகின்‌ ற, சாந்தி வித்தை எனும்‌ சாந்த 
மாகிய ஞானமென்‌ னும்‌, மெய்ச்‌ சோம்பினர்‌- உண்மையான சோம்‌ 
பலை யுடையவர்‌, பிரமவித்‌து, வரன்‌ -பிரமவரன்‌, வரியான்‌ பிரம 
வரியான்‌, அச்சோ என--௮கோவென அதிசயிக்கத்தக்க, வரிட்‌ 
டன்‌ --பிரமவரிட்டன்‌, ஆம்‌-- என ஆவர்‌, 

(போ-றை) சுத்த சங்கத்பமாயெ செய்கையினால்‌ முறையே 
காற்பாகமும்‌ அரைப்பரசமும்‌ முக்கரத்பாகமும்‌ கன்றாக முழுப்‌ 
பாகமும்‌ விடுசன்ற சாந்தமாயெ ஞானமென்னும்‌ உண்மையான 
சோம்பலையுடையவர்‌ பிரமவித்து பிரமவரன்‌ பிரமவரியான்‌ ௮கோ 
வென அதிசயிக்கத்தக்க பிரமவரிட்டன்‌ என ஆவர்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌. 

தரிதரிதா பாசனெ னும்‌ துணைவன்பா லவாவின்றிச்‌ 
சுயஞ்சித்‌ தாய . 

பரபுருடன்‌ றனை த்தனிமை யிற்கலந்‌து மந்நினைவே 
பயின்று பின்னும்‌ 

மருவுபிரா ர த்தமெனும்‌ தொழில்யாக்கை மனையித்செய்‌ 
மனப்பெண்‌ ணேயிச்‌ 

சுரனெனுக்கா யூழுணவூட்‌ டி.டப்புசித்தோர்‌ வறுதூங்காக்‌ 
தூக்கச்‌ சேயாம்‌, (௧௨௮) 

(ப-றை) அரிதக கலக்க முடைய, சிதாபாசன்‌ = சத்தைப்‌ 
போன்‌ றவனான ஜீவன்‌, எனும்‌, அணைவன்பால்‌ -ஈண்பனிடத்து, 


௮௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


அவாவின்‌ ஜி ஆசையில்லாமல்‌, சுயம்‌ த்து ஆய தானாக விளய்‌ 
கும்‌ ஞானவடி.வமாகய, பரபுருடன்‌ றனை மேலான புருடனை, தனி 
மையில்‌ தனித்து, கலந்தும்‌, அந்நினைவே பயின்று. பின்னும்‌ 
மறுபடியும்‌ அந்த அனுபவ நினைவோடே கூடி, மருவு௫பொரு 
இய, பிராரத்தமெனும்‌, தொழில்‌ தொழிலை, யாக்கை மனையில்‌ - 
சரீரமாயெ வீட்டில்‌, செய்‌--செய்கற, மனப்பெண்ணே -1பனமென்‌ 
கிற பெண்ணே மேலும்‌, ஈச்சுரனெனும்‌--ஈசுவரனெனும்‌, தாய்‌, 
ஊழ்‌ பிராரத்துவ மென்ற, உணவு--உணவை, ஊட்டிட-- ஊட்ட, 
புசித்து அதை உண்டும்‌, ஓர்வு அறு= அறியாத, தூங்கா = அங்‌ 
கரத, தூக்கச்‌ சேய்‌ ௮ம்‌-- தூக்கக்தையுடைய குழக்கையுமாம்‌. 


(போ - ரை) கலக்கமுடைய சத்தைப்‌ போன்றவனான ஜீவன்‌ 
எனும்‌ கண்பனிடத்‌ ௫ ஆசையில்லாமல்‌ தானாக விளங்கும்‌ ஞான 
வடி. வமாகிய மேலான புருஷனை த தனீத்துக்‌ கலக்‌தம்‌ மறுபடியும்‌ 
அந்த அனுபவ நினைவோடே கூடிப்‌ பொருந்திய பிராரத்தமெனுந்‌ 
தொழிலைச்‌ சரீரமாயெ வீட்டிற்‌ செய்றெ மனமாகிய பெண்ணே, 
மேலும்‌ ஈசுவரனெனும்‌ தாய்‌ பிராரத்துவமென்கறெ உணவை ஊட்ட 
அதை உண்டும்‌ அறியாத, தூங்காத அக்கத்தையுடைய குழந்தையு 
மாம்‌, 


வேண்பா. 


புலைமா மிசப்பாவை பூணவத்து வார 

மலரத்‌ இரபாண்டம்‌ வன்சுக்‌_லெவூற்று 

காடிக்‌ கயிற்றிறுகு கா.நான்‌ பொதியெறுப்புக்‌ 
கூடுதிரத்‌ தோற்புரையான்‌ கொல்‌. (௧௨௯ 


(ப - ரை) புலை- புலைத்‌ தன்மையான, மாமிசப்பரவை-- தசை 
யாலாயெ பொம்மை, பூண்‌-ஏற்பட்ட, கஈவச்‌துவார- ஒன்பது 
துவாரத்தையுடைய, மல மூத்திர பாண்டம்‌, வன்சுக்லெ--வலிய 
சுக்லெ, ஊற்று, காடிக்கயிற்று--5ரம்‌ பென்னுங்‌ கயிறுகளால்‌, 
இறதுககட்டப்பட்ட, காறு- ன அகன்ற, ஊன்‌ பொதி-மாமிசப்‌ 
பொதி, எலுப்புக்‌ ௬௫௫ எலும்புக்‌ கூடு, உதிர இரத்தத்தால்‌ 
நிறைக்த, தோற்புரை-தோத்புமையாகிய இவ்வுடல்‌, யான்‌ சொல்‌ 
கானோ அன்ற, (தோத்புரை-தோலின்‌ பை.) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௮௯ 


(போ-றை) புலைத்‌ தன்மையான தசையாலாகிய பொம்மை, 
ஏற்பட்ட ஒன்பது துவாரத்தையுடைய மீல மூத்திர பாண்டம்‌, 
வலிய சுக்லெ ஊற்று, ஈரம்பென்னுங்‌ கயிறுகளால்‌ கட்டப்பட்ட 
காறுகின்‌ மாமிசப்‌ பொதி, எலும்புக்‌ கூடு, இரத்தத்தால்‌ நிறைந்த 
தோற்புரை ஆயெ இவ்வுடல்‌ நானோ அன்ற. 

காலாட்‌ சுமையே கரிக்குப்‌ பொதிசோ.று 

மேலோயாக்‌ காற்றின்‌ விசைத்துருத்தி--தோலாய்‌ 
நரப்புக்‌ கயிற்று னடிக்குமலப்‌ பாவை 

விரிப்பிற்‌ புழுக்குடி.லிம்‌ மெய்‌, (௧௩௦) 

(ப-றை) (௩) காலாள்‌ சுமை(ஏ), ஈரிக்கு, பொதி சோ..று--௧கட்‌ 
டுச்சாதம்‌, மேல்‌ஓயா-- வெளியும்‌ உள்ளும்‌ ஓய்வீல்லாமல்‌ ஓடுகின்‌ ற, 
காத்றின்‌ விசைத்துருத்தி, தோல்‌, ஆய்‌௫= ஆகி, ஈரப்புக்‌ கயிற்றால்‌ 
-ஈரம்பென்னும்‌ கயிற்றினால்‌, ஈடி.க்கும்‌ -ஈடி.க்கின்‌ ஐ, மலப்‌ பாவை 
மலப்‌ பொம்மை (௧) விரிப்பின்‌ ௫ விவரித்துச்‌ சொல்லின்‌, (௪) 
புழுக்குடில்‌ புழுக்களின்‌ குடிசை எனும்‌ இவையாம்‌, (௨) இம்‌ 
மெய்‌ இவ்வுடல்‌, (ஏ, அசை) (காத்து பிராண வாயு.) 

(போ - ரை) விவரித்துச்‌ சொல்லின்‌ இவ்வுடல்‌ காலாள்‌ சுமை 
நரிக்குக்‌ கட்டுச்சா தம்‌ வெளியும்‌ உள்ளும்‌ ஓய்வில்லாமலோின்‌ ஐ 
காற்றின்‌ விசைத்துருத்தி தோலாகி நரம்பெண்னுங்‌ கயிற்றினால்‌ 
ஈடிக்னெ.ற மலப்‌ பொம்மை புழுக்களின்‌ குடிசை எனும்‌ இவை 


யாம, 


கலி விருத்தம்‌. 
சரீர மேரிறைச்‌ சாலை யதனிடை 
விராவு கெஞ்ச மிடத்றுட னைம்பொஜிப்‌ 
பராவு சென்னி படரகய்‌ காரமே 
அராவெ னப்படு மாசை விலங்கரோ, (௧௬௧) 


(ப-ரை) சரீரமே, சிறைச்சாலை - சிதைச்சாலையாம்‌, அத 
னிடைஅதில்‌, விராவு2 கலந்த, செஞ்ச க மனமாகிய, மிடற்று 
டன்‌ கழுத்துடன்‌, ஐம்பொதி-சுரோத்திர முதலிய ஐம்பொறிக 
ளென்னும்‌, பராவுசென்னிஃபரவுதலான தலைகள்‌, படர்‌- அடர்க்த, 
அசங்கரரமே, அமா சர்ப்பம்‌, எனப்படும்‌, ஆசை, விலங்கு விலங்‌ 
எல்‌, (அரோ, அசை) (சரோத்திரம்‌2காத) (பொதி -இர்‌திரி௰ம்‌) 


௨ 


௯௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப - றை) சரீரமே சிழைச்சாலையாம்‌ அதில்‌, கலந்த மனமாகிய 
கழுத்துடன்‌ சுரோத்திர முதலிய ஜம்பொதிக ளென்னும்‌ பரவுத 
லான! தலைகள்‌ அடர்ந்த அ௮கங்காரமே சர்ப்ப மெனப்படும்‌ ஆசை 
வீலங்காம்‌, 


பிரவி ருத்திப்‌ பிரிய முளார்மனம்‌ 

கரும ஈீரிற்‌ கலக்க விலவணம்‌ 

அருகி வீர்த்தி யவாவினர்‌ நெஞ்சகம்‌ 

அரிய ஞான சுசிக்குச்‌ சசியகோ, (௧௬௨) 


(ப-றை) பிரவிருத்திப்பிரியம்‌ - பிரவிர்த்தி மார்க்கத்தின்‌ இச்‌ 
சை, உளார்‌ - உள்ளவர்கள ௮, மனம்‌, கரும நீரில்‌--கர்ம மென்னும்‌ 
நீரில்‌, கலக்க--சலந்துபோகத்‌ தக்க, இலவணம்‌--உப்பாம்‌, ௮௬ 
நிவிர்‌த்தி-௮ருமையான நிவிர்த்தி மார்க்கத்தின்‌, அவாவினர்‌ = 
இச்சையுடையவர அ, கெஞ்சகம்‌--மனம்‌, அரிய, ஞான ஞான 
மெனும்‌, சுசிக்கு ௮க்கனியிற்‌ சலந்துபோகத்தக்க, ௪ஏ-- கர்ப்பூர 
மாம்‌, அகோ = ஆச்சரியம்‌, 


(போ- ரை) பிரவிர்த்தி மார்க்கத்தின்‌ இச்சை உள்ளவர்களது 
மனம்‌ கர்மமென்னும்‌ நீரில்‌ கலந்துபோகத்தக்க உப்பாம்‌ அருமை 
யான நிவர்த்தி மார்க்கத்தின்‌ இச்சையுடையவரது மனம்‌ துரிய 
ஞரனமெனும்‌ ௮க்கினியிற்‌ சலந்துபோகத்தக்க கர்ப்பூரமாம்‌, ஆச்‌ 
சரியம்‌. 


வேண்பா. 


மீது அமஞ்‌ ஞான வீனைச்சூத்‌ இரத்‌ துவம்‌ 

ழேதிதழ்சற்‌ சிற்சுகம்யா மென்‌ அுமுப- வீ தமொடு 
நின்றான்ம ஞானத்தீ சேர்‌ அவிச ரேபிரமத்‌ 

தொன்றும்‌ பிராமணரா வோர்‌, (௧௬௯) 


(ப-ரை) மீது உறும்‌ -மேலிட்டிருக்கற, அஞ்ஞான, வினை - 
கர்மமென்னும்‌, சூத்திரத்‌துவம்‌ சூத்திரத்‌ தன்மை, அற்று(ஏ)= 
நிங்‌ி, இகழ்‌ விளங்குகின்ற, சத்சித்‌ சுகம்‌2சச்‌தொனந்த சொரூ 
பமே, யாம்‌, என்னும்‌ = என்னும்‌ நிச்சயமாயெ, உபவீதம்‌, ஓர 
உடன்‌, நின்று நிலைத்து, ஆன்ம ஞானத்‌ தீ. ஆத்ம ஞானமாகிய 
அக்னியை, கோதுவிசரே- உடைய அுவீஜரே, பிரமத்‌.து-- பிரமத்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௯௧ 


தில்‌, ஒன்‌ ஆம்‌௫ஏகத்‌ தன்மை யடைந்த, பிராமணர்‌ ஆவோர்‌- 
ஆவார்‌, (ஏ, அசை) (உபவிதம்‌--பூணாூல்‌) ( துவிஜர்‌-- இரு பிறப்‌ 
பாளர்‌.) 


(போ-ரை) மேலிட்டிருக்கற அஞ்ஞான கர்ம மென்னும்‌ சூத்‌ 
இரத்‌ தன்மை நீங்கி விளங்குகன்ற சச்சிதானந்த சொரூபமேயாம்‌ . 
என்னும்‌ நிச்சயமாயெ உபவீதமுடன்‌ நிலைத்து ஆத்ம ஞானமாக 
அக்கினியை யுடைய அவிதரே பிரமத்தில்‌ ஏகத்‌ தன்மை யடைந்த 
பிராமணராவார்‌. 

எண்சீர்‌ விருத்தம்‌, 

பருவகன்மர்‌ ணாக்கனெனு மிலக்க ணஞ்சார்‌ 

பசுவையுப தேசமெனும்‌ யூபஞ்‌ சேர்த்துச்‌ 
சிரவணஞ்செய்‌ வித்தலெனு மைவாய்ப்‌ பந்தஞ்‌ 

செய்‌ துடல்யா னெனுமதியா முயிரை யோட்டி 
விரவுறு௪த்‌ தூவச்சித்த வபையை மேலாம்‌ 

விவேசவவி சொரியான்மாக்‌ இனியி லிட்டே 
பரமெனுமெக்‌ கியபுருட னேற்க மோட்சப்‌ 

பதிபுகுத்‌.தும்‌ ஞானகுருப்‌ பார்ப்பான்‌ மன்னோ, (௧௬௭௪) 


(ப-ரை) பருவ கமுமூட்சுப்‌ பருவமடைந்த, கல்‌ ௫ ஈல்ல, 
மாணாக்கனெனும்‌, இலக்கணஞ்சார்‌ ௫ தகுந்த இலக்ஷணமுடைய, 
பசுவை, உபதேசம்‌, எனும்‌ ௫ என்கிற, யூபம்‌--வேள்வி ஸ்தம்பத்‌ 
இல்‌, சேர்த்து, சரவணம்‌ செய்வித்தல்‌, எனும்‌ என்னும்‌, ஐவாய்ப்‌ 
பந்தம்‌ ஜந்து வாயில்களைக்‌ கட்டுதல்‌, செய்து, உடல்யானெனும்‌, 
மதியாம்‌--பு.த்தியாயெ, உயிரை ஓட்டி. பிராணவாயுவை வெளிப்‌ 
படுத்தி, விரவுறு--சலக்கன்ற, சத்துவச்‌ சித்த--சாத்விக இத்த 
மென்றெ, வபையை, மேலாம்‌ விவேககமேலாகிய விவேசமான, 
அவிசொரி-ரெய்யூற்றப்படுகிற, ஆன்ம அக்னியில்‌ ௫ ஆன்மா 
வென்னும்‌ அக்கினியில்‌ இட்டு (ஏ), பரம்‌ கபிரமம்‌, எனும்‌ என்‌ 
இற, எக்கிய புருடன்‌ -எக்ய புருஷன்‌, ஏற்க-ஏற்றுக்கொள்ள, 
மோட்சப்பதி புகுத்தம்‌-மோக்ஷமாகிய சொர்க்கத்தை யடைவிக்‌ 
இற, ஞான, குரு குருவே, பார்ப்பான்‌  பார்ப்பானாம்‌, (மன்னோ* 
ஏ, அசைகள்‌) (பசு-வெள்ளாடாகிய மிருகம்‌) (வபை=௨உக்தியி 
லுள்ள வெள்ளை நிணம.) 


௬௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ - ரை) முமூட்சுப்‌ பருவமடைந்த கல்ல மாணாக்கனெனும்‌ 
தகுந்த இலக்ஷணமுடைய பசுவை உபதேச மென்திற வேள்வி 
ஸ்தம்பத்திற்‌ சேர்த்துச்‌ சரவணம்‌ செய்வித்தலென்னும்‌ ஐந்து 
வாயில்களைக்‌ கட்டுதல்‌ செய்து உடல்‌ யானெனும்‌ புத்தியாயெ 
பிராணவாயுவை வெளிப்படுத்திக்‌ கலக்‌கன்ற சாத்விக சித்தமென்‌ 
இற வபையை மேலாகிய விவேகமான கெய்யூற்றப்படிற ஆன்மா 
வென்னும்‌ அக்சனியிலிட்டப்‌ பிரமம்‌ என்றெ எக்ய புருஷன்‌ 
ஏற்றுக்கொள்ள மோக்ஷமரகிய சொர்க்கத்தை யடைவிக்கற ஞான 
குருவே பார்ப்பானாம்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
புறக்கருமப்‌ பஞ்சமர்சற்‌ கருமச்சூத்‌ இரர்பத்திப்‌ 
பொருவில்‌ செல்வச்‌ 
சிறப்புறும்வை சியர்யோக சத்திரியர்‌ பரஞானத்‌ 
திவ ளர்ப்போர்‌ 
உறப்பரத கண்டமெனு மிராசதா னியிற்சமிராட்‌ 
டொருவ ரானும்‌ 
பெறற்கரிய வனாதிபர ஞானயோ இச்சுரனே 
பிரமந்‌ தெய்வம்‌, (௪௩௫) 


(ப-ரை) (௧) புறக்கரும- அன்னிய கர்மங்களைச்‌ செய்பவர்க 
ளாகிய, பஞ்சமர்‌ ஃபஞ்சமரும்‌, ௪ .த்கருமச்‌ கூச்இிரர்‌ஃ புண்ணிய கர்‌ 
மங்களைச்‌ செய்பவர்களாக சூத்திரரும்‌, பத்தி-பக்தி யென்னும்‌, 
பொருவு இல்‌ -சமானமில்லா த, செல்வச்‌ சிறப்பு, உறும்‌ -பொருக்‌ 
திய, வைசியர்‌ - வைசியரும்‌, யோசசத்திரியர்‌ 2 யோகிசளாயெ 
க்ஷத்திரியர்களும்‌, பரஃமேலான, ஞானத்‌ தீ-ஞானமென்னும்‌ அக்‌ 
இனியை, வளர்ப்போர்‌ வளர்ப்போர்களான பிராமணர்களும்‌, உற 
அசூழ்க்‌து வசிக்க, பரதசண்டமெனும்‌, இராசதானியில்‌- இராச 
தானியில்‌ விளங்குகின்ற, (௩) சமிராட்ட சக்கிரவர்த்தியாம்‌ , (௨) 
ஒருவரா அம்‌, பெறற்கரிய, அனால்‌ அனாதியான, பாஞான. மோரு 
ஈச்சுரனே அயோ கங்களையுடைய ஈசுவரனே, (௪) பிரமம்‌, தெய்வம்‌ 
தெய்வமாம்‌, 

(போ ரை) அன்னிப கர்மங்களைச்‌ செய்பவர்கள்ரயெ பஞ்ச 
மரும்‌ புண்ணிய கர்மங்களைச்‌ செய்பவர்களாகிய சூத்திரரும்‌ பக்தி 
யென்னும்‌ சமானமில்லாத செல்வச்‌ இறப்புப்‌ பொருந்திய வை 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௯௩ 


யரும்‌ யோகெளாகிய க்ஷத்திரியர்களும்‌ மேலான ஞானமென்னும்‌ 
அக்னியை வளர்ப்போர்களான பிராமணர்களும்‌ சூழ்க்து வ௫க்‌ 
௮ப்‌ பரதகண்டமெனும்‌ இராசதானியில்‌ விளங்குகன்‌ ற, ஒருவரா 
னும்‌ பெறற்கரிய அனாதியான பரஞான யோகங்களையுடைய ஈசு 
வரனே சக்கிரவர்த்தியாம்‌. பிரமம்‌ தெய்வமாம்‌. 


ஆசிரியப்பா, 
இயம்புதன்‌ மசிமை யெனும்பெரும்‌ தேயம்‌ 
வயங்கிய முத்தி மா௩கரதனில்‌ 
ஆன்ம பூபதி தரன்சத்‌ துவமன 
ஈன்மம்‌ திரியொடு தொன்மை கெறிவல்‌ 
லரண்மனைக்‌ கண்ணே பரவுணர்‌ வாசனம்‌ 
விற்றிரும்‌ தருளத்‌ தேற்றிய ஈற்குணச்‌ 
சேனைகள்‌ சூழச்‌ செறிஞா னேந்தியம்‌ 
ஆன வுயர்தொழிலாளர்கள்‌ கரும 
இந்திய மென்ன வியல்புற வினைஞர்‌ 
தம்தம்‌ நெறியிற்‌ றாழ்வர முயலத்‌ 
அற்குண மாய அட்டரு மவித்தைப்‌ 
பகையுமற்‌ றொழியப்‌ பத்திசற்‌ கன்மம்‌ 
தியான யோகம்‌ தெரிதவ ஞான 
அதிகா ரத்துவ ரவ்வவ நெறிசெலப்‌ 
பங்கமி தன்மயப்‌ பார்வைச்‌ 


செங்கோ னடாத்தித்‌ இகழுகித்‌ இதயமே, (௧௩௬) 


(ப - ரை) (௨) இயம்பு சொல்லப்படுகிற, தன்மதிமையெனும்‌ 
தனது மகிமை யென்னும்‌, பெருக்தேயம்‌-பெரிய தேசத்தில்‌, 
வயங்கிய = இருக்கின்‌ ற, மு.த்தி-மோக்ஷமெனும்‌, மாநகர்‌ அதனில்‌ 
சிறந்த பட்டணத்தில்‌, .நன்மபூபதி- ஆன்மாவரகிய அரசன்‌, 
(தான்‌), சத்துவ, மன கமனமென்கிற, ஈல்‌-௩ல்ல, மக்திரியொடு, 
தொல்மறைகபழமையான வேத, கெறி-மார்க்கமாகிய, வல்‌ 
வலிய, அரண்மனை, கண்‌(ஏ)= இடத்தில்‌, பர உணர்வு--மேலான 
அனுபவ ஞானமென்னும்‌, ஆசனம்‌ -- சிம்மாசன த்தில்‌, வீற்றிரும்‌து 
அருள, (௧) தேற்றிய தெளிந்த, ஈற்குண --ஈல்ல குணங்களாகிய, 
சேனைகள்‌ குழ; (௩) செறி ஞான இக்தியம்‌- ரெருங்குகின்‌ ற 


௯௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ஞானேந்திரியங்கள்‌, ஆன, உயர்‌--உயர்க்த, தொழிலாளர்கள்‌ -- 
தொழிலாளர்களும்‌, கரும இக்தியம்‌-- கருமேந்திரியங்கள்‌, என்ன 
இயல்‌ எனப்படும்‌, புறவினைஞர்‌--ம.த்‌.௰ வேலைக்காரர்களும்‌, தம்‌ 
தம்‌, நெறியில்‌ - நெறிகளில்‌, தாழ்வு அற-குறைவின்றி, முயல 
முயற்சி செய்ய, து.ற்குணம்‌ ஆயதீய குணவ்களாகிய, அட்ட 
ரும்‌ - துஷ்டர்களும்‌, ௮வித்தைப்‌ பகையும்‌ ௫ அஞ்ஞான மென்னும்‌ 
பகையும்‌, அற்று ஒழிய-- இல்லாது ஒழிய, பத்தி, சற்கன்மம்‌- 
புண்ணிய கர்மம்‌, தியான யோகம்‌, தெரி தவம்‌--தெரிகின்ற தவம்‌, 
ஞான = ஞானமென்னும்‌, அதிகாரத்தவர்‌ ௫ அதிகாரங்கையுடைய 
வர்கள்‌, அவ்‌ ௮வ்‌௫ அந்த அந்த, நெறிசெல--இர மங்களித்‌ செல்ல, 
பங்கம்‌ இல்‌கபேதமில்லாத, தன்மய, பார்வை திருஷ்டியாயெ, 
செங்கோல்‌, ஈடாத்தி--செலுத்தி, திகழும்‌ நித்தியம்‌(ஏ) ௫ நித்திய 
மாக விளங்குவன்‌, (தான்‌, சாரியை) (ஏ, ஏ, அசைகள்‌.) 


(போ - ரை) சொல்லப்படுற தன து மனமை யென்னும்‌ பெரிய 
தேசத்தில்‌ இருக்னெற மோக்ஷமெனும்‌ சிறந்த பட்டணத்தில்‌ 
தெளிந்த கல்ல குணங்களாகிய சேனைகள்‌ சூழ ஆன்மாவாகிய அர 
சன்‌ சத்துவ மனமென்றெ ஈல்ல மந்திரியோடு பழமையான வேத 
மார்க்கமாகிய வலிய அரண்மனை யிடத்தில்‌ மேலான அனுபவ 
ஞானமென்னும்‌ சிம்மாசனத்தில்‌ வீற்றிருக்தருள, கெருங்குசன்‌ ற 
ஞானேந்திரியங்களான உயர்ந்த தொழிலாளர்களும்‌ கர்மேந்திரியங்க 
ளெனப்படும்‌ மத்த வேலைக்காரர்களும்‌ தம்‌ சம்‌ நெறிகளிற்‌ குறை 
வின்றி முயற்சி செய்யத்‌, இிக்குணங்களாகிய அஷ்டர்களும்‌ ௮ஞ்‌ 
ஞானமென்னும்‌ பகையும்‌ இல்லாது ஒழியப்‌ பக்தி புண்ணிய கர்மம்‌ 
தியான யோகம்‌ தெரிகின்ற தவம்‌ ஞானமென்னும்‌ அதிகாரங்களை 
யுடையவர்கள்‌ அம்த அந்தக்‌ சரமங்களிற்‌ செல்லப்‌, பேதமில்லாத 
தன்மய இருஷ்டியாயெ செங்கோல்‌ செலுத்தி நித்தியமாக விளங்கு 


வன. 


எழுசீர்‌ விருத்தம்‌. 
சத்திய மதிலே பொறுமையே யகழாஞ்‌ 
சத்துவ குணம்பதர இகளே 
மெய்த்தவம்‌ படைசத்‌ பாத்திரத்‌ இதல்‌ 
மேவிய கோட்டையு முறுப்பும்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௯௬௫ 


பத்திமம்‌ திரியின்‌ சொற்களே கவசம்‌ 
பரிக்தகல்‌ லொழுக்கமே யிரதம்‌ 
ஒத்திவை கோபங்‌ காமமா தியமாய்த்‌ 
தொன்றுணர்‌ முத்தியா சனத்தே, (௧௬௭) 


(ப-ரை) சத்தியம்‌, மதில்‌(ஏ)-மதிலாம்‌, பொறுமை(ஏ)-௮௧ 
மாம்‌, சத்‌ துவகுணம்‌, பதாதிகள்‌(ஏ) கசேனைகளாம்‌, மெய்த்‌ தவம்‌ 
= உண்மையான தவம்‌, படை ஆயுதமாம்‌, ௪ற்பாத்நிரத்து ஈதல்‌ 
கால்ல பாத்திரமானவர்களுக்குக்‌ கொடுத்தல்‌, மேவிய--சூழ்க்த, 
கோட்டையும்‌, உறுப்பும்‌௫ ௮ தன்‌ அங்கங்களுமாம்‌, பத்தி, மந்திரி 
மந்திரியாம்‌,. இன்சொ ற்கள்‌(ஏ) ௫ இனிய வார்த்தைகள்‌, கவசம்‌ = 
கவசங்களாம்‌ , பரிக்த-- அன்புடைய, ஈல்‌ ஒழுக்கம்‌ (ஏ), இரதம்‌ 
தேராம்‌, ஓத்து இவை இவற்றை யடைந்து, கோபம்‌, காமம்‌, 
ஆதியகமுதலிய இக்குணங்களை, மாய்த்து = ஒழித்து, ஒன்று 
உணர்‌ முத்தி ஆசனத்து(ஏ) -முத்தியென்னும்‌ ஆசனத்தி லமர்ர்து 
சர்வமுக்‌ தானாகிய ஒன்றேயென அறிக, (ஏ,ஏ,ஏ, ஏ,எ, ஏ 
௮சைகள்‌.) 


(போ - றை) சத்தியம்‌ மதிலாம்‌, பொறுமை ௮கழாம்‌, சத்துவ 
குணம்‌ சேனைகளாம்‌, உண்மையான தவம்‌ ஆயுதமாம்‌, ஈல்ல பாத்‌ 
இரமானவர்களுக்குக்‌ கொடுத்தல்‌ சூழ்ந்த கோட்டையும்‌ அதன்‌ ௮ங்‌ 
கங்களுமாம்‌. பக்தி மந்திரியாம்‌, இனிய வார்த்தைகள்‌ கவசங்களாம்‌, 
அன்புடைய ஈல்லொழுக்கம்‌ தேராம்‌, இவற்றை யடைந்து கோபம்‌ 
சாமம்‌ முதலிய இக்குணங்களை ஒழித்து முத்தி யென்னும்‌ ஆசனத்‌ 
திலமர்ந்‌து சர்வமும்‌ தானாயெ ஒன்றேயென அறிக, 


அறுசீர்‌ விருத்தம்‌. 

புளகோல்‌ லாச மெனுங்கவசம்‌ புனைந்தா னந்த பாட்பமெனும்‌ 

வளமுத்‌ தாரம்‌ பூண்டுபிர மானு பூதி முடிசூடி. ்‌ 

அளவில்‌ சுகரிங்‌ காதனத்தி னமர்ந்தே முத்தி காக்தைதனைத்‌ 

இளையா நின்ற ஞானியராம்‌' திர நிருபர்க்‌ கணேயவரே, (௧௬௮) 

(ப-ரை) புளக-மயிர்க்‌ கூச்செஜிதலரசய, உல்லாசமெனுங்‌ 
'சவசம்‌, புனைந்து தரித்து, ஆனக்தபாஷ்பம்‌, எனும்‌ என்கிற, 
வளஎசெழித்த, முத்து ஆரம்‌ பூண்டு, பிரம, அனுபூதி அனுபவ 


௯௭ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


மான, முடிசூடி, அளவு, இல்‌- இல்லாத, சுககசுகமாகிய, சிங்கா 
தனத்தினமர்‌ (௪) , முத்தி காக்தை தனை ௫ முத்தி என்றெ 
பெண்ணை, திளையா நின்ற அனுபவிக்கின்ற, ஞானியராம்‌ இர 
நிருபர்க்கு--ஞானிகளெனும்‌ தரமுடைய அரசர்க்கு, இணை சமா 
னம்‌, அவரே = அவரேயாவர்‌, (ஏ, அசை) (பாஷ்பம்‌= நீர்‌) (ஆரம்‌ 
மாலை) (முடி. கிரீடம்‌) (ஆதனம்‌ ஆசனம்‌.) 


(போஃரை) மயிர்க்கூச்செறிதலாயெ உல்லாசமெனுவ்‌ கவசம்‌ 
தரித்து ஆனந்தபாஷ்ப மென்ற செழித்த முத்தாரம்‌ பூண்டு பிரம 
அனுபவமான முடிசூடி. அளவில்லாத சுகமாகிய சிங்காதனத்தி 
னமர்ந்து முத்தி என்ற பெண்ணை அனுபவிச்சன்‌௦ ஞானிகளெ. 
அம்‌ தீரமுடைய அரசர்க்குச்‌ சமானம்‌ அவரே யாவர்‌. 


வேண்பா. 
அசுத்தமனத்‌ தியமைச்சர லான்மாவா ஈல்வேந்‌ 
திசைத்தவுயிர்‌த்‌ தீவேந்தா மீக்கே--விசுத்தமான 
ஈல்லமைச்சாற்‌ சிவ ஈவைவேக்து மான்மாவாச்‌ 


சொல்லியல்‌ வேட்தராம்‌ அணி, (௧௬௯) 


(ப- ரை) (௨) அசுத்த, மன மனமென்னும்‌, இ அமைச்சால்‌ - 
திய மந்திரியால்‌, ஆன்மராவாம்‌௫ ஆத்மாவாக, ஈல்‌ வேந்து ல்ல 
அரசனும்‌, இசைதத இழிவாகச்‌ சொல்லப்பட்ட, உயிர்‌ - ஜீவ 
னென்டிற, தீ வேந்தாம்‌ ௫ தீய ௮ரசனானவன்‌, (௧) ஈங்கு(ஏ) - இவ்‌ 
வுலகில்‌, விசுத்தமன--மிகுக்த சுத்தமனமென்னும்‌, ஈல்‌ அமைச்‌ 
சால்‌ ல்ல மந்திரியினால்‌, சீவ ௫ ஜீவனாகிய, ஈவை வேந்தும்‌--கு.ற்‌ 
முடைய அரசனும்‌, ஆன்மாவர ௫ கூடஸ்தனென, சொல்லிய 
சொல்லப்பட்ட, ௩ல்‌ வேக்காம்‌--ஈல்ல அரசனாவான்‌, தணி-- ஏன 
நிச்சயித்து உணர்‌, (ஏ, ௮சை,) 


(போ-றை) இவ்வுலசல்‌ அசுத்த மனமென்னும்‌ இிய மக்திரியால்‌ 
ஆச்மரவாகிய ஈல்ல அரசனும்‌ இழிவாகச்‌ சொல்லப்பட்ட ஜீவ 
னென்கறெ நிய அ௮ரசனானவன , மிகுந்த சுத்த மனமென்னும்‌ ஈல்ல 
மக்திரியினால்‌ ஜீவனாிய குத்தமுடைய அரசனும்‌ கூடஸ்தனெனச்‌ 
சொல்லப்பட்ட ஈல்ல ௮ரசனாவானென நிச்சயித்து உணர்‌, 


காூானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௯௭ 
அறுசீர்‌ விருத்தம்‌, 
தியவியல்‌ வாசனைச்சத்‌ தருமமையா தேவெளியாத்‌ 
தென்ப டுங்கால்‌ 
ஆயிடையக்‌ கணமேயீ இக்குணமன்‌ றோவெனச்சுட்‌ 
. டதுநின்‌ வீரம்‌ 
ஓயுமித னாலந்தப்‌ பகைவலிபின்‌ னின்னைஈனி 
யுணர்த லாய 
தூயகல்வா சனைப்படையான்‌ மாய்த்திபெல்‌ காலுமுயர்‌ 
சூழ்ச்சி யீதே. (௧௪௦) 


(ப - ரை) (௫) திய, இயல்‌ ௫ தன்மையுடைய, வாசனை = வாசனை 
யாகிய, சத்துரு-பகைவன்‌, மறையாத(ஏ) = மறையாமல்‌, 
வெளியா ௫ வெளியாக, தென்படுங்கால்‌ - தோற்றம்‌ பொழுது, 
ஆயிடை அவ்விடத்தில்‌, அக்கணமே ௫ அந்த கணத்திலேயே, 
ஈத--இ௮௫, இக்குணம்‌, அன்றோ ௫ அல்லவா, எனச்சுட்டு- எனக்‌ 
குதித்துப்‌ பார்‌, ௮௫ ௫ அஅவே, நின்வீரம்‌-உனது வீரத்‌ தன்மை 
யாம்‌, ஓயும்‌ இதனால்‌ அ௮ந்தப்பகை வலி இதனாலே அப்பகைவன து 
வலிமை தளர்ந்து போம்‌, பின்‌ கபிற்பாடு, (௩) நின்னை சாகதி 
மாத்திரமாகய உன்னை, ஈனிஃான்றாய்‌, உணர்தல்‌ ஆயஉணர்த 
லாயெ, தூய--பரிசுத்தமான, ஈல்வாசனைப்‌ படையால்‌ கல்ல 
வாசனை யென்னும்‌ ஆயுதத்தினால்‌, மாய்த்த அத்ய வாசனை 
யாகிய பகைவனைக்‌ கொல்வாய்‌, (௨) பல்காலும்‌ பல தரமும்‌, (௪) 
உயர்‌ சூழ்ச்சி ஈதே ௫ இதுவே மேலான உபாயமாம்‌, (ஏ, அசை.) 


(போ-ரை) தீய தன்மையுடைய வாசனையாகிய பகைவன்‌ மறை 
யாமல்‌ வெளியாகத்‌ தேரற்றும்பொழுது அவ்விடத்தில்‌ அந்த 
கணத்திலேயே இது இச்குணமல்லவாவெனக்‌ குறித்துப்‌ பார்‌ 
அதுவே உனது வீரத்தன்மையாம்‌ இதனாலே அப்பகைவன து 
வலிமை தளர்ந்துபோம்‌ பிற்பாடு பலதரமும்‌ சாக்ஷிமாத்திரமாகிய 
உன்னை கன்றாய்‌ உணர்‌ தலாகிய பரிசுத்தமான ஈல்ல வரசனை என்‌ 
னும்‌ ஆயுதத்தினால்‌ அத்தீய வாசனையாகிய பகைவனைக கொல்வாய்‌ 


இதுவே மேலான உபாயமாம்‌, 


௧% 


கூறு ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 
வேண்பா, 
வீந்தைச்‌ சவசொருப மேவா மேவியுயிர்‌ 
பந்தம்‌ விடாதுவிடு பண்புவன-மைக்தன்‌ 
இராசசுத னாக யிசைவேடத்‌ தன்மை, 
விராவா தொழித்த விதம்‌, ட்‌ (௧௪௧) 


(ப- ரை) (6) விக்தை = அற்புதமான, சவ, சொருபம்‌ சொரூ 
பத்தை, மேவாத மேவி அடையாது அடைந்து, (க) உயிர்‌ -6வ 
னானவன்‌, (ர) பந்தம்‌ பந்தத்தை, விடாது விடு நீங்காது நீங்‌ 
சய, பண்பு௫ இயல்போ, வனமைந்தன்‌ வேடப்‌ பீள்ளையானவன்‌ 
இராசசுதன்‌ ஆக இராச புத்திரனாக, இசைவேடத்‌ தன்மை - 
பொருந்திய வேடத்‌ தன்மையை, வீராவாது ௫ சம்பக்தியாமல்‌, 
ஒழித்த விதம்‌ -விட்ட வகையாம்‌, 


(போ-றை) சீவனானவன்‌ அற்புதமான வெ சொரூபத்தை 
அடையாது அடைந்து பந்தத்தை நீங்காது நீங்கிய இயல்போ, 
வேடப்‌ பிள்ளையானவன்‌ இராஜ புத்திரனாிப்‌ க்‌ வேடத்‌ 


தன்மையைச்‌ சம்பந்தியாமல்‌ விட்டவகையாம்‌. 
கட்டளைக்‌ கலித்துறை. 
ஈசுர பத்திப்பொன்‌ னான்முத்தி யிட்ட மெழிற்குருவீன்‌ 
கேசநல்‌ லான்கொண்டு ஞானா முத.நா னெதியின்விசு 
வாச மெனும்பூ வளத்தால்‌ வீவேசு மகாவீளைவு 
மாசதப்‌ பெற்றுண்‌ மகிழ்பவர்முவகை வை௫யரே. (௪௪௨) 


(ப-றை) ஈசுர பத்தி ஈசுவர பக்தி யென்னும்‌, பொன்னால்‌, 
முத்தி இட்டம்‌-முத்தியாயெ இஷ்ட பதார்த்தத்தையும்‌, எழில்‌ - 
மேலான, குருவீன்‌, நேச-பக்தி யென்ற, கல்‌ ஆன்‌ கொண்டு 
நல்ல பசுவினால்‌, ஞான அமுதம்‌ -ஞானமாகயெ பாலையும்‌, _நால்‌ 

நெறியின்‌ சாஸ்திர மார்க்கத்தின்‌, வீசுவாசமெனும்‌, பூவளத்தால்‌ 
- பூயியின்‌ திருத்‌ 2 த்தால்‌, விவேசம்‌-வீவேக மென்கிற, மகா 
விளைவு--உயர்க்த விளைவையும்‌, மாசு ௮த--குற்றமத, பெற்று, 
உள்‌ - உள்ளத்தில்‌, மூழ்பவர்‌, மூவகை, வைசியர்‌ (ஏ) = வைசிய 
ராவார்‌, (ஏ, அசை,) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௯௯ 


'£போ - றை) ஈசுவர பக்தி யென்னும்‌ பொன்னால்‌ முத்தியாயெ 
இஷ்ட பதார்த்தத்தையும்‌ மேலான குருவின்‌ பக்தி யென்ற ஈல்ல 
பசுவினால்‌ ஞானமாகிய பாலையும்‌ சாஸ்திர மார்க்கத்தின்‌ விசுவாச 
மெனும்‌ பூமியின்‌ திருத்தத்தால்‌ விவேக மென்கிம உயர்ந்த விளை 
வையுங்‌ குற்றமறப்‌ பெற்று உள்ளத்தில்‌ மகிழ்பவர்‌ மூவகை வைசி 


யராவா. 


சீவ பரசிவ சாக்ெஞ்‌ சொப்பனம்‌ இண்சுழுத்தி 

ஆவ வவத்தையொன்‌ பானுங்‌ கடக்த வவத்தையதாப்‌ 

பாவு சிவதுரி யத்தின்‌ விளங்கும்‌ பரப்பிரமம்‌ 

தாவி லொளிசெய்பத்‌ தாவது மாற்றுத்‌ தனித்தங்கமே.(௧௪௩) 


(ப-ரை) சீவ பரசிவ -- ஜீவன்‌ ஈசுவரன்‌ குரு என்னும்‌ மூவருக்‌ 
குரிய, சாச்கிரம்‌--சாக்கரங்களும்‌, 'சொப்பனம்‌ ௫ சொப்பனங்க 
ளும்‌, திண்சுழுத்தி- இடமான சுழுத்திகளும்‌, ஆவ ஆகிய, ௮வக்‌ 
தைஒன்பானும்‌௫ ஒன்பது அவஸ்தைகளையும்‌, கடந்த, அவத்தை 
(௮௮) ஆ--பத்தாவ*த அவஸ்தையாக, பாவு=வியாபித்த, சிவ 
குரு, அரியத்தின்‌ விளங்கும்‌ பரப்‌ பிரமம்‌, காஇல்‌--கேடில்லாத, 
ஒளி செய்‌-- பிரகாசம்‌ வீசுகின்‌ ற, பத்தாவது மாற்றுத்‌ தனித்‌ தங்‌ 
கம்‌(ஏ)=ஒப்பற்ற பத்தாவதமாற்றுத்‌ தங்கமாம்‌, (௮௮, சாரியை) 
(ஏ, அசை) (சவம்‌ எனினும்‌ குருவெனினும்‌ ஒக்கும்‌,) 


(போ- றை) ஜீவன்‌ ஈசுவரன்‌ குரு என்னும்‌ மூவருக்குரிய சாக்‌ 
கரங்களும்‌ சொப்பனங்களும்‌ திடமான சுழுத்திகளும்‌ ஆடிய ஒன்‌ 
பது ௮வஸ்தைகளையுங்‌ கடந்த பத்தாவது அவஸ்தையாக வியா 
பித்த குரு அரியத்தின்‌ விளங்கும்‌ பரப்பிரமம்‌ கேடில்லாத பிரகரசம்‌ 
வீசுகின்ற ஒப்பற்ற பத்தமாற்றுத்‌ தங்கமாம்‌, 


தரளம்‌ அரெபுட்ப ராகமுங்‌ கோமே தக நீல ஈன்‌ 

மரகதம்‌ வைட ரியஞ்சுடர்‌ மாணிக்க மன்வயிரம்‌ 

சிரவணம்‌ தாசியங்‌ கீர்த்தனை யர்ச்சனை சேவையுடன்‌ 

நிரல்வக்‌ தனையெண்ணக்‌ தோழமை யான்ம நிவே தனமே, 
(௧௪௪) 


(ப- ரை) தரளம்‌-முத்து, து௫ூர்‌- பவளம்‌, புட்பராகம்‌(உம்‌) , 
கோமேதகம்‌, நீலம்‌, கல்‌ -ஈல்ல, மரகதம்‌, வைடூரியம்‌, சுடர்‌--பிர 


கர௫க்கன்‌ ற, மாணிக்சம்‌, மன்‌ நிலைத்த, வயிரம்‌ வயிரம்‌ என்னு 


௧௦௦ 7 ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


மிவ்வொன்பது இரத்தினங்களும்‌ முறையே, சிரவணம்‌-- கேள்வி, 
தாசியம்‌ ௫ அடிமைத்‌ தன்மை, £ர்த்தனை, அர்ச்சனை, சேவை 
(உடன்‌) வழிபாடு, நிரல்‌௫ஒழுங்கான, வந்தனை = மஸ்காரம்‌, 
எண்ணம்‌ தியானம்‌, தோழமை, ஆன்ம-- ஆத்ம, நிவேதனம்‌(ஏ) 
நிவேதன மென்னும்‌ இந்‌ ஈவவித பக்திகளாம்‌, (உம்‌, இடைச்‌ 
சொல்‌) (உடன்‌ மூன்றாம்‌ வேற்றுமை யுருபு) (௪, ௮சை) (ஆத்ம 
நிவே.கனம்‌-- தன்னை ஈசுவரனுக்கு அர்ப்பணஞ்‌ செய்தல்‌.) 


(போ-ரை) முத்து பவளம்‌ புஷ்பராகம்‌ கோமேதகம்‌ நீலம்‌ 
கல்ல மரகதம்‌ வைடூரியம்‌ பிர சாகிக்கின்ற மாணிக்கம்‌ நிலைத்த வயி 
ரம்‌ என்னுமிவ்‌ வொன்பது இரத்தினங்களும்‌ முறையே கேள்வி 
அடிமைத்‌ தன்மை £ர்த்தனை அர்ச்சனை வழிபாடு ஒழுங்கான ஈமஸ்‌ 
காரம்‌ தியானம்‌ தோழமை ஆத்ம நிவேதன மென்னும்‌ ஈவவித 
பக்திகளாம்‌, ' 

எண்சீர்‌ விருத்தம்‌. 

பிரமவிசா ரஞ்சவண மதனப்பி யாசம்‌ 

பெட்படிமைப்‌ பண்பாகு மஅசற்9ிற்‌ சுகமாம்‌ 
உருவெனநிச்‌ சயித்திடுதல்‌ 8ர்த்தனைசங்‌ கற்பம்‌ 

ஒருங்குமதிற்‌ சேர்த்துச்‌ சனையதனை யறிதல்‌ 
வரமருவு சேவையதில்‌ வீர்த்திதனை யொடுக்கல்‌ 

வந்தனையா மதனையனு பவித்தலத னெண்ணம்‌ 
குருவதுகா னன வென்‌ ௮ணர்வதுதோ மமையாம்‌ 

கூடத்த ரதுவாய்ப்போய்‌ குறியான்மா,ற பணமே, (௪௪௫) 


(ப - ரை) பிரமவிசாரம்‌, சவணம்‌-சரவணமாம்‌, அதன்‌ -௮ப்‌ 
பிரமத்தின்‌, அப்பியாசம்‌, பெட்புக அன்பான, அடிமைப்‌ பண்பு 
அடிமைத்‌ தன்மை, ஆகும்‌, அத = அப்பிரமம்‌, சற்சிற்சுகம்‌ ஆம்‌ 
சச்சிதானந்த, உருவென --வடிவமென, நிச்சயித்ததெல்‌, ரேத்‌ 
தனை ர்‌ த்தனையாம்‌, சங்கற்பம்‌, ஒருங்கும்‌ ௫ எல்லாம்‌, அதில்‌ 
சேர்த்தல்‌ ௫ அப்பிரமத்திற்‌ சேர்த்தல்‌, அருச்சனை = அர்ச்சனையாம்‌, 
அதனை அறிதல்‌, வரமநவு மேன்மை பொருந்திய, சேவை 
சேவையாம்‌, அதில்‌, விர்த்திதனை க விர்த்தகளை, ஓடுக்கல்‌, வந்தனை 
யாம்‌, அதனை அனுபவித்தல்‌, அதன்‌, எண்ணம்‌ = தஇயானமாம்‌, 
குரு-பெருமை பொருந்திய குருவாயெ, ௮௮ கான்‌ கான்‌ ௮௮ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௦௧ 


என்று உணர்வது, தோழமை ஆம்‌, கூடத்தர்‌--அத்மா, அது 
வாய்ப்போம்‌ குறி--பிரமமாகி விடுகிற நிலைமை, ஆன்ம அற்பணம்‌ 
(ஏ ஆத்ம நிவேதனமாம்‌, (அது பிரமம்‌) (கான்‌-- ஆத்மா 
கூடஸ்தர்‌) (ஏ, ௮சை,) 


(போ- றை) பிரம விசாரம்‌ ரெவணமாம்‌ அப்பிரமத்தின்‌ அப்பி 
யாசம்‌ அன்பான அடிமைத்‌ தன்மையாகும்‌ அப்பிரமம்‌ சச்சிதா 
னந்த வழிவமென நிச்சயித்திடுதல்‌ £ர்த்தனையாம்‌ சங்கற்பமமல்‌ 
லாம்‌ அப்பிரமற்திற்‌ சேர்த்தல்‌ அர்ச்சனையாம்‌ ௮தனை அறிதல்‌ 
மேன்மை பொருந்திய சேவையாம்‌ அதில்‌ விர்த்திகளை ஓடுக்கல்‌ 
வந்தனையாம்‌ ௮தனை அனுபவித்தல்‌ அதன்‌ தியானமாம்‌ பெருமை 
பொருந்திய குருவாகிய அத கான்‌, நான்‌ அது என்று உணர்வது 
தோழமையாம்‌ ஆத்மா பிரமமாகிவீமீகிற நிலைமை ஆத்ம நிவேதன 


மாம்‌, 
கலி விருத்தம்‌. 
சாந்த நீர்மை தனித்த விரதம்‌ 
காந்தி ஞானங்‌ கனக முபரதி 
வாய்ந்த ஈன்னார்‌ மடி.வயி ராக்யெம்‌ 
ஏய்ந்த பட்டை யென்ன வறிகவே (௧௪௬) 


(ப- றை) சாந்த, நீர்மை க குணம்‌, தனித்தவிரசிதம்‌ சுத்தமான 
வெள்ளியாம்‌, காந்தி விளங்குகிற, ஞானம்‌ கனகம்‌ ௫ பொன்னாம்‌, 
உபரதி, வாய்ந்த பொருந்திய, ஈல்‌ ஈார்மடி -௩ல்ல கார்மடியாம்‌, 
வயிராக்கயெம்‌, ஏய்ந்த - சேர்ச்த, பட்டு, உடை - வஸ்திரமாம்‌, 
என்ன என்ற, அறிக(ஏ) க அறிந்து கொள்க (ஏ, அசை.) 

(போ-ரை) சாந்த குணம்‌ சுத்தமான வெள்ளியாம்‌, விளங்கு 
இற ஞானம்‌ பொன்னாம்‌, உபரதி பொருந்திய கல்ல கார்மடியாம்‌, 
வயிராக்யெம்‌ சேர்ந்த பட்டு வஸ்திரமாம்‌ என்று அறிந்துகொள்க, 


வேத மாமளி சைக்சண்‌ விரும்பிய 

தேது முண்டெ௪ மானவ ஸீச்சுரன்‌ 

வாதமில்வீசு வாச மெனும்‌ பொருள்‌ 

ஈதல்‌ செய்பவர்‌ யாவையு மெய்தவார்‌, (௧௪௭) 


௧௦௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப - ரை) வேதம்‌, ஆம்‌ ௫ ஆதிய, மளிகைக்கண்‌ - மளிகைக்‌ 
கடையில்‌, விரும்பியது ஏதும்‌ விரும்பிய எமத வஸ்அவும்‌, உண்டு, 
எசமான்‌ (அவன்‌), ஈச்சுரன்‌ - ஈசுவரனாம்‌, வாதம்‌ இல்‌ ககலகமதிறி, 
விசுவாசமெனும்‌, பொருள்‌ பொருளை, ஈதல்‌ செய்பவர்‌ கொடுப்‌ 
பவர்‌, யாவையும்‌கவேண்டிய யாவையும்‌, எய்‌.அவார்‌ க அடைவார்‌. 


(அவன்‌, சொல்லுருபு.) 


(போ- ரை) வேதமாகிய மளிகைக்‌ கடையில்‌ விரும்பிய எந்த 
வஸ்துவும்‌ உண்டு எசமான்‌ ஈசுவரனாம்‌, கலகமத்ற விசுவாசமெனும்‌ 
பொருளைக்‌ கொடுப்பவர்‌ வேண்டி ய யாவையும்‌ அடைவார்‌, 


வஞ்சி விருத்தம்‌ 
பிரமானு பவத்தொளி பெற்றோர்‌ 
இரஞான தியான வியோகர்‌ 
பரமாகய பத்தர்‌ த மேவல்‌ 


சரசானனி செய்பவர்‌ நல்லோர்‌, (௧௪௮) 


(ப- றை) பிரம, அனுபவத்து ஓளி--௮னுபவ விளக்கத்தை, 
பெத்றோர்‌-பெத்றவராகிய பிராமணர்‌, திர நிலையான, ஞான = 
ஞான சாதனமாகிய, தியான வீயோகர்‌--தியான யோகத்தை 
யுடையோரேன்னும்‌ க்ஷத்திரியர்‌, பரமாயெ-மேலாகய, பத்தர்‌ 
(சம்‌) பக்தர்களான வைசியர்‌ என்றெ இவர்களின்‌, ஏவல்‌-- 
ஏவலை, சிரசால்‌-- தலை வணக்கத்துடன்‌, கனி--ஈன்றாக, செய்பவர்‌ 
5 செய்பவரான சூத்திரர்‌ அம்மூவர்‌ பெறும்‌ பலனைத்‌ தாமும்‌ 
பெற்று மகிழ்வார்‌ அமலால்‌, ஈல்லோர்‌ -- ஈல்லோராவர்‌. (தம்‌, 
சாரியை,) 


(போ - ரை) பிரம அனுபவ விளக்கத்தைப்‌ பெற்றவராயெ பிரா 
மணர்‌ நிலையான ஞான சாதனமாயெ இயான யோகத்தையுடை 
யொரென்னும்‌ கத்திரியர்‌ மேலாய பக்தர்சளான வையர்‌ என்‌ 
இற இவர்சளின்‌ ஏவலைத்‌ தலைவணக்கத்‌ துடன்‌ ஈன்றாகச்‌ செய்பவ 
சான சூத்சிரர்‌ அம்மூவர்பெ.அும்‌ பலனைத்‌ தாமும்‌ பெற்று மகிழ்‌ 
வார்‌ ஆதலால்‌ கல்லோராவர்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௦௩ 


மங்களகர மன்னு ிவத்திற்‌ 

பங்கமதனு பற்றினர்‌ சைவர்‌ 

எங்கணுநிகழ்‌ விட்டுணு வின்கண்‌ 

தங்குறுபவர்‌ வைணவர்‌ தரமே, (௧௪௯) 


(ப- ரை; மங்களகரம்‌- மங்களத்தன்மை, மன்னு - நிலைத்த, 
சிவத்தில்‌, பங்கம்‌ (௮௮) அறுஃபிறிவற்ற, பற்றினர்‌ சம்பந்த 
முடையவா , சைவர்‌ -சைவராவார்‌, எங்கணும்‌ நிகழ்‌ - சர்வ வியா 
பகமாக விளங்கும்‌, விட்ணுவின்கண்‌ = அந்த விஷ்ணுவினிடத்து, 
தங்குறபவர்‌ க பொருந்தினவர்‌, வைணவர்‌ ( தாம்‌) (ஏ) ௫ வைணவ 
ராவார்‌. (௮, சொல்லருபு) (தாம்‌, சாரியை) (ஏ, அசை.) 


(போ - ரை) மங்களத்தன்மை நிலைத்த வெத்தில்‌ பிறிவற்ற சம்‌ 
பந்தமுடையவர்‌ சைவராவார்‌. சர்வ வியாபகமாக விளக்கும்‌ அந்த 


விஷ்ணுவினிடத்‌ சப்‌ பொருந்தினவர்‌ வைணவரரவார்‌. 


கலி விருத்தம்‌. 
சுத்த சைவர்‌ துரிய சொறாபம்யாம்‌ 
முத்த னுக்களு மன்றெனு முத்தரே 
அத்தி யூனுரி யாகு முடம்பினை 
கத்தி யானென ஈண்ணிற்‌ புலையரே, (௧௫௦) 


(ப-ரை) (௪) சுத்த, சைவர்‌ - சைவராவார்‌, (௨) அரிய, சொரு 
பம்‌ சொரூபமே யாம்‌, (௧) முத்தனுக்களும்‌ ௫ மூன்று சரீரங்களும்‌ 
அன்னு -யாமல்ல, (ர) எனும்‌, முத்தர்‌(ஏ) -€வன்‌ முத்தர்‌ (௫) 
௮த்தி- எலும்பு, ஊன்‌-: தசை, உரிதோல்‌ முதலியவை, ஆகும்‌ 
உடம்பினை, ஈ,த்தி- விரும்பி, யானென, ஈண்ணில்‌ நிச்சயித்துக்‌ 
கொண்டால்‌ அவர்‌, புலையர்‌(ஏ) -நீசராவார்‌. (ஏ, ஏ, அசைகள்‌.) 


(போ - றை) மூன்று சரீரங்களும்‌ மாமல்ல அரிய சொரூபமே 
யாம்‌ எனும்‌ வேன்‌ முத்தர்‌ சுத்த சைவராவார்‌. எலும்பு தசை 
தோல்‌ முதலியவையாகும்‌ உடம்பினை விரும்பி யானென நிச்சயித்‌ 


அக்கெண்டால்‌ அவர்‌ நீசராவார்‌, 


௧௦௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 
அறுசீர்‌ விருத்தம்‌, 
சற்குண விபுதர்‌ சார்பாய்ச்‌ ச௰க்கஞா னாப்பி யாச 
வஜ்பினர்‌ பசுக்கள்‌ யோக மார்க்கர்கா ரான்கள்‌ பத்தர்‌ 
பொற்புடை யசங்சள்‌ பந்தம்‌ போக்கியே வீதேக முத்தி 
பிற்பெறு சகச ஞானப்‌ பெருமையா ரியர்சோ பாலர்‌, (௧௫௧) 


(ப-ரை) சிற்குண விபுதர்‌-ஞான குணங்களாகிய தேவர்கள்‌, 
சார்பாய்‌ - தங்குமிடமாக, சிறந்த சறப்பும்‌,௦, ஞான அப்பியாச, 
வற்பினர்‌ ௫ உறுதியுடையோர்‌, பசுக்கள்‌ ௫ பசுக்களாம்‌, யோக, மார்க்‌ 
கர்‌-மார்க்கத்தோர்‌, கரரான்கள்‌ - எருமைகளாம்‌, பத்தர்‌ = பக்‌ 
தர்கள்‌, பொற்புடை--௩ல்ல, அசங்கள்‌ ௫ ஆடுகளாம்‌, பந்தம்‌ இப்‌ 
போது பந்தத்தை, போக்‌கி(ஏ) நீக்கச்‌ வேன்‌ முத்தர்களாய்‌, 
விதேக, முத்தி முத்தியை, பின்பெறு= பின்பு அடைகின்ற, சகச, 
ஞான -ஞானமெனும்‌, பெருமையார்‌ - பெருந்தன்மை யுடையோர்‌, 
இயல்‌ :-பொருக்‌இய, கோபாலர்‌ - இடையராவார்‌, (ஏ, அசை.) 


(போ - ரை) ஞான குணங்களாகிய தேவர்கள்‌ தங்குமிடமாகிச்‌ 
செப்புத்‌. ஞான அப்பியாச உறுதியுடையோர்‌ பசுக்களாம்‌, யோக 
மார்க்கத்தோர்‌ எருமைகளாம்‌, பக்தர்கள்‌ சல்ல ஆடுகளாம்‌ இப்‌ 
போது பந்தத்தை நீக்கிச்‌ சிவன்‌ முத்தர்களாம்‌ வீதேக முத்தியைப்‌ 
பின்பு அடைகின்ற ௪௧௪ ஞானமெனும்‌ பெருந்தன்மை யுடையோர்‌ 
பொருந்திய இடையராவார்‌. 


வஞ்சி விருத்தம்‌. 
உடலை யானென லூனுணல்‌--கடைய மாமன கானெனல்‌ 


படி.யி லாசவ பானமி்‌-கெடுமை யோருயிர்‌ நீசரே, (௧௫௨) 


(ப-ரை) (௨) உடலை மானெனல்‌, ஊன்‌ உணல்‌ மாமிசம்‌ புசித்‌ 
தலாம்‌, கடை அறா அசைவு ஒழியாத, மனம்‌ கானெனல்‌, (௧) படி 
யில்‌ - இப்பூமியில்‌ குணமில்லாத, (௩) ஆசவ பானம்‌--கள்‌ குடி. 
யாம்‌, இக்கெமையோர்- ப்‌ பெருங்‌ குற்றத்தை யுடையோர்‌ 
உயிர்‌ -வரெனும, ந்சர்‌(ஏ) ழ்‌ மக்களாம்‌, (௪, அசை,) 


3 


(போ - ரை இப்பூமியில்‌ குணமில்லர ச உடலை யானெனல்‌ மாமி . 
சம்‌ புசிக்கலாம்‌ அசைவு ஒழியாத மனம்‌ கானெனல்‌ கள்‌ குடியாம்‌ 
இப்பெருல்‌ குற்றத்தை யுடையோர்‌ வெரெனும்‌ £ழ்‌ மக்களாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௦௫ 
கட்டளைக்‌ கலித்துறை. 


யானென தென்பவை யாவையு மீசனுக்‌ தலறம்‌ 

ஆன திரியத்‌ தைப்பொரு ளரவறி யாமைபொருள்‌ 

ஈனுலக கத்தின்ப துன்பமு நீங்குவ இன்பநிலை 

மேனிலனை த்‌ அம்விட்‌ டேனென லும்விடல்‌ வீடதவே, (௧௫௯) 


(ப-ரை) யான்‌ எனத என்பவை யாவையும்‌ ஈசனுக்கு ஈதல்‌ 
அர்ப்பணஞ்‌ செய்தல்‌, அறம்‌௫அறமாம்‌, ஆன = எதிர்ப்பட்ட, இரி 
ரியத்தை ௫ தோற்றங்களை, பொருள்‌ஆ = ஓர்‌ பொருளாக, அறி 
யாமை அறியா உதாசனத்‌ தன்மை, பொருள்‌ க பொருளாம்‌, ஈன்‌ 
பெறுகின்ற, உலகத்து ௫ உலகத்தில்‌, இன்ப அன்பமும்‌ ௫ இன்ப 
அன்பங்களின்‌, நீங்குவது ௫வசப்படாமை, இன்ப நிலை இன்ப 
மாம்‌, மேல்‌: நில்‌-மேலாக நிற்கும்‌, அனை த்தும்‌ அனைத்தையும்‌, 
விட்டேன்‌, எனலும்‌ ௫ என்னும்‌ நினைவையும்‌, விடல்‌, விடு (௮2) 
. (ஏ)-வீடாம்‌. 

(௮௮, சொல்துருபு) (ஏ, அசை,) 


(போ = றை) யான்‌ எனது என்பவை யாவையும்‌ ஈசனுக்கு அர்ப்‌ 
பணஞ்‌ செய்தல்‌ அறமாம்‌. எதிர்ப்பட்ட தோத்றங்களை ஓர்‌ பொரு 
ளாக அஜியா உதானே த்‌ தன்மை பொருளாம்‌, பெறுகின்ற உலகத்‌ 
தில்‌ இன்ப துன்பங்களின்‌ வசப்படாமை இன்பமாம்‌, மேலாக நிற்‌ 
கும்‌ அனைத்தையும்‌ விட்டேன்‌ எனும்‌ நினைவையும்‌ விடல்‌ வீடாம்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
சான்றாய்‌ நிற்போன்‌ பிரமசாரி யகண்ட விர்த்தி 
ஏன்றான்‌ ரெகத்‌ தன்கா ணியனிர்‌ விகற்ப நிட்டை 
ஆன்றோன்‌ வானப்‌ பிரத்த னரிய ௪௧௪ நிட்டா 
வான்றான்‌ சந்நியாசி மன்னுமதிதம்‌ வீடே, (௧௫௪) 


(பஃ-ரை) சான்று ஆய்‌ - சா க்ஷிமாத்திரமா8, நிற்போன்‌ ௩ 
இருப்பவன்‌, பிரமசாரி பிரமசாரியாம்‌, அகண்டவிர்த்தி 2 எல்லாம்‌ 
யானே என்னும்‌ அகண்டாகரர வீர்த்தியை, ஏன்றான்‌ அடைந்த 
வன்‌, ரெகத்தன்‌ (காண்‌) = ரெகஸ்தனாம்‌, இயல்‌ -பொருக்திய, நீர்‌ 
விகற்ப, நிட்டை நிஷ்டையில்‌, ஆன்றோன்‌ -மிகுக்தவன்‌, வானப்‌ 
பிரத்‌ தன்‌ ௫ வானப்பிரஸ்தனாம்‌, ௮ரிய௪௧௪, கிட்டாவான்‌ (தான்‌) - 

௧௪ 


௧௦௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


நிஷ்டையுடையவன்‌ , சந்நியாசி = சந்நியாசியாம்‌, மன்னும்‌ - நிலைத்த 
அதீதம்‌=அதிதத்‌ தன்மை, வீடு(ஏ) -மோக்ஷமாம்‌. (காண்‌, முன்‌ 
னிலையசை) (தா,ன்‌ சாரியை) ஏ, ௮சை,) 


(போ-ரை) சாக்ஷி மாத்திரமா இருப்பவன்‌ பிரமசாரியாம்‌, 
எல்லாம்‌ யானே யென்னும்‌ அ௮கண்டாகார வீர்ததியை அடைந்த 
வன்‌ இரகஸ்தனாம்‌, பொருந்திய நிர்வி கற்ப நிஷ்டையில்‌. மிகுந்த 
வன்‌ வானப்பிரஸ்தனாம்‌, ௮ரிய௪க௪ நிஷ்டையுடையவன்‌ சந்நியாசி 
யாம்‌, நிலைத்த ௮ததத்‌ தன்மை மோக்மாம்‌, 


எழுசீர்‌ விருத்தம்‌. 
தனுவையா னெனும்பெண்‌ போகமற்‌ றவத்றைத்‌ 
தனதெனு மன்னிய போக 
நினைவொழித்‌ தெதிர்தோற்‌ றங்களா மனைக 
ணின்ற தன்‌ னுணர்வெலும்‌ பயிக்கம்‌ 
இனிதுகொண்‌ ளெவாப்‌ பிரமமா ராய்த 
லெனுங்குரு பரன்பணி யியந்தித்‌ 
இனமுமான்‌ மாவை யேயனு சந்தித்‌ 
இடுதல்வே தாத்யய ந்தான்‌, (௧௫௫) 


(ப-ரை) தனுவை௪ சரீரத்தை, யானெனும்‌ பெண்‌, போகம்‌ 
போகமும்‌, மற்ற்வற்றை, தனதஎனஅ, எனும்‌, அன்னிய 
வே, போசம்‌-போகமும்‌, ஆயெ, நினைவு ஒழித்து ௫ நினைவுகளை 
விட்டு, எதிர்‌ -எதிர்ப்படுமற, தோற்றங்கள்‌, ஆம்‌ ௫: என்கிற, மனை 
கள்‌ நின்று-: வீடுகளிலிருந்து, தன்‌ உணர்வு ௫ தன்னை யறிதல்‌, 
எனும்‌, பயிக்கம்‌ ௫ பிச்சையை, இனிது கொண்டு = பிரியமாயேத்‌.று 
உள .ஆ உள்ளவாறு, பிரமம்‌ பிரமத்தை, ஆராய்தல்‌ எனும்‌, குரு 
பரன்‌ பணி--மேலான குருவின்‌ ஏவலை, இயத்தி--செய்து, இன 
மும்‌ - எப்போதும்‌, ஆன்மாவையே, அனுசர்தித்திடுதல்‌ தியா 
னித்தலாயெ, வேதாத்யயனம்‌ ௫ வேதமோஅதல்‌ பிரமசாரியின்‌ 
செயலாம்‌, (தான்‌, சாரியை,) 

(போ - மை) சரீரத்தை யானெனும்‌ பெண்‌ போகமும்‌, மத்த 
வற்றை எனது எனும்‌ வேறு போகமும்‌ ஆசிய நினைவுகளைவிட்டு 

எ£ீர்ட்ப6ற தோத்தக்க ளென்றெ வீடுகளிலிருந்து தன்னை யதி 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௦௭ 


தல்‌ எனும்‌ பிச்சையைப்‌ பிரியமா யேற்று உள்ளவாறு பிரமத்தை 
ஆராய்தலெனும்‌ மேலான குருவின்‌ ஏவலைச்‌ செய்து எப்போதும்‌ 
ஆன்மாவையே தியானித்தலாயெ வேதமோ.அதல்‌ பிரமசாரியின்‌ 
செயலாம்‌, 


வேண்பா. 
வித்தை நிதியகண்ட விர்த்திமனை யாள்‌ சீவன்‌ 
முத்தவி டாகு முஅஅரியம்‌— புத்திரராம்‌ 
சரத்திகப்‌ பண்பு தழுவுமுற விவ்வண்ணம்‌ 
வாய்த்தோனே யில்வாழ்ப வன்‌, (௧௫௬) 


(ப- றை) வித்தை நிதி ஞானம்‌ திரவியமாம்‌, ௮கண்ட- ௮கண்‌ 
டாகார, விர்த்தி, மனையாள்‌ -மனைவியாம்‌, சீவன்‌ முத்தி, வீடு 
ஆகும்‌ விடாம்‌, மு.து-- எப்போதும்‌ உள்ளதாகத்‌ தோற்றுகிற, 
அரியம்‌, பு.த்திரராம்‌, சரத்விகப்‌ பண்பு-- சாத்துவீக குணங்கள்‌, 
தழுவும்‌ உறவு - சூழும்‌ பந்துக்களாம்‌, இவ்வண்ணம்‌, வாய்த்‌ 
தோனே பொருந்தப்‌ பெற்றவனே, இல்‌ வாழ்பவன்‌ - இல்லறத்‌ 
தில்‌ வாழ்பவனாம்‌, 

(போ - றை) ஞானம்‌ இரவியமாம்‌, அசண்டாசார விர்த்தி மனைவி 
யாம்‌, வன்‌ முத்தி வீடாம்‌, எப்போதும்‌ உள்ளதாகத்‌ தோற்௮ுெ 
அரியம்‌ புத்திரராம்‌, சாத்வீக குணங்கள்‌ சூழும்‌ பந்துக்களாம்‌ இவ்‌ 
வண்ணம்‌ பொருந்தப்‌ பெற்றவனே இல்லறத்தில்‌ வாழ்பவனாம்‌. 


அதிவுமகள்‌ சூக்குமமே யாதல்‌ வளர்வாம்‌ 

உறுபிரம வான்ம வுணர்ச்‌எசெதிதனங்கள்‌ 

பூன்ற சுபானுபவம்‌ புட்பித்‌ திடுநிதம்பம்‌ 

வான்திகழு மான்மா மகன்‌, (௧௫௭) 


(ப-றை) அறிவு, மகள்‌ க பெண்ணாம்‌, சூக்குமம்‌(ஏ) ௫ ஸ்‌.தாலத்‌ 
தன்மை விட்டுச்‌ சூட்சுமம்‌, ஆதல்‌, வளர்வரம்‌- வளர்ச்சியாம்‌, உறு 
சமானங்களாசப்‌ பொருந்திய, பிரம ஆன்ம உணர்ச்சி பிரமம்‌ 
ஆத்மா வென்னும்‌ இவற்றின்‌ உணர்வு, செறி தனங்கள்‌ -கெருவ்‌ 
இய ஸ்தனங்களாம்‌, பூன்‌ ஐ௫பூரணமான, சுபானுபவம்‌, புட்பித்திடும்‌ 
பக்குவமடைக்த, நிதம்பம்‌-பெண்குறியாம்‌, வான்‌ திகழும்‌ = 
பெருமையுத்ற, ஆன்மா = தான்‌, மகன்‌ புருஷனும்‌. (ஏ, அசை,) 


௧௦.௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ - றை) அறிவு பெண்ணாம்‌, ஸ்தூலத்‌ தன்மைவிட்டுச்‌ சூட்‌ 
சுமமாதல்‌ வளர்ச்சியாம்‌, சமானங்களாகப்‌ பொருந்திய பிரமம்‌ ஆத்‌ 
மாவென்னும்‌ உணர்வு நெருங்கிய ஸ்தனங்களாம்‌ பூரணமான சுவா 
னுபவம்‌ பக்குவமடைந்த பெண்குதியாம்‌ பெருமையுற்ற தான்‌ புரு 
னாம்‌, 

எண்சீர்‌ விருத்தம்‌. 
சீவர்மட வார்கர்த்தா பேரக்தாகா னெனல்கால்‌ 
செறியான்ம ஞானமது பகமன.து மருங்குல்‌ 
பூவுதக்கங்‌ குதஞ்சோம்பல்‌ புறமறதி கூந்தல்‌ 
புத்திமுகங்‌ குணதோஷ விவேகங்க ணயனம்‌ 
ஓவினிதா னங்கள்செவி கவனிப்பு காச 
யோசனைவாய்‌ நினைவுமிட அத்சாக மார்பு 
பாவயிராக்‌ இயம்வீரத்தி தனங்களியா னெனதென்‌ 
பனகரஞ்சிக்‌ தனையுதரம்‌ பகருறைகற்‌ பனையே, (௧௫ ௮) 


(ப- ரை) (௨) சவர்‌, மடவார்‌ -பெண்களாம்‌, கர்த்தா-செய்‌ 
இறவனும்‌, போக்தா ௫ அனுபவிக்கனும்‌, கான்‌ எனல்‌, கால்‌ 
பாதங்களாம்‌, செறி பொருந்திய, ஆன்ம ஞானம்‌(௮அஅ) கதன்‌ 
அறிவு, பகம்‌ -குறியாம்‌, மனஅ உள்ளம்‌, மருங்குல்‌ ௫ இடை 
யாம்‌, (௧) பூ£பூமியில்‌, (௩) உறக்கம்‌ நித்திரை, குதம்‌2மலத்‌ 
அவாரமாம்‌, சோம்பல்‌, புறம்‌ -முதுகாம்‌, மறதி, கூர்தல்‌ கூந்த 
லாம்‌, புத்தி, முகல்‌ கமுகமாம்‌, குண தோல--குணத்தையும்‌ குற்‌ 
றத்தையும்‌ ஆராய்‌, விவேகங்கள்‌, ஈயனம்‌ கண்களாம்‌, ஓவு 
இல்‌ ஓய்வில்லாத, நிதானங்கள்‌, செவி- செவிகளாம்‌, கவனிப்பு 
கவனித்தல்‌, காச மூக்காம்‌, யோசனை, வாய்‌-வாயாம்‌, நினைவு, 
மிடறு --கழுத்தாம்‌, உற்சாகம்‌, மார்பு மார்பாம்‌, பா-- விசாலமான 
வயிராக்கெம்‌ வெளியில்‌ - விட்டுவிடுதலும்‌, விரத்தி- உள்ளத்தில்‌ 
விடுதலும்‌, தனங்கள்‌ க ஸ்தனங்களாம்‌, யான்‌ என அ, என்பன, கரம்‌ 
கைகளாம்‌, சிக்கனை, உதரம்‌ வயிறும்‌, பகர்‌ உரை கற்பனை (ஏ) 
கற்பனை பேசுகின்ற பேச்சாம்‌, (அத, சாரியை) (ஏ, அசை.) 

(போ - ரை) பூமியில்‌ சீவர்‌ பெண்களாம்‌, செய்தவனும்‌ அனு 
பவிக்ிறுவ ணும்‌ கான்‌ எனல்‌ பாதங்களாம்‌, பொருந்திய தன்‌ அறிவு 
குறியாம்‌, உள்ளம்‌ இடையாம்‌, நித்திரை மலத்துவாரமாம்‌, சோம்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௦௯ 


பல்‌ முதுகாம்‌, மறதி கூந்தலாம்‌,. புத்தி முகமாம்‌, குணத்தையும்‌ 
குற்றத்தையும்‌ ஆராய்றெ விவேகங்கள்‌ கண்களாம்‌, ஓய்வீல்லாத 
நிதானங்கள்‌ செவிகளாம்‌, கவனித்தல்‌ மூக்கரம்‌, யோசனை வாயாம்‌, 
நினைவு= கழுத்தாம்‌, உற்சாகம்‌ மார்பாம்‌, விசரலமான வெளியில்‌ 
விட்டுவிடுதலும்‌ உள்ளத்தில்‌ விடுதலும்‌ ஸ்தனங்களாம்‌, யான்‌ 
என அ என்பன கைகளாம்‌, சிந்தனை வயிரும்‌, கற்பனை பேசுகின்ற 
பேச்சாம்‌. 
அறுசீர்‌ விருத்தம்‌. 
நினைப்புமறப்‌ பிருகு றங்ன்‌ மேனாப்ப ணிகழறிவா 
நிதம்ப மொன்றே 
சனிப்புமரிப்‌ பின்பமிட ரிச்சைவெறுப்‌ பறம்பாவம்‌ 
தாழ்ச்சி மேன்மை 
பனிப்புமிழ்‌ மறைவுவெளி யழகுகுரூ பம்பகர்‌ தல்‌ 
பகரொ ணாதாய்த்‌ 
தனிற்பிறிதின்‌ மென்னுமுரோ மச்செ ஜிவி னொடுமுதிர்வாய்ச்‌ 
சருவ மாமே, (௧௫௯) 
(ப-றை) நினைப்பு மறப்பு நினைப்பு மதப்பாகிய, இரு குறங்‌ 
கின்‌ - இரண்டு தொடைகளின்‌, மேல்‌ நாப்பண்-மேற்பாகத்தின்‌ மச்‌ 
தியில்‌, நிகழ்‌ அறிவு ஆம்‌ விளங்குற்‌ அறிவென்னும்‌, நிதம்பம்‌ 
குறி, ஒன்றே, சனிப்பு மரிப்பு-- இறப்புப்‌ பிறப்பும்‌, இன்பம்‌, 
இடர்‌ = துன்பமும்‌, இச்சை, வெறுப்பு--வெறுப்பும்‌, அறம்‌ புண்‌ 
ணியம்‌, பாவம்‌ பாவமும்‌, தாழ்ச்சி எறுமை, மேன்மை பெரு 
மையும்‌, பனிப்பு--பயம்‌, மகழ்‌--மூழ்வும்‌, மறைவு, வெளி 
வெளிப்படையும்‌, அழகு, குரூபம்‌--விகார வடிவும்‌, பகர்தல்‌ - 
சொல்லுதல்‌, பகரொணாது சொல்லக்கூடாத தும்‌, ஆய்‌ = ஆ, 
தனில்‌ - தன்னைத்‌ தவிர, பிறிது இன்று-வேறில்லை, என்னும்‌, 
உரோமச்‌ செறிவினொடு - உரோமத்தின்‌ அடர்ச்சியுடையதாய்‌, 
முதிர்வு ஆய்‌ - முதிர்ந்து தளர்ச்யொய்‌ இவ்வாறு, சருவம்‌ ஆம்‌ 
(ஏ) -சர்வமுமாய்‌ விளங்கும்‌, (ஏ, அசை,) 


(போ-ரை) நினைப்பு மறப்பா யெ இரண்டு தொடைகளின்‌ மேற்‌ 
பாகத்தின்‌ மத்தியில்‌ விளங்குகிற அதிவென்னும்‌ குறி ஒன்றே 
இறப்புப்‌ பிறப்பும்‌ இன்பம்‌ அன்பமும்‌ இச்சை வெறுப்பும்‌ புண்‌ 


௧௧௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ணியம்‌ பாவமும்‌ சிறுமை பெருமையும்‌ பயம்‌ மகிழ்வும்‌ மறைவு 
வெளிப்படையும்‌ அழகு விகாரவடி.வும்‌ சொல்‌ லுதல்‌ சொல்லக்கூடா 
தஅமாகித்‌ தன்னைத்தவிர வேறில்லை என்னும்‌ உரோமத்தின்‌ அடர்ச்‌ 
சியுடையதாய்‌ முதிர்ந்து களர்ச்யொய்‌ இவ்வாறு சர்வமுமாய்‌ 
விளங்கும்‌. 
கலி விருத்தம்‌. 

பருவ மின்னின்‌ படிவைப்‌ புமானனி 

புரிய மின்னும்‌ புமானணி கத்துதல்‌ 

வருமு மூட்சு வடிவைப்‌ பரன்பர 

அருவை வேட்ட அயர்ந்த முழூட்சுவே, (௧௬௦) 


(ப-றை) (க) பருவ மின்னின்‌--பக்குவமான பெண்ணின்‌, 
படிவை--உருவத்கை, புமான்‌*-புருடன்‌, ஈனி--மிகவும்‌, புரிய 
விரும்ப, மின்‌ னும்‌௫ அப்பெண்ணும்‌, புமான்‌ புருடனஅ, அணி, 
= அழகை, ஈத்துதல்‌ - விரும்புதல்‌, வரும்‌ மேல்‌ நிலைக்கு வரும்‌, 
முழூட்சுவழிவை க முமூட்சுவின்‌ இயல்பை, பான்‌ - குருவானவர்‌ 
விரும்ப, (ர) பரன்‌ உருவை குருவின்‌ இயல்பை, வேட்டல்‌ - 
விரும்புதலாம்‌, (௨) உயர்ந்த முழுட்சு(௪) மேலான அர்த முமூட்‌ 
சுவும்‌, (ஏ, அசை). 


(போ - ரை) பக்குவமான பெண்ணின்‌ உருவத்தைப்‌ புருடன்‌ 
மிகவும்‌ விரும்ப அப்பெண்ணும்‌ புருடனது அழகை விரும்புதல்‌, 
மேல்நிலைக்குவரும்‌ முமூட்சுவின்‌ இயல்பைக்‌ குருவானவர்‌ விரும்ப 
மேலான அர்த முமூட்சுவும்‌ குருவின்‌ இயல்பை விரும்புதலாம்‌. 


வேண்பா. 


அன்னியமில்‌ லாதிருப்ப வன்னியம்யா வைக்குமியான்‌ 

மன்‌ னுகரி யென்னின்‌ மகான்மத்றோ--ரின்னகலல்‌ 
காதலனைச்‌ சாராத காலையிலும்‌ பூப்புகனி 

மீிதுநிற்நீண்‌ டாமைமசண்‌ மெய்‌, (௧௬௧) 


(ப - ரை) (௧) அன்னியம்‌, இல்லாது இருப்ப--இல்லாமலிருக்க 
அன்னியம்‌ யாவைக்கும்‌ யான்‌, மன்னுகரி என்னின்‌ நிலைத்த 
சாக்ஷி யென்றால்‌, மகான்‌ மற்றோரின்‌ ௫ அவ்வப்பியா முத்தர்‌ 
யெத்தர்களிலிருக்து, அகலல்‌ வேறாதல்‌, காதலனை ௫ கணவனை, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௧௧ 


சாராதகாலையினும்‌ ௫ சேராத காலத்திலும்‌, பூப்பு, மனிமீது உதில்‌ - 
நன்றாக மிகப்‌ பெற்றால்‌, (௩) தண்டாமை-மத்ற பெண்களும்‌ புரு 
ஷர்களும்‌ தொடாமையாம்‌, (௨) மகள்‌ மெய்‌- அப்பெண்ணின்‌ 
சரீரத்தை, 


(போ - றை) அன்னியமில்லாதிருக்க அன்னியம்‌ யாவைக்கும்‌ 
யான்‌ நிலைத்த சாக்ஷி யென்றால்‌ அவ்வப்பியாி முத்தர்‌ பெத்தர்க 
ளிலிருக்‌து வேறாதல்‌ கணவனைச்‌ சேராத காலத்திலும்‌ பூப்பு ஈன்‌ 
மூக மிகப்‌ பெற்றால்‌ ௮ப்பெண்ணின்‌ சரீரத்தை மற்றப்‌ பெண்களும்‌ 
புருஷர்களும்‌ தொடரமையாம்‌, 


கட்டளைக்‌ கலித்துறை. : 
நனவின்‌ சான்றியா னெனுமுத னாளினு கானே 
கனவின்‌ சாட்சயென்‌ நிடுமிரண்‌ டாம்பகற்‌ கணும்யான்‌ 
இனத யிற்கரி யென்னுமூன்‌ றாந்தினத்‌ இடையும்‌ 
புனித மின்றுகான்‌ சுயம்பெனும்‌ துரியமே புனிதம்‌, (௧௬௨) 


(ப - ரை) கனவின்‌ ௨சாக்‌ஜிரத்தின்‌ , சான்றுயான்‌--சாக்ஷி நான்‌ 
எனும்‌ முதல்‌ நாளினும்‌, கான்‌(ஏ), கனவின்‌ சாட்‌ என்றிடும்‌ 
இரண்டாம்‌, பகற்கணும்‌ = காளிலும்‌, யான்‌ சான்‌, இன .அயிற்கரி 
 இத்தன்மைய சுழுத்தியின்‌ சாக்ஷி, என்னும்‌ மூன்றாம்‌, இனத்‌ 
இடையும்‌ நாளிலும்‌, புனிதம்‌ இன்‌ அஃசுத்தமில்லை, கான்‌, சுயம்பு 
௪ அன்னியமின்றித்‌ தானாக விளங்குகிற ஞான சொரூபி, எனும்‌ 
அரியமே ௫ என்னுந்‌ துரியமாகிய நாலாவது நாளிலேயே, புனிதம்‌ 
சுத்தமாம்‌, 

(ஏ, அசை) (இன, இன்ன என்பதன்‌ இடைக்குறை) கணும்‌ 
என்பது கண்ணும்‌ என்பதன்‌ இடைக்குறை,) 


(போ-ரை) சாச்சிரத்தின்‌ சாக்ஷி கான்‌ எனும்‌ முதல்‌ நாளிலும்‌ 
கரன்‌ கனவின்‌ சாக்ஷி யென்றிடு மிரண்டாம்‌ நாளிலும்‌, கான்‌ இத்‌ 
தன்மைய சுமுத்தியின்‌ சாக்ஷி யென்னும்‌ மூன்றாம்‌ காளிலும்‌ சுத்த 
மில்லை கான்‌ அன்னியமின்றித்‌ தானாக விளங்குகிற ஞான சொரூபி 
எனும்‌ தரியமாயெ நாலாவது நாளிலேயே சுத்தமாம்‌, 


௧௧௨ ஞான்லோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வேண்பா. 
பேதையே மங்கையுமாய்ப்‌ பின்னி மிழ்னை த்தான்‌ 
ஒதொணாப்‌ பேத மொழிக்துசுகம்‌--மீது௮தல்‌ 
சீவனே யான்மாவாய்ச்‌ சேர்ந்து பிரமத்தங்‌ 
காவதே சற்திற்சு கம்‌, (௧௬௩) 


(ப - ரை) பேதையே- செறு பெண்ணே, மங்கையுமாய்‌ பருவப்‌ 
பெண்ணுமாக, பின்னிமகழ்மனைத்தரன்‌ ௫ தான்‌ கணவனைச்‌ 
சேர்ம்‌து, ஓத ஒணா=சொல்லத்தகாத, பேதம்‌ ஒழிந்து, சுகம்‌ மீது 
உறுதல்‌ மிகுந்த சுகமடைதல்‌, வனே, ஆன்மாவாய்‌ ௫ கூடஸ்த 
ராகி, சேர்ந்து பிரமத்‌து-பிர்மத்தை யடைந்து, (அங்கு), ஆவத 
(ஏ) ௪.ற்சிற்சுகம்‌-- சச்‌சிதானம்தமாக விளங்குதலாம்‌, (ஏ, அசை) 
அங்கு, ஆக்கு என்னும்‌ இடைச்சொல்லின்‌ முதற்குறுக்கம்‌,) 

(போ - ரை) சிறு பெண்ணே பருவப்‌ பெண்ணுமாடித்‌ தான்‌ 
கணவனைச்‌ சேர்க்து சொல்லத்தகாத பேத மொழிக்து மிகுந்த சுக 
மடைதல்‌ வேனே கூடஸ்தராடிப்‌ பிரமத்தையடைர்து சச்சிதானந்த 
மாக விளங்குதலாம்‌. 

சிரத்தை யிருஅவுப. தேசம்விக்‌ தாகும்‌ 
கரத்தல ற மெய்ஞ்ஞானங்‌ கர்ப்பம்‌_—திரத்து விட்‌ 
டானர்தஞ்‌ சேயுயிர்மின்‌ னாரீ தடைக்திலரேல்‌ 

ஈனம்‌ பொய்ஞ்‌ ஞானமல டே, (௧௬௪) 


(ப- ரை) சிரத்தை-விசுவாசம்‌, இருது=இருதவாம்‌, உப 
தேசம்‌, விக்தாகும்‌௫வீரியமாம்‌, கரத்தல்‌ அறு ௫ மழைப்பற்ற, 
மெய்ஞ்ஞானம்‌, கர்ப்பம்‌ = கர்ப்பமாம்‌, இரத்து உறு - நிலையை 
யடைக்த, வீட்டு-மோக்ஷ, ஆனந்தம்‌, சேய்‌--பு.த்திரராம்‌, உயிர்‌ 
மின்னார்‌ -வோகிய பெண்கள்‌, ஈது அடைந்திலரேல்‌ ௫ இவ்வனு 
பவத்தை யடையாதவரானால்‌, ஈனம்‌ குறைவான, பொய்ஞ்ஞா 
னம்‌2பொய்ஞ்ஞானமென்கிற, மலடே-மலடேயாவர்‌, 

(போ - றை) விசுவாசம்‌ இருதுவாம்‌, உபதேசம்‌ வீரியமாம்‌, 
மழைப்பற்ற மெய்ஞ்ஞானம்‌ கர்ப்பமரம்‌, நிலையை யடைந்த மோ 
கநானக்தம்‌ புத்திராம்‌, வராய பெண்கள்‌ இவ்வனுபவத்தை 
யடையாதவரானால்‌ குறைவான பொய்ஞ்ஞானமென்கதெ மலடே 
யாவர்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௧௩ 


கலி நீலைத்துறை. 
விரியு மாயைவா ரியிற்குரு மூறர்த்தமர விளம்பும்‌ 
அரிய சேதுவின்‌ விளங்டெத்‌ தன்னுடை யந்தக்‌ 
கரண மாகிய காகதா பிதஞ்செயிம்‌ களிப்பால்‌ 
பிரம ஞானமா மாண்மக நிலையுறப்‌ பெறுவார்‌. (௧௬௫) 


(பஃறை) விரியும்‌ மாயை வாரியில்‌2வீஸ்தாரமான மாயை 
யென்னும்‌ சமுத்திரத்தில்‌, குரு, மூர்த்தமா--வடி.வமாக, விளம்‌ 
பும்‌-சொல்லப்படும்‌, அரிய = அருமையான, சேதுவின்‌ சேத 
வில்‌, விளங்டெ, தன்னுடை தனத, ௮க்தக்கரணமாகிய, காக 
தாபிதஞ்செயில்‌ ௫ நாகத்தைப்‌ பிரதிஷ்டை செய்தால்‌, களிப்பால்‌= 
மடுழ்ச்சியாக, பிரமஞானம்‌, ஆம்‌ ஆண்மக ௫ ஆகிய புத்தினை, 
நிலையுற = நிலைக்கும்படி, பெறுவார்‌. (சே.து--௮ணை) 


(போ-றை விஸ்தாரமான மாயையென்னும்‌ சமுத்திரத்‌ 
இல்‌ குருவடி.மாகச்‌ சொல்லப்படும்‌ அருமையான சேதுவில்‌ விளங்‌ 
இடத்‌ தனது ௮க்தக்கரணமாயெ காகத்தைப்‌ பிரதிஷ்டை செய்தால்‌ 
மஇழ்ச்யொகப்‌ பிரமஞானமாயெ புத்திரனை நிலைக்கும்படி. 
பெறுவார்‌. 

வேண்டா. 
விருத்திச்‌ சுடரால்‌ விளங்குசகத்‌ தென்னப்‌ 
பருத்துறுதன்‌ னீழலையே பார்க்கிற றரித்த 
சுவானுபவ மாந்தன்‌ சொரூபமிளைத்‌ அப்போம்‌ 
எவாதினுமப்‌ யாசி மகார்க்‌ கே, (௧௬௬) 


(பரை) (௧) வீருத்திச்‌ சுடரால்‌ விருத்தி யென்னும்‌ பிரகா 
சத்தில்‌, விளங்குக விளங்குகிற, சகத்து என்னப்‌ பருத்து உன ௫ 
உலகமென்‌ அ பெரிதாகத்‌ தோற்றுகின்‌ ற, தன்னீழலை (ஏ) ௫ தனது 
நிழலை, பார்க்கல்‌-பார்த்தால்‌, தரித்த பொருந்திய, (௪) சுவானு 
பவம்‌, ஆம்‌௫ ஆயெ, தன்சொரூபம்‌ ௫ தன அவடி.வம்‌, இளைத்துப்‌ 
போம்‌, (௩) எவாதினும்‌ ௫ எவ்விதத்தாலும்‌, (௨) அப்யாச=அப்‌ 
பியாசகளாயெ, மகார்க்கு (ஏ) சிறுவர்களுக்கு (ஏ, ஏ, அசைகள்‌) 

(எவ்வாற்றி னும்‌, என்பதில்‌ வகர வொற்னும்‌ 
றகர வொற்றும்‌ செட்டு எவாதறினும்‌ என்று ஆயிற்று) 
கடு 


௧௧௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ -றை) விருத்தி என்னும்‌ பிரகாசத்தில்‌ விளங்குகிற உலக 
மென்று பெரிதாகத்‌ தோற்றுகன்ற தனது நிழலைப்பார்த்தால்‌ 
பொருக்திய அப்பியா களா யெ இவர்களுக்கு எவ்விதத்தாலும்‌ 
சுவரனுபவமாகெய தன அ வடிவம்‌ இளைத்துப்போம்‌. 


உபரதிவை ராகமா வுநிறதுணேக்‌ கொங்கைத்‌ 
தபரதிஞர னப்பகத்தள்‌ சார்வாய்ச்‌--சுபரதிக 
மோட்சகா மன்பிரம மூர்த்தமாஞ்‌ சுத்தமனத்‌ 
தாட்சகா வைப்பெறலாற்‌ றான்‌. (௧௬௭) 
(ப- ரை) (௩) உபரதி, வைராகமா' ௫ வைராக்யெங்களாக, 
உற்ற பொருந்திய) துணைச்சொங்கை- இரண்டு ஸ்தனங்களை 
யுடைய, தபரதி = தவநிலையாகய இரதிபோன்‌ றவளாய்‌, ஞானப்‌ 
பகத்தள்‌ ஞானமென்னும்‌ குறியைப்‌ பெற்றவளான பெண்ணின்‌, 
சார்வு ஆய்‌௫சம்பக்தமடைம்‌து, (௧) சுபரதிக-சுபவாசனையென்‌ 
னும்‌ இரதத்திலிருக்கும்‌, மோட்சகாமன்‌--மோ௯்ஷ இச்சையுள்ள 
புருஷன்‌, (௪) பிரமமூர்த்தமாம்‌- பிரமானந்த வடிவமாவன்‌, (2) 
சுத்த, மன-மனத்தின்‌, தாள்‌ முயற்சியா யெ, சகாவைப்‌ பெறலால்‌ 
தான்‌ சகாயத்தைப்‌ பெறுதலால்‌. (தான்‌, சாரியை) 


(போ ரை) சுபவாசனை யென்னு மிரதத்திலிருக்கும்‌ 
மோக; இச்சையுள்ள புருஷன்‌ சுத்தமனத்தின்‌ முயற்சியாிய்‌, 
சகாயததைப்‌ பெறுதலால்‌, உபரதி வைராக்கியங்களாகப்‌ பொருக்திய 
இரண்டு ஸ்தனங்களை யுடைய தவநிலையரசிய இரதி போன்‌ றஐவளாய்‌ 
ஞரனமென்னும்‌ குறியைப்‌ பெற்றவளான பெண்ணின்‌ சம்பந்‌ த 
மடைக்து பிரமானந்த வடிவமாவன்‌, 

எப்போ த மூப்பி லெழின்ஞானப்‌ பெண்ணெதிர்க்தா ற்‌ 

பப்பரஞ்‌ சிரவணச்சம்‌ பாடணமுக— தப்பரய 

கேர்மனனச்‌ கேளி நிதித்தியா சக்கலவி 

சார்கசதர சாதகமைம்‌ தர்‌. (௧௬௮) 

(ப-ரை) (௧) எப்போதும்‌- எக்காலமும்‌, மூப்பு, இல்‌- 

இல்லாத, எழில்‌--ஈல்ல, ஞான--ஞானமென்லும்‌, பெண்‌, எதிர்க்‌ 
தால்‌ -எதிர்ப்பட்டால்‌, (௪) பப்பு ஆம்‌--வீசாலமான, சரவணச்‌ 
சம்பாடணமும்‌ = ச, வணமாகிய சம்பாஷனையும்‌, அப்பு ,ஆயகேர்‌ - 
அனுபவமான அ பொருச்து தத்கேதுவான , மனனக்கேளி--மனன 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௧௫ 


மென்றெ இலிலையும்‌, நிதித்தயொச-நிதித்தயாசன மென்னும்‌, 

கலவி--கலத்தலும்‌, சார்ககசெம்யக்‌ கடவர்‌, (௬) ௪தா=எப்போ 

அம்‌, (௨) சாதகமைந்தர்‌ ௫ அப்பியாசிகளாமிய புருஷர்கள்‌ , 
(சம்பாஷணை = இனியபேச்சு) இலீலை - விளையாட்டு) 


(போ - ரை) எக்காலமும்‌ மூப்பில்லாத ஈல்ல ஞான மென்னும்‌ 
பெண்‌ எதிர்ப்பட்டால்‌ ௮ப்பியாசெளாசிய புருஷர்கள்‌ எப்போதும்‌ 
விசாலமான சிரவணமாயெ சம்பாஷணையும்‌ அனுபவமானது 
பொருக்து தற்கேதுவான மனனமென்கின்‌ ற இலிலையும்‌ நிதித்தியா 
சனமென்னும்‌ கலக்கலும்‌ செய்யக்கடவர்‌. 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
பலவிதலெள கெறூல்‌ கன்மசாத்‌ திரம்பத்திப்‌ 
பனுவல்‌ யோக 
கலையுணர்வோ ராந்தச்சர்‌ கொற்றர்கரு மார்கன்னார்‌ 
கலவா ஞான 
நிலைபுகல்சாத்‌ இரியக்க சாலையராத்‌ திகழ்சார 
நிதித்தி வாக்காம்‌ 
மலர்‌திருசாண்‌ குருப்பதியகன்‌ மனமிடழேற்‌ றறாதளர்சா 
தீகர்ஈன்‌ மாதர்‌, (௧௬௯) 


(ப-ரை) (௧) (முறையே) பலவித லெளகே, நூல்‌ சாஸ்திரம்‌, 
கன்மசாஸ்திரம்‌ ௫ கர்மசாஸ்திரம்‌, பத்திப்பனுவல்‌கபக்திசாஸ்திரம்‌, 
யோசகலை = யோகசாஸ்திரம்‌,  உணர்வோராம்‌ = அதிந்தவர்க: 
ளென்ெ, தச்சர்‌, கொற்றர்‌, கருமார்‌ கொல்லர்‌, கன்னார்‌, (ஆயெ 
இவர்களின்‌ தொழில்களில்‌ சலவா கலவாத, ஞான நிலைபுகல்‌ 
சாத்திரிஃஞானநிலையைச்‌ சொல்லுகின்ற சாஸ்திரிகளென் னும்‌, 
அக்கசாலையரால்‌௫ தட்டாரால்‌, இகழ்சார௫ நிச்சயிக்கப்பட்ட சார 
மான, நிதித்திவாச்காம்‌-- நிதித்தியாசன வாக்சயமாகிய , மலர்திரு 
நாண்‌ விளக்கமான மாங்கல்யத்தை, குருப்பதியால்‌ - குருவாகிய 
தலைவனால்‌, மனமிடறு ஏதற்௮ு-:மனமென்கிற சழுத்தில்‌ அணியப்‌ 
பெற்று, (௩) அறாத உளர்‌: அது நீங்காது உடையராய்‌ இருப்‌ 
பார்கள்‌, (௨) சாதகர்‌ ஈல்மாதர்‌ ௫ அப்பியாசிகளாகிய சுமங்கலிப்‌ 


பெண்கள்‌. 


௧௧௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ- ரை) முறையே பலவித லெளகீக சாஸ்திரம்‌ கர்மசாஸ்‌ 
இரம்‌ பக்தி சாஸ்தாம்‌, யோக சாஸ்திரம்‌, அறிந்தவர்களென்‌ கிற 
தச்சர்‌ சொற்றர்‌ கொல்லர்‌ கன்னார்‌ ஆய இவர்களின்‌ தொழில்‌ 
களிற்‌ கலவாத ஞரனநிலையைச்‌ சொல்லுகின்‌ ற சாஸ்திரிகளென்‌ ஓம்‌ 
சட்டாரால்‌ நிச்சயிக்கப்பட்ட சாரமான நிதித்தியாசன வாக்கிய 
மாயெ விளக்கமான மாங்கல்யத்தைக்‌ குருவாகிய தலைவனால்‌ மன 
மென்ற கழுத்திலணியப்பெற்று ௮ப்பியாசிகளாகய சுமங்கலிப்‌ 
பெண்கள்‌ ௮.துநீங்கா.து உடையராயி௫ுப்பார்கள்‌. 

எழுசீர்‌ விருத்தம்‌. 
ஈசனாகய ஞானதேசிக னேபுமானொர்‌ முமூட்சுவே 
வாசவார்குழன்‌ மாது போதக மங்கலத்திரு நாண்மிசைத்‌ 
தேசுலாய வீவேகமாமெழில்‌ சீலகற்குண மொள்ளிழை 
தூசின்ஞான விசாரம்லீலை சுவானுபூதி கலப்பரோ. (௧௭௦) 


(ப-ரை.) ஈசன்‌ ஈசுவரன்‌, ஆகியஞான, தேசிகன்‌ (ஏ) = 
குரு, புமான்‌ -புருடனாம்‌, ஒர்முமூட்சு (ஏ) ஒப்பற்ற முமூட்சு, 
வாசவார்‌ குழல்மா.து கவாசனை பொருக்திய நீண்ட கூந்தலையுடைய 
பெண்ணாம்‌, போதகம்‌ ௫ உபதேசம்‌, மங்கலத்திருகாண்‌ - இறந்த 
மாங்கல்யமாம்‌, மிசைத்தேசு உலரய மேலான விளக்கஞ்செய்யும்‌, 
வீவேசம்‌, ஆம்‌எழில்‌ ௫ அழகாம்‌, சீலம்‌ ஈற்குணம்‌ ௫ ஒழுக்கமும்‌ 
நற்குணங்களும்‌, ஒள்‌ இழை உயர்ந்த ஆபரணங்களாம்‌, தாசு 
இல்‌ -குத்தமத்ற, ஞரனவிசாரம்‌, லீலை-இலிலையாம்‌, சுவானு 
பூத சுவானுபவம்‌, கலப்பு (௮ரோ)-- கல.த்தலாம்‌. (அரோ ஏ, ஏ, 
அசைகள்‌) 

(போ - ரை) ஈசுவரனாகய ஞானகுரு புருஷனாம்‌ ஒப்பற்ற 
முமூட்சு வாசனை பொருக்திய கீண்ட கூர்தலையுடைய பெண்ணும்‌ உப 
தேசம்‌ இறந்த மரங்கல்யமாம்‌ மேலான விளக்கஞ்செய்யும்‌ விவேகம்‌ 
அழகாம்‌ ஒழுக்கமும்‌ ஈற்குணங்களும்‌ உயர்ந்த ஆபரணங்களாம்‌ 
குத்தமத்த ஞானவிசாரம்‌ இலீலையாம்‌ சுவானுபவம்‌ கைத்தலம்‌, 

வேண்பா, 
சுவானுபூ இப்பெண்ணைச்‌ சூழ்மோட்ச விட்டின்‌ 
அவாரபா லர்க்கொண்டு தோய்க--தவாதவர்பேர்‌ 
சாட்திவிசராஞ்‌ சாது சங்கஞ்சக்‌ தோடமதே 
போக்தினிதி னான்மாப்‌ புமான்‌. (௧௭௧) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௧௭ 


(ப- றை (௪) சுவானுபூதி ௫ சுவானுபவ மென்‌ னும்‌, 
பெண்ணை, (௨) கூழ்‌ குழ்க்திருக்கன்ற, மோட்ச முத்தி என்னும்‌, 
வீட்டின்‌, துவார, பாலர்ச்கொண்டு - பாலகர்களின்‌ சகாயத்தைப்‌ 
பெற்று, (௫) தோய்ககசேர்க, தவாது௫ குறையாத, அவர்பேர்‌- 
அவர்களின்பேர்‌, சாந்தி, விசாரம்‌, சாஅசங்கம்‌, சக்தோடம்‌ (௮) 
(ஏ) சந்தோஷம்‌ என்பனவாம்‌, (ர) போந்து இனி தன்‌ - இனிமை 
யாகச்சென்று, (க) ஆன்மாப்புமான்‌ ஆ தமாவாகிய புருஷன்‌. 
(௮௮ சொல்லருபு). (ஏ. அசை) 

(போ - ரை) ஆத்மாவாகிய புருஷன்‌ சூழ்ந்திருக்கன்‌ ற முத்தி 
யென்னும்‌ வீட்டின்‌ பாலகர்களின்‌ சசாயத்தைப்‌ பெற்று இனிமை 
யாகச்‌ சென்று சுவானுபவமென்னும்‌ பெண்ணைச்சேர்க குறையாத 
அவர்களின்‌ பேர்‌, சரந்தி, விசாரம்‌, சாதுசங்கம்‌, சந்தோஷம்‌ 


என்பனவாம்‌. 


அறிவாம்‌ புருட னலைமனப்பெண்‌ ணேகு 
நெறியே யவண்மயமாய்‌ கேரிற்‌-செதிசீவப்‌ 
பேதையார்‌ தான்‌ நனித்தப்‌ பெண்செயலை கோக்க வள்‌ 


போதமாம்‌ தன்மயமாய்ப்‌ போம்‌. (௧௭௨) 


(ப-ரை) அறிவு, ஆம்‌ ௫ ஆயெ, புருடன்‌, அலைமனப்‌ 
பெண்‌ அலைசன்‌ ற மனமென்னும்‌ பெண்‌, ஏகும்‌ கெறியே - செல்‌ 
லும்‌ வழியே, அவள்‌, மயமாய்‌ நேரில்‌ = வடிவமாட௫ச்‌ சென்றால்‌, 
செதி - ரெருங்யெ, சவப்பேதையாம்‌ -சவனெலும்‌ மூடனாவான்‌, 
தான்‌ தனித்து ௫ தான்‌ சனியாக, அப்பெண்‌ செயலை ௮ம்மனமென்‌ 
இற பெண்ணின்‌ செய்கையை, கோக்கின்‌ = சாக்ஷியாயிருக்து 
பார்த்தால்‌, அவள்‌ - அப்பெண்‌, போதமாம்‌ = ஞானமாகிய, 


தன்மயமாய்ப்‌ போம்‌ ௫ தனது வடிவாகிவிடுவாள்‌. 


(போ - ரை) அதிவாகியபுருஷன்‌ அலைகின்ற மனமென்னும்‌ 
பெண்‌ செல்லும்வழியே அவள்‌ வடிவமாகிச்‌ சென்றால்‌ ரெருங்கிய 
ிவேனென்னும்‌ மூடனாவான்‌ தான்‌ தனியாக அம்மன மென்றெ 
பெண்ணின்‌ செய்சையைச்‌ சரக்ஷியாயிருக்‌ அ பார்த்தாவ்‌ அப்பெண்‌ 
ஞானமாயெ தனது வடிவமாக வீவொள்‌. 


௧௧௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


சின்மயவான்‌ மாவாய்த்‌ இகழுக்‌ தனதிறைவன்‌ 
ஹண்மயமாய்‌ நிற்குஞ்‌ சமாதிக்கற்‌-— பின்வலிசார்‌ 
சித்தமெனு ஈல்லாள்‌ செயுஞ்சங்கற்‌ பப்படியாம்‌. 
எத்தகைய தேனு மினி. (௧௭௯) 
(ப- ரை) (௧) சின்மய ஆன்மாவாய்‌. 2 ஞானசொருபமாகிய 
ஆத்மாவாக, இகழும்‌ :- விளங்குன்ற, தனத, இறைவன்‌ = 
தலைவன்‌, (தன்‌) மயமாய்‌ நிற்கும்‌ ௫ வடி.வமாகவே நிலைத்திருத்த 
லாகிய, சமாதி = சமாதியென்கற, கற்பின்‌ வலிசார்‌ = கற்பின்‌ 
வலிமையைப்‌ பெற்ற, சித்தமெனும்‌, ஈல்லாள்‌ = ஈல்லபெண்ணான 
வள்‌, செயும்‌ - செய்யும்‌, சங்கற்பப்படி. ௫ சங்கற்பப்படியே, (௩) 
ஆம்‌ - ஆகும்‌, (௨) எத்தசையதேனும்‌ = எவ்வசைப்பட்டதாயி 
ணும்‌, இனிது ௫ அது ஈன்றாக. (தான்‌ சாரியை) 


(போ - ரை) ஞானசொரூபமாயெ ஆத்மாவாக விளங்கு 
இன்ற தனு தலைவன்‌ வடிவமாகவே கிலைத்தருத்தலாகிய சமாதி 
யென்கிற கற்பின்‌ வலிமையைப்‌ பெற்ற த்தமெனும்‌ கல்ல பெண்‌ 
ணானவள்‌ செய்யும்‌ சம்கற்பப்படியே எவ்வகைப்‌ ELD 
அது நன்றாக அகும்‌. 

நாற்பத்தேண்சீர்‌ விருத்தம்‌. 
இருமருவு மீசன்‌ புமான்பிரம முயிர்மாயை 
தேகமா நித்யசன்மாத்‌ 
திரன்யா னெனும்மனா திப்பிரம ஞானமாண்‌ 
சின்னமே வேகருணை 
தெரிவைமயல்‌ சீவர்மட வார்களான்‌ மாவுயிர்‌ 
இகழ்த்தகக்‌ கரணமுடல்‌ யான்‌ 
சிவனெனல்‌ பகமுமுட்‌ சுத்‌ தவம்‌ பருவம்‌ 
திருந்துபர பத்தியாண்மால்‌ 
தேருமுப ரதிவிரா கந்தன மடக்கமே 
சேலையிப்‌ போழ்து கானே 
செகவிலட்‌ சணனெனும்‌ விசேஷயர மாங்கார 
மிச த்தயூப்புத்‌ 
தெருண்டனெ மாத்திர சுபாவத்தன்‌ யானெனு௩்‌ 
தெளிவாய வான்மஞானம்‌ 
இரள்பூப்‌ படல்யெ பகம்பின்‌ விசேஷச்‌ 
செய ற்பரம வாத்காரமே 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௧௯ 


பெருகிடுதன்‌ மாதவிடை மற்றசங்‌ கற்பமறல்‌ 

பேசுமே காந்தமான்ம 

பிரமவொற் அமைஞான மூலமாய்ச்‌ சின்மயம்‌ 
பெற்றயா னேசன்மயப்‌ 

பிரமமச்‌ சன்மயப்‌ பிரமமே சின்மயம்‌ 
பிரியா வியானென்றிடப்‌ 

பெறுநிதித்‌ யாசமே பெண்புமான்‌ கலவீப்‌ 
பெருக்கமாஞ்‌ சத்தினின்‌ அம்‌ 

பேர்சித்தி னின்றும்‌ வெளிப்படு சுகங்களே 
பெயர்சுக்‌ லெஞ்‌ சோணிதம்‌ 

பின்சச்‌சி தானந்த சர்வபரி பூரணப்‌ 
பெருகிலைமை யாய்விருத்தி 

பிறழ்‌சவன்‌ முத்திசை யோகசுக வனுபவம்‌ 
பேணுமங்‌ கரன்மபிரமப்‌ 

பிரகாச ஞானமுஞ்‌ சீவவி சத்துவப்‌ 
பிறிவுமக்‌ தக்கரணமும்‌ 

நிரவிவரு மாயையும்‌ தோத்றா இருக்கும்‌ 

நிர்விகற்‌ பச்சமாதி 

கிகர்பக மிலிங்கமா தாடவர்‌ சரீரங்கள்‌ 
நிகழாமை நிருவிகற்ப 

நிறைசுக விருத்திசவி கற்பச்‌ சமாதியினும்‌ 
நேர்தல்சை யோகசுகமே 

நினைவா வெளிப்படல்‌ விசேஷபர மாங்கார 
செறிபடிற்‌ வன்முத்தி 

நில்பெறா வாறறிதல்‌ பின்சூத கத்தினால்‌ 
நீள்கருத்‌ தரியாமையாம்‌ ' 

நீர்மைதோற்‌ றிடுதலம்‌ தக்சரண மாயையது 
நிபவியா பகமதனுளே 

நின்றிட மெனத்தெளிதல்‌ மாதுபூ மான்மெய்‌ 
ரெருக்கமா முன்போல ஈவ்‌ 

நிதித்தியா சஞ்செயல்‌ கலத்தற்‌ இரீடையது 
நீக்கமற முயல்‌ காலையின்‌ 


௧௨௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


விரவுமறி வின்மூழ்வு பின்னமாய்‌ வெளியாம்‌ 
விசேஷபர மாங்காரமோ 
மேவா தொழிக்திடச்‌ சீவன்முத்‌ திச்சுக 
விருத்திநிலை பெற்ற துணர்தல்‌ 
வீணே சுரோணித மகன்றிடுஞ்‌ சூதகம்‌ 
விளையாமை யாற்‌ கருப்பம்‌ 
மெய்யுத்ற தோர்ந்திடுதல்‌, சர்வபரி பூரண 
வியன்சச்‌சி தானக்தமாம்‌ 
மேல்நிலைமை மட்டரய்‌ விருத்திலய முற்றொழி 
விதேகமுத்‌ திப்பதமதோ 
மிக்கசுக மாயபுத்‌ தரனு,த்‌ பவித்திட 
விளங்குதாய்‌ தந்‌தைதானிவ்‌ 
விதமாயி னாரென வழங்கல்‌ ௪ வன்முத்தி 
மிளிர்சுகத்‌ தேட்டமதனால்‌ 
மீதுநிலை யுறல்காம வியலாற்‌ சுதன்பெறல்‌ 
விவேகிப்ப துவமேயமே. (௧௭௪) 
(ப - ரை) திருமருவும்‌ ஈசன்‌ சிறப்பும்‌. பொருந்திய ஈசுவரன்‌, 
புமான்‌ புருஷனாம்‌, பிரமம்‌, உயிர்‌ ௫ அவனத உயிராம்‌, மாயை 
தேசமாம்‌, நித்ய நித்தியமாமிய, சன்மாத்திரன்‌ - இருப்புமாத்திர 
மானவன்‌, யான்‌ எனும்‌, அனாதிப்பிரம ஞானம்‌ ஆண்‌, சின்னம்‌ 
(ஏ) = னெனமாம்‌, சிவசருணை, தெரிவைமயல்‌ பெண்ணை இச்சரித்த 
லாம்‌, சீவர்‌, மடவரர்கள்‌ ௫ பெண்களாம்‌, ஆன்மா  கூடஸ்தர்‌, உயிர்‌ 
அவர்கள்‌ உயிராம்‌, இகழ்த்துகவிளக்குகின்ற, ௮சக்கரணம்‌ = 
அந்தக்கரணம்‌, உடல்‌-தேகமாம்‌, யான்‌ சவனெனல்‌,, பகம்‌ பெண்‌ 
சின்னமாம்‌, முமூட்சுத்துவம்‌, பருவம்‌ 2 பச்குவமாம்‌, இருந்து 
இருத்தமான, பரபத்திஃ ஈசுவரபக்தி, ஆண்மால்‌ க புருஷனை இச்சித்‌ 
தலாம்‌, தேர்ந்த, உபாதி, விரகம்‌ வைராக்கியம்‌, தனம்‌ -ஸ்தனவ்‌ 
களாம்‌, அடக்கம்‌ (௪) சேலை-சேலையாம்‌, இப்போழ்‌௪- இப்‌ 
போது, கானே, செகவிலட்சணன்‌ = சசங்களுக்கு வேறானசா கவி, 
எனும்‌ விசேஷ பரம, ஆங்கார அகங்காரத்தின்‌, திரம்‌ திடம்‌, 
மிக-முதலில்மிக, உற்றகபொருந்திய, பூப்பு பூப்பாம்‌, தெருண்ட 
உதேர்க்த, சின்மாத்திர - அதிவுமரத்திரமான, சுபாவத்தன்‌ - 
சுபரவத்தையுடையவன்‌, யானெனும்‌, தெளிவு, ஆய ஆன, ஆன்ம 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௨௧ 


ஞானம்‌ கூடஸ்தஞானம்‌, திரண்ட, பூப்பு அடங்யெ, பசம்‌- 
பெண்சின்னமாம்‌, பின்‌ மறுபடியும்‌, விசேஷ, செயல்‌ செய்கை 
யான, பரம, ஆங்காரம்‌ (ஏ) ௫ அகங்காரம்‌, பெருகிடுதல்‌, மாத 
விடாயாம்‌, மற்ற சங்கற்பம்‌, அறல்‌ - விட்டிருத்தல்‌, பேசும்‌ 
சொல்லப்படுகிற, ஏகாந்தம்‌ = ஏகாந்தமாம்‌, ஆன்ம ௪ கூடஸ்த, 
பிரம, ஒற்றுமை ௫ஏகத்தன்மை, ஞானம்‌, மூலமாய்‌ காரணமாக, 
சின்மயம்‌ பெற்ற ௫ அறிவுவடிவமாயெ, யானே, சன்மய = 
இருப்புவடிவமான, பிரழம்‌, அச்சன்மய ௫ அந்த இருப்புவடி.வமா 
சிய, பிரமமே, சின்மயம்‌ ௫ ஞானவடிவம்‌, பிரியா நீங்காத, 
யான்‌, என்றிடப்‌ பெறும்‌ என்னப்பட்ட, நிதித்‌ தியாசமே, பெண்பு 
மான்‌ கலவி ௫ பெண்ணும்‌ புருஷனும்‌ கலத்தலின்‌, பெருக்கமாம்‌- 
மிகுதியாம்‌, சத்தினின்றும்‌- சத்திலிருக்தம்‌, பேர்‌ - பெருமை 
யான, சித்தினின்றும்‌ = எத்திலிருர்‌ தம்‌, வெளிப்படு - வெளிப்‌ 
பட்ட, சுகங்களே, பெயர்‌ விளங்குகிற, சுக்லெம்‌, சோணிதம்‌ - 
சுரோணிதம்‌, பின்‌ பின்பு, சச்சிதானந்த சர்வ, பரிபூரண - பரி 
பூரணமான, பெருநிலைமையாய்‌ பெரிய நிலையாகி, விருத்தி - 
விர்த்தி, பிறழ்‌ - நிகழுகன்ற, வேன்‌ முத்தி, சையோக ௬௧, 
அனுபவம்‌ = அனுபவமாம்‌, பேணும்‌ அங்கு = போற்றப்பட்ட 
அவ்விடத்தில்‌, ஆன்மபிரம ௫ கூடஸ்தப்பிரமங்களின்‌, பிரகாச ஞான 
மும்‌ விளக்கமான ஞானமும்‌, வே ஈசத்தவ = வேத்தன்மை ஈசு 
வரத்தன் மையின்‌, பிறிவும்‌ பேதங்களும்‌, அந்தச்கரணமும்‌, நிரவி 
வருமாயையும்‌ ௫ பரவியுள்ள மாயையும்‌, தோற்றாதிருக்கும்‌, ௮ம்‌ 
நிர்விகற்பச்‌ சமாதி அந்தநிர்விகத்பசமாதி, நிகர்‌ -பொருக்திய, 
பகம்‌ பெண்சின்னம்‌, இலிங்கம்‌ ௫ ஆண்சின்னங்கள்‌, மாது ஆடவர்‌ 
பெண்‌ புருஷர்களின்‌, சரீரங்கள்‌, நிகதமாமை-தோன்றாமையாம்‌, 
நிருவிகற்ப சுக விருத்தி நிறைந்த நிர்விகற்ப சுகவிர்த்தி, சவிகம்‌ 
பச்‌ சமாதியினும்‌, கேர்தல்‌ ௫ தோற்றுதல்‌, சையோக சுகமே, 
நினைவா  நினைவுரூபமாக, வெளிப்படல்‌ ௫ மற்ற சமயத்திலும்‌ 
விளங்குதலாம்‌, விசேவபரம, ஆங்கார = அகங்கார, கெறி = 
மார்க்கம்‌, படில்‌௫ பின்னும்‌ உண்டானால்‌, சீவன்முத்தி, நிலைபெறா, 
ஆன = விதத்தை, அறிதல்‌, பின்‌ = மறுபடியும்‌, சூதகத்‌ 
இனால்‌ சூதகம்‌ ஏத்படுதலால்‌, கீள்கர௬ு--ஈல்லகர்ப்பம்‌, தரியாமை, 
ஆம்‌ ஆசிய, நீர்மை - குதி, தோற்றிடுதல்‌ - சோத அதலாம்‌, 
அக்தக்காணம்‌ ௫ ௮க்தச்சரணமானது, மாயையது நிபவியாபகம்‌ 


கன 


௧௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


அதன்‌ உள்‌ (ஏ) ௫ காரணமான மரயையின்‌ வியாபகத்துள்‌, நின்‌ 
திடும்‌ எனத்தெளிதல்‌ ௫ அடங்குமெனத்‌ தெளிதல்‌, மாது பூமான்‌ - 
பெண்‌ புருஷர்களின்‌, மெய்நெருக்கம்‌ ஆம்‌ -: சரீர சம்பந்தமாம்‌, 
முன்போல, ஈல்‌--ஈல்ல, நிதித்தியாசம்‌, செயல்‌ செய்தல்‌, கலத்‌ 
தல்‌ கிரீடை--கலத்தலாகிய கிரீடையாம்‌, ௮௮ அச்செயலை, நீக்க 
மறபிரியாஅ, முயல்காலையின்‌ -செய்யுங்காலத்து, விரவும்‌ ௮றி 
வின்‌ மழ்வு௫ உண்டான அஜிவின்‌ சுகம்‌, பின்னமாய்‌ -பேதமாய்‌, 
வெளி, ஆம்‌-- ஆகும்‌, விசேஷயரம, ஆங்காரம்‌(ஓ) = அகங்காரம்‌, 
மேவாஅ ஒழிந்திட = உண்டாகாமல்‌ நீங்கிவீட, சீவன்முத்தி, 
சுகவிருத்தி, நிலைபெற்ற தணர்தல்‌, ௪ நிலைத்ததையறிதல்‌, வீணே 
வீணாக, சுரோணிதம்‌, அகன்றிம்‌ - வெளிப்படும்‌, சூதகம்‌, 
விளையாமையால்‌ = உண்டாகா ததால்‌, கருப்பம்‌ = கர்ப்பம்‌, மெய்‌ 
உற்றது உண்மையாகத்‌ தரித்திருப்பதை, ஓர்க்திடுதல்‌ = அறிந்த 
தாம்‌, சர்வ பரிபூரண--பரிபூணமான, வியன்‌ ௫ இெப்புப்பொரும்‌ 
இய, சச்தொனக்தம்‌, ஆம்‌2 ஆகிய, மேல்‌ நிலைமை, மட்டாய்‌-- 
மாத்திரமாய்‌, விருத்தி, லயம்‌ உற்‌ அ.௮ஜடிக்‌ி, ஒழி - பேதமற்ற, 
விகேக முத்தி! பதம்‌ (௮௮௫) ஓ-பதமோ, மிக்க மிகுந்த, சுகம்‌ 
ஆய சுககாரணமான, புத்திரன்‌ , உற்பவித்திட, வீளங்கு--விளங்கு 
இற, தாய்‌ தந்‌ைத தான்‌ ௫ தரய்தந்தையரே, இவ்விதம்‌ ஆயினா 
ரென, வழங்கல்‌ = வழங்குதலாம்‌, வேன்‌ முத்தி மிளிர்‌ சுகத்தேட்‌ 
டம்‌ அதனால்‌ - பிரகாசிக்கின்ற சீவன்‌ முத்திச்சுகத்தை வேண்தெ 
லால்‌, மீ.து நிலையுதல்‌2 மேலான நிலையை யடைதல்‌, காமவியலால்‌ 
நீதியான காம குணத்தால்‌, சுதன்‌ பெறல்‌ புத்திரனைப்‌ பெறு 
தலாம்‌, விவேடப்பது - இவ்விஷயத்தில்‌ பகுத்தறியத்தக்கது, 
உவமேயமே = முன்‌ சொல்லப்பட்டிருக்கிற தார்ஷ்டாந்தமேயாம்‌ 
(ஏ,ஏ,ஏ,ஏ, அசைகள்‌) (௮, சொல்லுருபு) 
(ஓ. இடைச்சொல்‌) 


(போ -ரை) இறப்புப்‌ பொருந்திய ஈசுவரன்‌ புருஷனாம்‌ ; பிரமம்‌ 
அவன து உயிராம்‌ மாயை தேசமாம்‌ ; கித்தியமாயெ இருப்புமாத்நிர 
மானவன்‌ யான்‌ எனும்‌ அனாதிப்‌ பிரமஞா னம்‌ ஆண்சின்னமாம்‌ ; 
சவேகமுனை பெண்ணை இச்‌ரித்தலாம்‌ ; வெர்‌ பெண்களாம்‌ கூடஸ்தர்‌ 
அவர்கள்‌ உயிராம்‌; வீளங்குகன்ற அக்தக்கரணம்‌ தேசமாம்‌ ; யான்‌ 
வெனெனல்‌ பெண்‌ சின்னமாம்‌; முமூட்சுத்‌ த்துவம்பக்குவமாம்‌; திருத்த 
மான த்‌ புருஷனை இச்சித்தலாம்‌ ; தேர்க்த உபாதி வைராக்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௨௩ 


கியம்‌ ஸ்தனங்களாம்‌ ; அடக்கம்‌ சேலையாம்‌ ; இப்போ அ கானே ௪கங்‌ 
களுக்கு வேறானசாக்ஷி யெனும்‌ விசேஷபரம அகங்காரத்தின்‌ இடம்‌ 
முதலில்‌ மிகப்பொருக்கிய பூப்பாம்‌ ; தேர்க்த.அறிவுமா தீதிரமான சுபா 
வத்தை யுடையவன்‌ யானெனும்‌ தெளிவான கூடஸ்தஞானம்‌ 
திரண்ட பூப்பு அடங்கிய பெண்டுன்னமாம்‌ ; மறுபடியும்‌ விசேஷச்‌ 
செய்கையான பரம அகங்காரம்‌ பெருகிடுதல்‌ மாதவிடாயாம்‌ ; மற்ற 
சங்கற்பம்‌ விட்டிருத்தல்‌ சொல்லப்படுகிற ஏகாந்தமாம்‌ ; கூடஸ்த 
பிரம ஏகத்தன்மை ஞானம்‌ சாரணமாக அறிவு வடிவமாகிய யானே 
இருப்பு வடிவமான பிரமம்‌ அந்த இருப்பு வடிவமாகிய பிரமமே 
ஞானவடிவம்‌ நீங்காத யான்‌ என்னப்பட்ட நிதித்தியாசமே பெண்‌ 
ணும்‌ புருஷனும்‌ கலத்தலின்‌ மிகுதியாம்‌ ; ௪த்திலிரும்‌தம்‌ பெருமை 
யான சித்திலிருக்‌தும்‌ வெளிப்பட்ட சுகங்களே விளங்குகிற சுக்ல 
சுரோணிதமாம்‌ ; பின்பு சச்சிதானந்த சர்வபரிபூணமான பெரிய 
நிலையாகி வீர்த்‌ி நிஎழுனெற சீவன்‌ முத்திசையோக சுகவனுபவ 
மாம்‌; போற்றப்பட்ட அவ்விடத்தில்‌ கூடஸ்தப்‌ பிரமங்களின்‌ விளக்க 
மான ஞானமும்‌ வேத்சன்மை ஈசுவரத்தன்மையின்‌ பேதங்களும்‌ 
அக்தக்கரணமும்‌ பரவியுள்ள மாயையும்‌ தோற்றாதிருக்கும்‌ அந்த 
நிர்விகற்பசமாதி பொருந்திய பெண்டின்னம்‌ ஆண்சின்னங்கள்‌ 
பெண்புருவர்களின்‌ சரீரங்கள்‌ சோன்றாமையாம்‌ ; நிழைக்க நிர்வி 
கற்ப சுகவிர்த்தி சவிகற்ப சமாதியினும்‌ தோற்றுதல்‌ சையோக 
சுகமே நினைவுரூபமாக மற்றசமயக்திலும்‌ விளங்குதலாம்‌ ; விசேஷ 
பரம அசங்கார மார்க்கம்‌ பின்னும்‌ உண்டானால்‌ சீவன்‌ முத்தி நிலை 
பெராவிதத்தை யறிதல்‌ மறுபடியும்‌ சூதகம்‌ ஏற்படுதலால்‌ கல்ல 
கர்ப்பக்‌ தரியாமையாகிய குறி தோற்றுதலாம்‌ ; அந்தக்கணமான அ 
கரரணமான மாயையின்‌ வியாபகத்துள்‌ அடங்குமெனத்‌ தெளிதல்‌ 
பெண்புருஷர்களின்‌ சரீரசம்பந்தமாம்‌ ; முன்போல ஈல்ல நிதித்தி 
யாசம்‌ செய்தல்‌ கலத்தலாகிய கரீடையாம்‌ ; அச்செயலைப்‌ பிரியா. 
செய்யுங்காலத்து உண்டான அறிவின்‌ சுகம்பேதமாய்‌ வெளியாகும்‌ 
விசேஷபரம அ௮.கங்சாரம்‌ உண்டாகரமல்‌ நீங்விடச்‌ வேன்‌ முத்தச்‌ 
சுகவிருத்தி நிலைத்ததை யறிதல்‌ விணசைச்சுரோணிதம்‌ வெளிப்படும்‌ 
சூதகமுண்டாகாததால்‌ கர்ப்பம்‌ உண்மையாகத்‌ தரித்திருப்பதை 
அறிந்ததாம்‌ ; சர்வபரிபூரணமான சிறப்புப்பொருந்திய சச்சிதானந்த 
மாகிய மேல்நிலைமை மாத்திரமாய்‌ விருத்தியொடுங்டுப்‌ பேதமற்ற 
விதேக முத்திப்பதமோ மிகுந்த சுககாரணமான புத்திரன்‌ உற்பவித்‌ 


௧௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


இட விளங்குறெ தாய்தக்தையரே இவ்விதம்‌ ஆயினாரென வழங்கு 
தலாம்‌; பிரகா சிக்கன்ற வேன்‌ முத்திச்சுகத்தை வேண்டுதலால்‌ 
மேலான நிலையையடைதல்‌ நீதியான காமகுணத்தால்‌ புத்திரனைப்‌ 
பெறுதலாம்‌ ; இவ்விஷயத்தில்‌ பகுத்தறியத்தக்கது முன்சொல்லப்‌ 
பட்டிருக்கற தார்ஷ்டாந்தமேயாம்‌. 

வெவ்வி யத்கைக ளா ஈரர்‌ சூழ்பிர விர்த்திகாடு 

தவ்வ விட்டினி தாய குணக்கட ழைக்தசோலை 

செவ்வி அற்ற நிவீர்த்தி வன தீதிடை சென்‌ றுநின்றார்‌ 

எவ்வ மற்றவர்‌ ஞான வீசார மெனுந்தவத்தே, (௧௭௫) 


(ப-ரை) (௧) வெவ்வியற்கைகள்‌ ஆம்‌ - இக்குணக்களென்‌ 
னும்‌, ஈரர்சூழ்‌ மனிதர்கள்‌ சஞ்சரிச்கின்‌ ற, பிரவிர்த்தி காடு-பிர 
விர்த்திமார்க்கமாகிய காட்டை, தவ்வவிட்‌ட= ஒழியவிட்டு, இனிது 
ஆய குணங்கள்‌ ௫ ஈன்மையாகிய குணங்கள்‌ என்னும்‌, தழைந்த, 
சோலைச்‌ செவ்விது உற்றகசோலை செம்மையாயுற்ற, நிவிர்த்தி 
வனத்திடை. ௫ நிவீர்த்திமார்க்க மென்றெ வனத்தினிடத்தில்‌, 
சென்று, (ர) நின்றார்‌ - கிலைச்திருப்போர்கள்‌, எவ்வமற்றவர்‌ = 
குத்றமற்றவானப்‌ பிரஸ்த ஆச்சிரமத்தினராவர்‌, (௨) ஞான விசார 
மெனும்‌, தவத்து (ஏ) = தவச்செயலில்‌, (ஏ. அசை) 

(போ-ரை) இிக்குணங்களென்னும்‌ மனிதர்கள்‌ ச௪ஞ்சரிக்கன்‌ ற 
பிரவிர்‌த்திமார்க்மாகிய காட்டை ஓழியவிட்டு நன்மையாகய 
குணங்களென்னும்‌ தழைக்த சோலை செம்மையாயுற்ற நிவிர்த்தி 
மார்க்கமென்‌கற வனத்தினிடத்திற்‌ சென்று ஞான விசார மெனும்‌ 
தவச்செயலில்‌ நிலைத்திருப்போர்கள்‌ குற்றமத்ற வானப்பிரஸ்த 
ஆச்‌ரெமத்தினராவர்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌, 

தினுவாக்கு மனக்தீய கெறிசெல்ல வீடாததிரி 
தண்டத்‌ தோடு 

மனமேோவா சனையுமுறா தொழித்திடலா முண்டி தமும்‌ 
வையத்தின்‌ கண்‌ 

கனல்‌ போல வடுத்தவெலாம்‌ தன்மயமாக்‌ கொளு ஞானக்‌ 
காவி தோய்த்துப்‌ 

புனைசாந்த வுடையேக பாவனையுட்‌ கமண்டலமும்‌ 
பூண்பர்‌ நீத்தோர்‌. (௧௭௯) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௨௫ 


(ப- ரை) (௨) *தனு-சரீரம்‌, வாக்கு, மனம்‌ ௫ மன தென்னு 
மிவைகளை, இய, நெறிஃமார்க்கத்தில்‌, செல்ல, விடாத--விடாது 
தண்டி த்தலாகய, இரிதண்டத்தோடு, மனம்‌ சித்தத்தில்‌, ஓர்வா 
சனையும்‌, உறாது--பொருக்தாது, ஓழித்திடல்‌ ஆம்‌ க நீக்குதலாயெ, 
முண்டி தமும்‌, (க) வையத்தின்‌ சண்‌-- பூமியில்‌, (௩) கனல்போல 
=அக்னியைப்போல, அடுத்தவெலரம்‌ = எதிர்ப்பட்டவை யாவற்‌ 
தையும்‌, தன்மயமாக்கொளும்‌ ௫ தன்சொரூபமாகவே செய்கின்ற, 
ஞானக்காவி--ஞானமென்னும்‌ காவி, தோய்த்து, புனே தரித்த, 
சாந்த உடை ௪ சரந்தமாகிய ஆடையும்‌, ஏகபாவனை --ஏகபாவனை 
என்னும்‌ நீரையுடைய, உள்கமண்டலமும்‌ ௫ உள்ள மென்ற 
சமண்டலமும்‌, பூண்பர்‌-பெத்றோர்‌, நீத்தோர்‌ சர்நியரசுகளா 
வார்‌ 


(போ-ரை) பூமியில்‌ சரீரம்‌ வாக்கு  மனதென்னு மிவைகளை த்‌ 
இயமார்க்கத்தில்‌ செல்லவீடா அ தண்டி த்தலாயெ திரிதண்டத்தோடு 
த்தத்தில்‌ ஓர்வாசனையும்‌ பொருந்தா து நீக்முதலா ய முண்டி தமும்‌ 
அக்கனியைப்போல எதிர்ப்பட்டவை யாவற்றையும்‌ தன்‌ சொரூப 
மாகவே செய்கின்ற ஞானமென்னும்‌ காவீதோய்த்துத்‌ தரித்த 
சாந்தமாகிய ஆடையும்‌ ஏசபரவனை என்னும்‌ நீரையுடைய உள்ளக்‌ 
சமண்டலமும்‌ பெற்றோர்‌ சக்நியாசிகளாவர்‌. 


வேண்பா, 


சூழமுழி வற்ற அரியா தத்திசையே 

கேழினுடை யாகக்‌ இளர்க்திடவே-— வாழும்‌ 

உவளா வசண்டவிர்த்கி யோன்றிகம்ப ரிப்பேர்‌ 

அவதூத னென்றே யறி, (௧௭௭) 


(ப- ரை) சூழ-எங்கும்‌, முடிவு அற்ற, துரியாதீத அரியா 
இதமென்னும்‌, இசையே திசைகனே, கேழின்‌௫தன்‌ பிரகாச 
மான, உடையாக ௫ வஸ்திரமாக, சளர்ந்திட (ஏ) - விளங்க, 
வாழும்‌--வாழ்கின்‌ இ, உவளா ௫ அசையா த, ௮கண்டவிர்‌ ததியோன்‌ 
= அகண்டாகார விர்த்தியுள்ளோனே, இகம்பரிப்பேர்‌ ௫ திகம்பரன்‌ 
என்னும்‌ பெயரையுடைய, அவதூதன்‌ ௫ அவதாதனாவன்‌, என்று 
(௪), ௮தி- அறிவாய்‌, (ஏ,ஏ. அசைகள்‌) (சச்‌ அம்பரம்‌ - இசை 
யென்னும்‌ வஸ்திரம்‌.) 


௧௨௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ- ரை) எங்கும்‌ முடிவது அரியாதித மென்னும்‌ திசை 
களே தன் பிரகாசமான வஸ்திரமாக விளங்க வாழ்னெற அசையாத 
அகண்டாகார வீர்த்தியுள்ளோனே இகம்பரன்‌ என்னும்‌ பெயரை 
யுடைய அவ ததனாவனென்‌ தறிவாய்‌, 


அம்மா சகலத்‌ தயர்ந்தசெயல்‌ பூரையெனச்‌ 

சும்மா விருப்பிற்‌ சுழுத்தியுறல்‌ - இம்மாயைப்‌ 

பந்தத்‌ அழன்‌ றதயா்ப்‌ பாடமையு மென்‌ அதனைச்‌ 

சந்இக்கின்‌ முத்திசுகம்‌ தான்‌, (௧௭௮) 


(ய ரை) (அம்மா,) சகலத்து - நினைவுகளாலே, அயர்ந்த 5 
இளைப்பை யடைக்த, செயல்‌, பூரைஎன = போதுமென்று, சும்மா, 
இருப்பில்‌ ௫ இருந்தால்‌, சுழுத்தியுறல்‌ = நித்திரை வருதல்‌, இம்‌ 
மாயைப்பந்தத்‌து ௫ இம்மாயையின்‌ கட்டுக்குள்‌, உழன்ற, அயர்ப்‌ 
பாடு - துன்பங்கள்‌, அமையும்‌ - போதும்‌, என்ற, தனைச்சந்திக்‌ 
இன்‌ ௫ தன்னையறிந்தால்‌, முத்திசுகம்‌ (தான்‌) = முத்திசுகம்‌ 
விளங்குதலாம்‌. (தான்‌, சாரியை) 


(அம்மா, உரையசைச்சொல்‌) 


டபோ - ரை) நினைவுசளரகவே இளைப்பை யடைந்த செயல்‌ 
போதுமென்று சும்மா இருந்தால்‌ நித்திரை வருதல்‌ இம்மாயையின்‌ 
கட்டுக்கள்‌ உழன்ற இன்பங்கள்‌ போதுமென்று தன்னையறிந்தால்‌ 
முத்திசுகம்‌ விளங்கு தலாம்‌. 


கலி விருத்தம்‌. 
அவித்தை நித்திரை யான்மூ வவத்தையாய்ப்‌ 
பவித்து அம்பிர பஞ்சங்‌ கனவதாம்‌ 
சுவத்தி யாய துரிய வனுபவம்‌ 
விவச்தை யற்ற விழிப்பென வோர்கவே, (௧௭௯) 


(ப-ரை) அவித்தை - அஞ்ஞான மென்னும்‌, நித்திரையால்‌, 
மூவவச்தையாய்‌--சாக்ரெம்‌ சொற்பனம்‌ சுழுத்திகளாக, பவித்து 
உறும்‌ - தோத்றுற, பிரபஞ்சம்‌, கனவு (௮ து) ஆம்‌--கனவாம்‌, 
சுவத்‌இ ஆய - கன்மையான, துரியவனுபவம்‌, விவத்தை அற்ற 
ஆபத்து இல்லாத, விழிப்பு - விழிப்பாம்‌, என, ஓர்க (ஏ) -௮.திக. 
(௮௮, சொல்லுருபு) (ஏ, அசை), 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௨௭ 


(போ-ரை) அஞ்ஞானமென்னும்‌ நித்திரையால்‌ சாக்கிரம்‌ 
சொற்பனம்‌ சுழுத்திகளாகத்‌ தோற்று பிரபஞ்சம்‌ கனவாம்‌ 
ஈன்மையான துரியவனுபவம்‌ ஆபத்து இல்லாத விழிப்பாம்‌ என 
அறிக, 

வேண்பா, 
ஆகமன மூடா னன்றென்‌ பதுதானம்‌ 
ஏகமியான்‌ சித்தே யெனன்மேற்‌ செய்‌--மாகருமம்‌, 
தன்னிடத்திற்‌ றோன்‌ அவன தானே யெனு முறுதி 
அன்ன முணு மாதென்‌ ததி (௧.௮0) 

(பறை ஆசம்‌ - உடல்‌, மனம்‌, மூடம்‌ - அஞ்ஞானம்‌ 
என்பவை, கான்‌ அன்ற - கான்‌ அல்ல, என்பது - எனும்‌ நிச்‌ 
யம்‌, தானம்‌ = ஸ்கானமாம்‌, ஏசம்யான்‌ ௪த்சே-கான்‌ ஞான 
சொரூுபியாகய ஏகனே, எனல்‌, மேல்செய்‌ = ஸ்கானத்தின்‌ பின்‌ 
செய்றெ, மாசருமம்‌ ௫ கல்ல இரியைகளாம்‌, தன்னிடத்தில்‌, 
தோன்றுவன -: தோற்றுவனவெல்லாம்‌, தானே எனும்‌ உறுதி, 
அன்னம்‌ உணும்‌ ஆனு = உணவு களுண்ணும்‌ விதமாம்‌, என்ற, 
அறிக அறிக, 

(போ- ரை) உடல்‌ மனம்‌ அஞ்ஞானமென்பவை கரனல்ல 
எனும்‌ நிச்சயம்‌ ஸ்கானமாம்‌, கான்‌ ஞானசொரூபமாகிய ஏகனே 
எனல்‌ ஸ்கானத்தின்‌ பின்‌ செய்றெ ஈல்ல இரியைகளாம்‌. தன்னி 
டத்தில்‌ தோற்றுவன வெல்லாம்‌ தானே எனும்‌ உறுதி உணவுக 
ஞளுண்ணும்‌ விதமாம்‌ என்று அறிக, 

அறுசீர்‌ விருத்தம்‌, 

ச௪த்துவச்‌ சிந்தை ஈற்போசனங்குரு மார்க்க நெய்யால்‌ 

அய்த்திடின்‌ விருத்தி மெய்யிற்‌ றோற்றமாய்‌ காம ரூபத்‌ 

தத்துறு சலமலங்க டரித்திடா தொழிப்ப வான்ம 

வித்தையாஞ்‌ சரீரமாகும்‌'மேவிடா மாயை நோயே, (௧.௮௧) 

(ப-ரை) சத்துவச்‌ சிக்தை = சாத்வீகமான இந்தனை என்‌ 

னும்‌, கல்‌ - ஈல்ல, போசனம்‌ -- போசனத்தை, குருமார்க்க கெய்‌ 
யால்‌ குரு உபதேசித்த மார்க்கத்தத்‌ செல்லுதல்‌ என்றெ 
நெய்யும்‌ சேர்த்து, அய்த்திடின்‌:- புசத்தால்‌, விருத்திமெய்யில்‌ 
மனமாகிய சரீரத்தில்‌, தோற்றமாம்‌ ஏற்பத்‌, காமரூப கமரமம்‌ 


௧௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ரூபம்‌ என்னும்‌, தத்து உற ௫ ஆபத்திற்கிடமான, சலமலங்கள்‌ = 
சலமலங்களை, தரித்திடாது ௪ நிறுத்தாமல்‌ , ஒழிப்ப ௫ நீக்கவேண்‌ 
டும்‌; அவ்வா நீக்க, ஆன்மவித்தை ஆம்‌ ௫ ஆத்மஞானமாகிய, 
சாரம்‌, ஆகும்‌ நிலைத்திடும்‌, மேவிடா மாயை போய்‌ (ஏ) மாயை 
யென்னும்‌ கோய்‌ வராது (ஏ, அசை) 


(போ - ரை) சாத்விகமான நிந்தனை யென்னும்‌ ஈல்ல போச 
னத்தைக்‌ குரு உப தரித்த மார்க்கத்திற்‌ செல்லுதலென்கிற நெய்யும்‌ 
சேர்த்துப்‌, புசத்தால்‌ மனமாகிய சரீரத்தில்‌ ஏற்படுற நாமம்‌ ரூபம்‌ 
என்னும்‌ ஆபத்திற்கடெமான சலமலங்களை நிறுத்தாமல்‌ நீக்கவேண்‌ 
டும்‌ அவ்வாறு நீக்க ஆத்மஞானமாகிய சாரம்‌ நிலைத்திடும்‌, மாயை 
யென்னும்‌ கோய்‌ வராத. 

சலி நிலைத்துறை. 

சத்து மாச்‌ சித்துச்‌ சருக்கரை யானந்தத்‌ தனிசெய்‌ 

ஓத்த தன்௪த்தி யுருவுல காமபூ பங்கள்‌ 

சத்தி ரம்பெறச்‌ செய்ததன்‌ னுட்கொளு மனாதி 

முத்த னாதிமுச்‌ தருக்குமுட்‌ கொளத்தரு முறையால்‌ (௧௮௨) 

(ப- றை) சத்த - இருப்பு என்னும்‌, மாமாவும்‌, சித்து 
விளக்கமென்றெ, சருக்கரை = சர்க்கரையும்‌, ஆனந்தத்‌ தனிரெய்‌= 
சுகமாயெ ஒப்பற்ற ரெய்யும்‌, ஒத்த - கலந்த, தன்சத்தி- தனத 
சக்திகளின்‌, ௨௫௬ = வடிவமான, உலகு ஆம்‌ ௫ உலகங்கள்‌ எனும்‌, 
ஆபூபங்சள்‌ ௫ பலகாரங்களை, சத்திரம்‌ பெற ௫ விசுத்திரங்களாக, 
செய்து, தன்‌ உள்கொளும்‌ - மறுபடியும்‌ தன்னில்‌ அடங்கும்படி 
உட்கொள்ளும்‌, அனாதி முத்தன்‌ - இயல்பாகவே முத்த சொரூபி 
யாயெ ஈசுவரன்‌, ஆதி முத்தருக்கும்‌ ௫2 ஓவ்வொரு காலத்தில்‌ 
முத்தர்களாற ஞானிகளுக்கும்‌, உள்கொன ௫ உட்கொள்ளும்படி, 
தரும்‌ முறையால்‌ ௫ முறையாகக்‌ கொடுப்பான்‌. 


(போ - ரை) இருப்பு என்னும்‌ மாவும்‌ விளக்கமென்கிற 
சர்க்கரையும்‌ சுகமாகிய ஒப்பற்ற செய்யும்‌ கலந்த தனது சக்திக 
ளின்‌ வடிவமான உலசங்களெனும்‌ பலகாரங்களை வீசித்திரங்களாகச்‌ 
செய்து மறுபடியும்‌ தன்னில்‌ அடங்கும்படி உட்சொள்ளும்‌ இயல்‌ 
பாகவே முத்த சொரூபியாகய ஈசுவரன்‌ ஒவ்வொரு காலத்தில்‌ 
முத்த களாகிற ஞானிகளுக்கும்‌ உட்கொள்ளும்படி முறையாகக்‌ 


கொடுப்பான்‌. 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௨௯ 


கலி விருத்தம்‌. 
வியன்‌ மழைப்‌ பசுவின்‌ வீளங்குச றீ கன்ம 
மயமுபா சனையா மாசலத்‌ திதய 
ஈயமனை சுசியே ஞானமாம்‌ பாலைக்‌ 


கயமுற வீசாரக்‌ காய்ச்சல்செய்‌ அணலாம்‌. (௧௮௩) 


(ப-ரை) வியன்மறை - பெருமை பொருந்திய வேதமென்‌ 
னும்‌, பசுவின்‌ ௫ பசுவினிடத்து, விளங்கு விளங்குகிற, ௪ற்கன்ம 
மயம்‌ = நிஷ்காம புண்ணிய கர்மமாயெ சாணத்தாலும்‌, உபாசனை 
ஆம்‌ ௫ ஈசுவர உபாசனை யென்கிற, மா = பெருமையுத்ற, சலத்து 
= கோசலத்தாலும்‌, இதய யமனை ௫ உள்ளமென்னும்‌ ஈல்லவிடு, 
சுசியே - சுத்தமாகும்‌, ஞானமாம்‌ = பின்பு ஞானமாகிய, பாலை, 
கயம்‌ ௨௰--மேன்மையாக, விசார = வீசாரமென்னும்‌, காய்ச்சல்‌ - 


கரய்ச்சு தலை, செய்து, உணல்‌ஆம்‌ = உண்ணலாம்‌, 


(போ- ரை) பெருமை பொருந்திய வேதமென்னும்‌ பசுவி 
னிடத்து விளங்குகிற நிஷ்காம புண்ணிய கர்மமாயெ சாணத்தா 
லும்‌ ஈசுவர உபாசனை யென்ற பெருமையுத்ற கோசலத்தாலும்‌ 
உள்ளமென்னும்‌ ஈல்லவீடு சுத்தமாகும்‌ பின்பு ஞானமாகிய பாலை 


மேன்மையாக விசாரமென்னும்‌ காய்ச்சுதலைச்‌ செய்து உண்ணலாம்‌, 


ஆன்ம ஞான வமுதிற்‌ பரோட்சநீர்‌ 
தான்மு ழ.நீ.து தனியப ரோட்சத்தேம்‌ 
மேன்மி குப்ப விசாரணைக்‌ சாய்ச்சல்செய்‌ 


பான்மை பானம்‌ பரபத்தி சனியே, (௧.௮௪) 


(ப - றை) ஆன்மஞான ௫ ஆத்மஞானமென்‌ னும்‌, அமுதில்‌ - 
பாலில்‌, பரோட்சாாீர்‌ = பரோ௯ஷச்‌ தன்மையாகயெ நீர்‌, (தான்‌), 
முடிந்து ௫ இல்லாஅவற்றி, தனி ஒப்பற்ற, அபரோட்சத்தேம்‌ - 
அபரோகத மென்ற சுவை, மேல்‌ மிகுப்ப-ஈன்றாய்‌ அதிகப்பட., 
விசாரணை-- விசாரணையென்னும்‌, காய்ச்சல்‌ செய்பான்மை- காய்ச்சு 
தலைச்செய்யும்‌ விதமே, பானம்‌ = அப்பாலை உண்ணுதலாம்‌, பர 
பத்தி, சனியே = ஈல்ல சர்க்கரையாம்‌, (தான்‌ சாரியை) (பரோட்‌ 
சம்‌ - அனுபவமில்லாமை) (அபரோட்சம்‌ ௫ அனுபவம்‌), 

௧௭ 


௧௩௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ-ரை) ஆத்மஞானமென்னும்‌ பாலில்‌ பரோக்ஷத்‌ தன்மை 
யாகிய நீர்‌ இல்லாது வற்றி ஒப்பற்ற ௮பரோக்ஷ மென்கிற சுவை 
ஈன்றாய்‌ அதிகப்பட வீசாரணை யென்னும்‌ கரய்ச்சுதலைச்‌ செய்யும்‌ 
விதமே அப்பாலை உண்ணுதலாம்‌ பரபத்தி கல்ல சர்க்கரையாம்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌. “ 
வேனெனுஞ்‌ சுதைநிட்கா மியகன்மக்‌ காய்ச்சலுறத்‌ 
தேச சன்சொல்‌ 
மேவலெனும்‌ பிரையிடப்பெற்‌ றப்யாடி யா்ததியாய்‌ 
வீவேக மத்தால்‌ 
விவரிய விசாரமெனுவ்‌ கடைதலில்யான்‌ சான்றெனுமவ்‌ 
வெண்ணெய்‌ தானாய்த்‌ 
தேவையசண்‌ டாகார விருத்தியெனும்‌ முரழுக்கலுதிற்‌ 
சிவமாம்‌ செய்யே, . (௧௮௫) 


(ப- றை) சவனெனும்‌, சுதை பால்‌, நிட்காமிய, கன்ம - கர்ம 
மென்றெ, காய்ச்சல்உற = காய்ச்சுதல்‌ யடைந்தால்‌, தேசிகன்‌ 
சொல்‌--குருவின்‌ உபதேசத்தை, மேவல்‌ எனும்‌ ௫ பொருர்துதலா 
இய, பிரையிடப்பெற்ற, அப்யாசி, .ஐம்ததியாகி - என்றெ தயி 
ராஜ, விவேகமத்தால்‌ எ விவேகமான மத்தினால்‌, வீவு௮ரிய = 
செடாத, விசாரமெனும்‌, கடைதலில்‌ ௫ சடைதலைச்‌ செய்தலால்‌, 
யான்சான்‌௮ எனும்‌ ௫ ஈரன்சாக்ஷி யென்கிற, அவ்வெண்ணெய்‌ 
(தான்‌) ஆய்‌ ௫ அத்தன்மையுடைய வெண்ணெயாக, தேவை = 
அவசியமான , அகண்டாகார விருத்தியெனும்‌, உருக்கல்‌ உறில்‌ = 
உருக்குதலை யடைந்தால்‌, சிவமாம்‌ ௫ வெமென்ற, செய்யே --கெய்‌ 
யாகும்‌, (தான்‌, சாரியை) 


(போ-ரை) சவனெனும்‌ பால்‌ நிஷ்காமிய கர்மமென்றெ சாய்ச்சு 
தலையடைந்தால்‌ குருவின்‌ உபதேசத்தைப்‌ பொருந்து தலாகிய 
பிரையிடப்பெற்று ௮ப்யாசி யென்ற தயிராக விவேசமான மத்தி 
னால்‌ செடாத விசாரமெனும்‌ கடைதலைச்‌ செய்தலால்‌ கான்சாகதி 
யென்ற அத்தன்மையையுடைய வெண்ணெயா அவசியமான 
அசண்டாகாரவிருத்தி யெனும்‌ உருக்குதலையடைக்தால்‌ சிவமென்‌ 
இற கெய்யாகும்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௬௧ 
கலி விருத்தம்‌. 
£ இதய பாத்திரத்‌ இதிபிர பஞ்பமாம்‌ 
ததியை யுண்மைவி சாரக்‌ கடைதலசெய்‌ 
விதமு திற்றுரி யப்பா வெண்ணெய்தான்‌ 
எதிரு மாங்குமுன்‌ னிற்கல வாதரோ. (௧.௮௬) 


(ப- ரை) இதய ௫ உள்ளமென்னும்‌, பாத்திரத்தில்‌-பாத்‌ 
திரத்திற்‌ பொருந்திய, பிரபஞ்சம்‌, ஆம்‌ ததியை ௫ ஆூயெ தயிரை, 
உண்மைவிசார - உண்மையான வீசாரமென்றெ, கடைதல்‌, செய்‌ 
விதம்‌ செய்யும்‌ விதம்‌, உறில்‌ = ஏற்பட்டால்‌, அரியப்பர ௨ 
மேலான அுரியசொரூபமாகிய கூடஸ்தரெனும்‌, வேண்ணெய்‌ (தான்‌), 
எதிரும்‌ ௫ தோன்றும்‌, ஆங்கு ௮ப்போது அப்பிரபஞ்சத்தில்‌ ௮௮, 
முன்னில்‌ ௫ முன்போல்‌, கலவாத, (அரோ, ௮சை) (தான்‌, 
சாரியை) 


(போ - ரை) உள்ளமென்னும்‌ பாத்திரத்திற்‌ பொருந்திய 
பிரபஞ்சமாயெ தயிரை உண்மையான விசாரமென்கற கடைதல்‌ 
செய்யும்‌ விதம்‌ ஏற்பட்டால்‌ மேலான தரியசொரூபமாகிய கூடஸ்த 
ரெனும்‌ வெண்ணெய்‌ தோன்றும்‌, அப்போது ௮ப்பிரபஞ்ச த்தில்‌ 
௮து முன்போலக்‌ கலவா ௮, 


கொச்சகக்கலிப்பா 
பொருந்தியமா கர்‌த்தன்மகா போமெகாத்‌ தயா 
ஒருங்கிநிகழ்‌ ஈவநீத முருகெயகெய்‌ யுலைகெய்‌ 
வரும்பிரம வித்‌ துவரன்‌ வரியானே வரிட்டன்‌ 
கரும்பிரசம்‌ பாகனிய கட்டிசருக்‌ கரையே (௧.௮௭) 


(ப- ரை) பொருந்திய, மா - மகர, கர்த்தன்‌, மகாபோ௫, 
மகாத்தியாகி, (என்பவர்‌ முறையே), ஒருங்கிநிகழ்‌ ௫ ஒன்றுபட்டு 
விளங்கும்‌, ஈவநீதம்‌ ௫ வெண்ணெய்‌, உருகிய நெய்‌, உறை 
உறைந்த, நெய்‌ - கெய்‌ எனலாம்‌, வரும்‌ ௫ முத்திநிலையில்‌ வரு 
இன்ற, பிரமவித்து, வரன்‌ க பிரமவரன்‌, வரியான்‌ (ஏ) ௫ பிரமவரி 
யான்‌, வரிட்டன்‌ ௫ பிரம வரிட்டனென்பவர்‌ முறையே, கரும்பு 
இரசம்‌ கரும்பின்‌ சாறு, பாகு, இனிய கட்டி ௫ வெல்லக்கட்டி, 
சருச்சரை (ஏ) -சர்க்கரை ௭௭ லாம்‌ (ஏ, ஏ, (அசைகள்‌) 


௧௬௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ- ரை) பொருந்திய மகா சர்த்தன்‌ மகாபோ மகாத்‌ 
தியாகி என்பவர்‌ முறையே ஒன்றுபட்டு விளங்கும்‌ வெண்ணெய்‌ 
உருகிய கெய்‌ உறைந்த கெய்‌ எனலாம்‌. முத்திநிலையில்‌ வருகின்ற 
பிரமவித்து பிரமவரன்‌ பிரமவரியான்‌ பிரம வரிட்டனென்பவர்‌ 
முறையே கரும்பின்‌ சா அ பாகு வெல்லக்கட்டி. சர்க்கரை எனலாம்‌, 

வஞ்சி விருத்தம்‌. 
சவிகற்ப சமாதிகள்‌ கற்கண்‌ 
டவியத்கை யலர்நிர்வி கற்பம்‌ 
அவியற்றத சுவைப்படிவப்பா 
கிவிதச்சுவை யேபர மான்மா (௧௮௮9) 


(ப- ரை) (௧) சவிகற்பசமாதிகள்‌, கற்கண்டு - கற்கண்‌ 
“டாம்‌, ௮ இயற்கை அலர்‌ - அத்தன்மையல்லாத, நிர்விகற்பம்‌- 
நிர்விகற்ப சமாதி, அவியற்ற ௫ இரண்டற்ற, சுவைப்படிவ = 
உரு? வடிவமான, பாகு ௫ பாகாம்‌, (௬) இவித ௪ இவ்விரண்டு 
விதத்திலுமுள்ள, சுவையே - உருசியேயாம்‌, (௨) பரமான்மாஃ 
பிரமம்‌. 


(போ - ரை) சவிகற்ப சமாதிகள்‌ கற்கண்டாம்‌ ; அத்தன்மை 
யல்லாத நிர்விகற்ப சமாதி இரண்டற்ற ௨௬9௪ வடிவமான பாசம்‌ ; 
பிரமம்‌ இவ்விரண்டு விதத்திலு முள்ள உருசியேயாம்‌. 

கலி நிலைத்துறை. 
சுதை கற்கண்டுதேன்‌ முக்கனி னிசம்‌ தோடம்‌ 
மதிபச்‌ சைக்கருப்‌ பூரஞ்‌ ௪ந்தனந்தென்‌ றன்‌ மலர்கள்‌ 
இதிகொள்‌ சாக்தியாழ்‌ வேய்ங்குழல்‌ சேரதிநிட்‌ சேபம்‌ 
திவி சாரணை யமிர்தங்கற்‌ பகஞ்சாத சங்கம்‌ (௧.௮௯) 


(ப-ரை) சுதை பால்‌, கற்சண்டு தேன்‌, முக்கனி, 
னி = னிச்சர்ச்கரையாகிய இவைகள்‌, சம்தோடம்‌ ௫ சந்தோஷ 
மாம்‌, மதி - பூரணங்சந்திரன்‌, பச்சைக்கருப்பூரம்‌, சக்தனம்‌, தென்‌ 
தல்‌, மலர்கள்‌ - புஷ்பங்கள்‌ எனுமிவை, இதிகொள்‌ = நிலைமை 
யான, சாம்‌இி - சாக்தமாம்‌, யாழ்‌ - வீணை, வேய்ங்குழல்‌ = 
புல்லாங்குழல்‌, சோதி - பிரகாசம்‌, கிட்சேபம்‌ ௫ புதையல்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௩௩ 


என்றெ இவைகள்‌, ததி சமயத்திலான, விசாரணை - விசாரணை 
யாம்‌, அமிர்தம்‌, கற்பகம்‌ - கற்பக விருக்ஷமென்னுமிவை, “சாஅசங்‌ 
கம்‌ = சாது சங்கமாம்‌, 


(போ-ரை) கற்கண்டு தேன்‌ முக்கனி ினிச்சர்க்கரை 
ஆசிய இவைகள்‌ சந்தோஷமாம்‌ ; பூரணச்சந்திரன்‌ பச்சைக்‌ கருப்‌ 
பூரம்‌ சக்தனம்‌ தென்‌ றல்‌ புஷ்பங்கள்‌ எனுமிவை நிலைமையான சாந்த 
மாம்‌; வீணை புல்லாங்குழல்‌ பிரகாசம்‌ புதையல்‌ என்றெ இவைகள்‌ 
சமயத்திலான விசாரணையாம்‌ ; அமிர்தம்‌ கற்பசவிருக்ஷ மென்னு 


மிவை சாது சங்கமாம்‌, 


வேண்பா. 


தூ௩ாக வல்லி துவர்ப்பாகு நற்சுண்ணம்‌ 

பூமாஐ மெல்லிற்‌ பொறிமழ்தல்‌-— ஆனாத 

சடப்‌ பிரஞ்ஞை தெளிகலையூ கங்குரு சொல்‌ 

கூடத்‌ அரியநிலைக்‌ கோள்‌ (௧௯௦) 


(ப- ரை) தூ-சுசியான, நாகவல்லி ௫ வெற்றிலை, அவர்ப்‌ 
பாகு = துவரானபாக்கு, ற்சுண்ணம்‌ = ஈல்லசுண்ணம்‌ என்னு 
மிவந்றை, பூகாற = நன்றாக மணக்கும்படி, மெல்லில்‌ - மென்‌ 
றால்‌, பொதி - புத்தியும்‌ இந்திரியங்களும்‌, மகிழ்தல்‌ ௫ மகழ்ச்சி 
யடைதல்‌, ஆனாத-- நீங்காத, சீடப்பிரஞ்ஞை = ஷன அ உணர்ச்சி, 
தெளிகலையூகம்‌ - தேர்ந்த சாஸ்திரயுக்தி, குருசொல்‌ = குருவாக்‌ 
இயம்‌ ஆயெ இவைகள்‌, கூட - பொருந்தி விளங்க, அரிய நிலைக்‌ 
கோள்‌ = இரிய நிலையைச்‌ சேர்தலாம்‌, 


(போ- ரை) சுசியான வெற்றிலை தூவரான பாக்கு ஈல்ல 
சுண்ணம்‌ என்னுமிவற்றை ஈன்றாக மணக்கும்படி. மென்றால்‌ 
புத்தியும்‌ இந்திரியங்களும்‌ மடிழ்ச்சயடைதல்‌ நீங்காத வேனது 
உணர்ச்சி தேர்ந்த சாஸ்திர யுக்தி குருவாக்கியம்‌ ஆயெ இவைகள்‌ 
பொருக்‌2 விளங்கத்‌ அரிய நிலையைச்‌ சேர்தலாம்‌, 

ஞானத்‌ தருப்பணத்தி னல்விருத்திக்‌ கண்ணாற்சு 

வானுபவ மரந்தன்‌ னழனெக்கண்‌ டானே 

நிரதிசயா னந்தமூழ்‌ கேர்வனக்கண்‌ னாடி 

ஈரதனுவாஞ்‌ செப்பிசையு ஈன்கு. (௧௯௧) 


கை ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப-றை (௧) ஞானத்‌ தருப்பணத்தில்‌-ஞானமென்கிற கண்‌ 
டையில்‌, ஈல்விருத்திக்கண்ணால்‌ ௫ சத்துவ விர்த்தியென்னுங்கண்ணி 
னால்‌, சுவானுபவம்‌, ஆம்‌ தன்‌ அழபனை = ஆகிய தனது அழகை, 
கண்டானே --கண்டவனே, நிரதிசயானந்த, மிழ்‌ ௫ மழ்ச்சியை, 
கசேர்வன்‌ ௫ அடைவான்‌ , அக்கண்ணாடி = அர்தஞானமென்கிற கண்‌ 
ழை, (௩.) கரதனு ஆம்‌ மனித சரீரமென்னும்‌, செப்பு இசையும்‌ 
கூட்டித்‌ பொருக்தியிருக்கும்‌, (௨) ஈன்கு௫௩ன்றாக, 

(போ- ரை) ஞானமென்றெ கண்ணாடியில்‌ சத்துவ விர்த்தி 
யென்னுங்‌ கண்ணினால்‌ சுவானுபவமா யெ தனது அழகைக்கண்ட 
வனே நிரதிசயானந்த மூழ்ச்சியை அடைவான்‌ ; அந்த ஞானமென்‌ 
கிற கண்ணாடி நன்றாக மனிதசரீரமென்னும்‌ கூட்டித்‌ பொருந்தி 
யிருக்கும்‌. 

கலி விருத்தம்‌. 
சரத்து விக மனகற்‌ தருப்பணம்‌ 
வாய்த்தஞானி தெரிவன்‌ மகழ்ந்ததில்‌ 
ஆத்த மான வகண்ட விருத்தியாங்‌ 
கூர்த்த சாயை கொடுதன்‌ சொரூபமே, (௧௯௨) 


(ப- ரை) (௧) சாத்துவிக, மனால்‌ தருப்பணம்‌ ௫ மனமாகிய 
கல்ல கண்ணாடியை, வாய்த்தஞானி-.அடைக்த ஞானி, (௪) தெரி 
வன்‌ = காண்பான்‌, (௩) மழெக்து-மகிழ்ச்யொய்‌, (௨) அதில்‌ - 
அக்கண்ணாடியில்‌, ஆத்தமான ௫ உண்மை உறவாடிய, அகண்ட 
விருத்திஆம்‌ ௫ அகண்டாகார விர்த்தியென்னும்‌, கூர்த்த-- சூட்சும 
மான, சாயைகெொட- பிரதி பிம்பத்தைக்கொண்டு, தன்சொரூபம்‌ 
(ஏ) ௫ தன அ உருவத்தை (ஏ, ௮சை) 

(போ- ரை) சாத்துவிக மனமாகிய கல்ல கண்ணாடியை 
அடை ஞானி, அக்கண்ணாடியில்‌, உண்மை உறவாகிய ௮கண்டா 
கார விர்த்தியென்னும்‌ சூட்சுமமான பிரதிபிம்பத்தைக்‌ சொண்டு, 
தனது உருவத்தை மகழ்ச்சியாய்க்‌ காண்பான்‌. 


இராச தந்தம சேய்க்த விதயமாம்‌ 
விராவு பன்மை விகா ரச்‌ தருப்பணம்‌ 
வராக முடமனோவிறுத்‌ இச்சசம்‌ 
பராவ கோக்ூப்‌ பலவுயிர்‌ மாழ்குமால்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௩௫ 


(ப- றை) (6) இராசதம்‌, தமசு - தாமதம்‌, ஏய்ந்த-பொரும்‌ 
திய, இதயம்‌ ஆம்‌ ௫ மனமென்னும்‌, விராவு பன்மை விகார பல 
விகாரம்‌ சேர்ந்த, தருப்பணம்‌ ௫ கண்ணாடி யில்‌, வராக ௫ பன்றிபோ 
௮ம்‌, மூட, மனோவிருத்தி ௫ மனோவிருத்தியாயெ, சகம்‌ ௫ உல 
கத்தை, பராவகோக்க - வீரிவாகப்பார்த்‌து, (௧) பலஉயிர்‌ ௫ பல 
ஜீவர்கள்‌, (௩) மாழ்கும்‌ 2 வருக்தியுழல்வார்கள்‌ (ஆல்‌ அசை), 


(போ- ரை) பல ஜீவர்கள்‌ இராசதம்‌ தாமதம்‌ பொருந்திய 
மனமென்னும்‌ பலவிகாரம்‌ சேர்ந்த கண்ணாடியில்‌ பன்றிபோலும்‌ 
மூட மனோவீருத்தியாயெ உலகத்தை விரிவாகப்பார்த்து வருந்தி 
யுழல்வார்கள்‌. 

பஞ்ச பூதம்‌ பவுதிக மிவ்வுடல்‌ 

முஞ்சு யிர்ப்பிர்‌ தியமன மூட மும்‌ 

விஞ்சு மாயை வீசேடக்‌ கண்ணாடியிற்‌ 

செஞ்செ வேயான்‌ நெரியுமென்‌ சாயையே (௧௯௪) 


(ய - ரை) பஞ்சபூதம்‌, பவுதிகம்‌ - பூதங்களின்‌ காரியம்‌, 
இவ்வுடல்‌, முஞ்சு - முதிர்ந்த, உயிர்ப்பு ௫ பிராணவாயு, இந்தி 
யம்‌ ௫ இந்திரியங்கள்‌, மனம்‌, மூடமும்‌ - ௮ஞ்ஞானமென்னும்‌ 
இவைகள்‌, விஞ்சுமாயை = பெரியமாயை யென்ற, விசேட = 
சுபாவமல்லாத, கண்ணாடியில்‌, செஞ்செவே - மிகவும்‌ திடமாய்‌, 
யான்‌ தெரியும்‌ ௫ கான்‌ பார்க்கற, என்சாயையே - எனது பிரதி 
பிம்பமே தான்‌, 

(செவே, செவ்வே என்பதன்‌ இடைக்குறை) 


(போ- ரை) பஞ்ச பூதம்‌ பூதங்களின்‌ காரியம்‌ இவ்வுடல்‌ 
முதிர்ந்த பிரணவாயு இந்திரியங்கள்‌ மனம்‌ அஞ்ஞான மென்னு 
மிவைகள்‌ பெரிய மராயையென்றெ, சுபாவமல்லாத கண்ணாடியில்‌ 
மிகவும்‌ திடமாய்‌ கான்‌ பார்க்கற என அ பிரதி பிம்பமேதான்‌, 

வேண்பா, 
இற்சத்திச்‌ சூதஞ்‌ வெணும்‌ பரப்பிரமத்‌ 
தற்பணத்திற்‌ பும்தித்‌ தகைவிழியான்‌— முற்பரவக்‌ 
காணுஞ்‌ சகத்தைக்‌ கனவா சனைமயமாய்ப்‌ 


பூணு முயிர்‌ புறம்பே போல்‌, (௧௧௫) 


௧௩௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப-ரை) (௫) ஏிற்சத்திச்‌ சூதம்‌ ௫ ஞானசத்தியென்னும்‌ 
இரசம்‌, இவணும்‌ -- பொருந்திய, பரப்பிரமத்‌ தற்பணத்தில்‌ = 
மேலான பிரமமாகிய கண்ணாடியில்‌, (௨) புக்தி- புத்தி என்றெ, 
தகைவிழியால்‌ ௫ ஓப்பற்ற கேத்திரத்தினால்‌ (௬) முன்பரவ = 
எதிரே விஸ்தாரமாக, (௮) காணும்‌ - பார்க்கும்‌, (௫) சகத்தை- 
உலகத்தை (௪) சனவாசனைமயமாய்‌ - 'இடவாசனையின்‌ வடிவமாய்‌, 
(௧) பூணும்‌ உயிர்‌ ௫"பற்றுஇன்ற ஜீவன்‌, (௭) பு,௰ம்பேபோல்‌-- 
வேறு போலவே, 


(போ- ரை) பற்றுின்ற புத்தியென்ிற ஒப்பற்ற நேத்தி 
ரத்தினால்‌ ஞானச ததியென்னும்‌ இரசம்‌ பொருந்திய மேலான பிரம 
மாயெ கண்ணாடியில்‌ இடவாசனையின்‌ வடிவமாய்‌ உலகத்தை எதிரே 
விஸ்தாரமாக வேறு போலவே பார்க்கும்‌, 


கலி நிலைத்துறை, 
இணக்கில்‌ வான்சிவ மது சத்ிற்‌ சுகசத்தி யெனுந்தர்ப்‌ 
பணத்தில்‌ வேறறத்‌ தன்னையே தானெனப்‌ பார்க்கும்‌ ்‌ 
அணுக்கள்‌ பொய்சடம்‌ துயர்மனத்‌ தருப்பணத்‌ தனந்த 
வணத்தெ திர்த்தொன்றை யானென்ப ரதுவும்‌ பொய்‌ 
மயக்கே (௧௯௬) 


(ப-ரை) இணக்கு இல்‌ ௫ பத்தில்லாத, வான்சிவம்‌ 
(௮௮) - மேலானிவம்‌, சத்சித்சுக - சச்சிதானந்த, சத்தியெ 
னும்‌, தர்ப்பணத்தில்‌ ௫ கண்ணாடியில்‌, வேறு அற = பேதமின்றி, 
தன்னையே தானெனப்பார்க்கும்‌, ௮ணுக்கள்‌ - ஜீவர்கள்‌, பொய்‌, 
சடம்‌ அறியாமை, அயர்‌ துன்பம்‌ என்பனவாகய, மனத்தருப்ப 
ணத்து மனமெனும்‌ கண்ணாடியில்‌, ௮னக்க வணத்து - அகேகவித 
மாக, எதிர்த்து 2 தன்னை எதிரேபோர்த்து, ஒன்றை = அவற்றி 
லொவ்வொரு சரீரத்தை, யானென்பர்‌ - மானென்று ௮பிமானிப்‌ 
பார்கள்‌, அதுவும்‌, பொய்மயக்கே- பொய்யான மயக்கமேயாம்‌. 


(௮௮, சொல்ருபு) 
போஃரை) பத்தில்லாத மேலான வெம்‌ சச்சிதானக்‌ 
தான டத 


சத்தியெனுங்‌ கண்ணாடியில்‌ பேதமின்தித்‌ தன்னைத்‌ தரனெனப்‌ 
பார்க்குஞ்‌ வேர்கள்‌ பொய்‌, அறியாமை, அன்பம்‌, என்பனவாகய 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௬௭ 


மனமெனுவ்‌ சண்ணாடியில்‌ ௮கேகவிதமாகத்‌ தன்னை எதிரே பார்த்து 
அவத்திலொவ்வொரு சரீரத்தை நானென்று அபிமானிப்பார்கள்‌. 
அதுவும்‌ பொய்யான மயக்கமேயாம்‌, 


கலி விருத்தம்‌. 
ஆரணத்‌ தேர்ச்சியா மபர ஞானத்தர்‌ 
ஊரணி மணலின்வீட்‌ டுவத்தல்‌ செம்மகார்‌ 


பூரணான்‌ மானுபூ தியைப்பொ ருக்தினோர்‌ 
தோரணப்‌ பெருமனை சுசிக்கு மாந்தரே. (௧௯௭) 


(ப - ரை) ஆரணத்‌ தேர்ச்சி ஆம்‌-வேதசாஸ்திரத்தை யறிந்த 
தேர்ச்சியாயெ, அபரஞானத்தர்‌ க பரோக்ஷஞான முடையவர்‌, ஊர்‌ 
அணி-ஊரையடுத்‌ த, மணலின்‌ வீட்ட மணலாற் செய்தவீட்டில்‌, 
உவத்தல்செய்‌ -: விளையாடி. மூழ்கின்‌ ஐ, மகார்‌ = சிற௮ுவர்களாம்‌, 
பூரண, ஆன்ம அனுபூதியை ௫ ஆத்ம அனுபவத்தை, பொருந்தி 
னோர்‌ பொருந்திய அபரோக்ஷ ஞானிகள்‌, தோரண = தோரணவ்‌ 
கள்‌ கட்டிய, பெருமனை பெரிய வீட்டில்‌, சுக்கும்‌ மாந்தர்‌ (ஏ) - 
வாழ்ந்து சுசக்கும்‌ மனிதராம்‌, (ஏ அசை) (அணி, அண்ணி 
என்பதன்‌ இடைக்குறை,) 

(போ - ரை) வேதசாஸ்‌இரத்தை யதிந்த தேர்ச்சியாகெய பரோக்ஷ 
ஞானமுடையவர்‌ ஊரையடுத்து மணலாற்‌ செய்த விட்டில்‌ விளை 
யாடி. மமிழ்சின்ற சிறுவர்களாம்‌. பூரண ஆத்ம அனுபவத்தைப்‌ 
பொருந்திய ௮பரோ௯௩ ஞானிகள்‌ தோரணங்கள்கட்டி.ய பெரிய 
வீட்டில்‌, வாழ்ந்து சுக்கும்‌ மனிதராம்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
மிகுதம சின்‌) சுக்கண்‌ மிருகவோர்‌ வினரே பாலர்‌ 
இகலவாச்‌ சற்கன்‌ மத்த ரெழில்விளை யாட்டு மைந்தர்‌ 
உகளுகிட்‌ காம கன்மத்‌ துறுபவர்‌ கல்வி கற்போர்‌ 

பகர்முமூட்சு க்கண்‌ மேலாம்‌ பயன்பெறற்‌ குரிய மாந்தர்‌ (௧௯௮) 


(ப - ரை) மிகுதமரினர்‌ -மிகுக்த தமேரகுணத்தை யுடையவர்‌, 
சிசுக்கள்‌ ௫ குழக்தைகளாம்‌, மிருக ஓர்வினர்‌ (௪) = மிருகத்தின்‌ 
உணர்வைப்‌ பெற்றோர்‌, பாலர்‌ ௫ றுவர்களாம்‌, இசல்‌ = மாறான, 
அவாச்‌ சத்கன்மத்தர்‌ ௫ காமிய புண்ணிய கர்மங்களைச்‌ செய்வோர்‌, 

௮ 


o 


௧௬௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


எழில்‌ வீளையாட்டுமைந்தர்‌-- ௮ழூய விளையாட்டுப்‌ பிள்ளைகளாம்‌, 
உகளும்‌ = தாண்டன்‌ ற, நிட்காம, கன்மத்து உறுபவர்‌ ௫ புண்ணிய 
கர்மத்தைப்‌ பொருந்தினோர்‌, கல்விகற்போர்‌ -- கல்விகற்போராம்‌, 
பகர்‌--சொல்லப்படுகின்‌ ற , முமூட்சுக்கள்‌, மேலாம்பயன்‌--மேலான 
பிரயோஜனத்தை, பெறற்கு உரிய மாந்தர்‌ - அடையத்தக்க புருஷ 
ராம்‌, (ஏ, அசை). 


(போ- ரை) மிகுந்ததமோ குணத்தையுடையவர்‌ குழக்தை 
களாம்‌, மிருகத்தின்‌ உணர்வைப்‌ பெற்றோர்‌ சிறுவர்களாம்‌, மாறான 
காமிய புண்ணிய கர்மங்களைச்‌ செய்வோர்‌ அழயெ விளையாட்டுப்‌ 
பிள்ளைகளாம்‌, தாண்டுகன்ற நிஷ்காம புண்ணிய கர்மத்தைப்‌ 
பொருக்தினோர்‌ கல்விகற்போராம்‌, சொல்லப்படுின்‌ ஓ முஷட்சுக்கள்‌ 
மேலான பிரயோஜனத்தை அடையத்தக்க புருஷராம்‌. 


தத்துவ ஞானாப்‌ யா? தக்ககா ரியஞ்செய்‌ பூமான்‌ 
அத்தமாம்‌ பிரம வித்தே யடையவேண்‌ டியத டைந்தோன்‌ 
ஒத்திள வரன்மா செல்வன்‌ அயர்வரி யான்முன்‌ மன்னன்‌ 


சத்துவ வரிட்டன்னேக சக்கர வர்த்தி யன்றே, (௧௯௯) 


(ப- ரை) தத்துவஞான அப்பியாச, தக்ககாரியம்‌, செய்பூமான்‌ 
செய்ன்ற புருவனாம்‌, அத்தம்‌ ஆம்‌ பொருளாகிய, பிரமவித்து 
(௭), அடையவேண்டிய.து, அடைக்தோன்‌ - அடைந்தவனாம்‌, 
ஓத்துஉள ௫பொரும்தியிருக்க்‌ ற, வரன்‌ -பிரமவரன்‌, மாசெல்வன்‌ 
_மசாசெல்வ முடையோனாம்‌, உயர்வரியான்‌ (தான்‌) ௫ உயர்ந்த 
பிரமவரியான்‌ , மன்னன்‌ ௫ அரசனாம்‌, ௪ த்துவ-சுத்த ௪ த்துவமான, 
வரிட்டன்‌ 2 பிரமவரிட்டன்‌, ஏசசக்கரவர்த்தி - ஒருவனாயெ சக்கர 
வர்த்தியாம்‌. 

(அன்று ஏ, அசைகள்‌) (தான்சாரியை) மேத்கவியும்‌ இதுவும்‌ 
ஒரு தொடர்ச்சி. 

(போ - றை) சீத்திவஞான அப்பியாச தக்ககாரியம்‌ செய்னெற 
புருஷனாம்‌ ; பொருளாயெ பிரமவித்து  அடையவேன்டியதை 
அடைந்தவனாம்‌ ; பொரும்தியிருக்சன்ற பிரமவரன்‌ மகா செல்வ 
முடையோனாம்‌) உயர்ந்த பிரமவரியான்‌ அரசனாம்‌ ; சுத்த சத்‌.துவ 
மான பிரமவரிட்டன்‌ ஒருவனாகிய சச்கரவர்த்தியாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௬௯ 
கட்டளைக்‌ கலிப்பா. 

ஓவியன்செய்‌ யுருக்களு மெய்யெனா தோர்கரர்க்கு விருப்பு 
[ வெறுப்பற 

மாவினோதம தாமவை மெய்யெனு மாவின்‌ வேட்பு வெறுப்‌ 
[பு.௮ுமைந்தர்‌ தன்‌ 
பாவரென்‌ றல்‌ பரன்செய்சகமுமெய்‌ யன்றென த்தெளி ஞானிக்‌ 
[கவரவெறுப்‌ 

போவவாதல்‌ வினோ தமெய்யென்‌ அமால்‌ வோர்வீருப்பு 

[வெறுப்புற்றுலைவதே, (௨௦௦) 


(ப- ரை) ஓவியன்‌ -9த்திரிகன்‌, செய்‌ உருக்களும்‌ - செய்‌ 
இன்றபலவித உருவங்களையும்‌, மெய்‌ எனாது - உண்மையென்று 
நினையாமல்‌, ஓர்‌ -தெரிகின்‌2, ஈர்க்கு = மனிதர்க்கு; விருப்பு 
வெறுப்பு, அற இல்லாமல்‌, மா-மகா, வினோதம்‌ (௮௫) ஆம்‌, 
அவை = அவ்வுருவங்களை, மெய்‌ எனும்‌ ௫ உண்மையென்று 
நினைக்கும்‌, மாலின்‌ க மயக்கத்தால்‌, வேட்பு ௫ விருப்பு, வெறுப்பு, 
உறும்மைந்கர்‌2 அடைகின்ற சிறுவர்‌, துன்பு ஆவர்‌ = அன்பமுறு 
வார்‌, என்றல்‌ - எனல்‌, பரன்‌ கஈசுவரன்‌, செய்கதேரத்அவிக்கிற, 
சகமும்‌--உலசமும்‌, மெய்‌ அன்று என = உண்மையல்லவென்‌ று, 
தெளி௫தேர்க்த, ஞானிக்கு, அவாவிருப்பு, வெறுப்பு, ஓவ 
இன்றி, ஆதல்‌ வினோதம்‌ க வினோதமாமாம்‌, மெய்யென்று 
உண்மையென, மால்வோர்‌ = மயங்குவோர்‌, விருப்பு வெறுப்பு, 
உற்று-- அடைந்து, உலைவது (ஏ) வருந்துவர்‌ என்பதாம்‌, 

(ஏ. அசை) (௮௮, சொல்‌ஓருபு) 


(போ-ரை) த்திரிசன்‌ செய்கின்ற பலவித உருவங்களையும்‌ 
உண்மையென்று நினையாமல்‌ தெரிகின்ற மனிதர்க்கு விருப்பு 
வெறுப்பு இல்லாமல்‌ மகா வினோசமாம்‌, அவ்வுருவங்களை உண்மை 
யென்று நினைக்கும்‌ மயச்சத்தால்‌ விருப்பு வெறுப்பு அடைகின்ற 
இறுவர்‌ அன்பமுஅவார்‌ எனல்‌, ஈசுவரன்‌ தோற்றுவிக்க உலகமும்‌ 
உண்மை அல்ல வென்று தேர்க்த ஞானிக்கு விருப்பு வெறுப்பு 
இன்றி வீனோதமாகும்‌, உண்மையென மயங்குவோர்‌ விருப்பு 
வெறுப்பு அடைந்து வருந்துவர்‌ என்பதாம்‌, 


௧௪௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வேண்பா. 
சச்சிதா னந்தரிவர்‌ தானாய மாந்திரிகன்‌ 
வைச்சுளதன்‌ சத்தியா மந்திரத்தா--லச்சோ 
இகழொருதா னேகால தேசம்வத்‌ தென்ன 
நிகழுருமூன்‌ ரூமே கெடி.து (௨௦௧) 


(ப- ரை) சச்‌சதொனந்த-ச௪ச்‌சிதா௩ந்த சொரூபமாகிய, சிவம்‌ 
(தான்‌) , ஆய என்னும்‌, மாந்திரிகன்‌, வைச்சு உள ௫அபேதமாக 
வைத்திருக்கின்‌ ற, தன்‌ ௫ தனது, சத்தி, ஆம்‌௫ ஆன, மந்திரத்தால்‌, 
(அச்சோ), திகழ்‌-விளங்குகன்‌ ற, ஒருதானே ஒப்பற்ற ஏகமாயெ 
தானே, கரல தேசம்‌ = காலமும்‌ இடமும்‌, வத்து ௫ வஸ்துக்க 
ளும்‌, என்ன ௫ என, நிகழ்‌ ௫ தோன்றுகிற, உருமூன்று = 
மூவகைத்‌ தோற்றமாக, ஆம்‌ (ஏ) கெடிது ௫ விஸ்தாரமாய்க்‌ 
காணப்படும்‌. (தான்‌ சாரியை) (அச்சோ, ஆச்சரியக்‌ குதிப்பு) 
(ஏ அசை) 


(போ- ரை) சச்தொகர்த சொருபமாகிய வெம்‌ என்னும்‌ 
மாந்திரிசன்‌ ௮பேதமாக வைத்திருக்கன்‌ ற சனத சத்தியான மந்தி 
ரத்தால்‌ விளங்குகின்‌ உ ஒப்பற்ற ஏகமாகிய தானே காலமும்‌ இட 
மும்‌ வஸ்துக்களும்‌ எனத்தோன்‌ அற மூவகைத்‌ தோற்றமாக 
விஸ்தாரமாய்க்‌ கரணப்படும்‌, 


எழுசீர்‌ விருத்தம்‌. 
பிரமமாம்‌ விரைதன்‌ னிடத்ததி சயமாய்ப்‌ 
பின்னமில்‌ சத்தியா மையால்‌ 
அரியவிச்‌ சுரனாம்‌ தாருவா யவதா 
ரம்பல வாங்களை களு மாய்த்‌, 
இருவிளை யாடற்‌ ஐழைகளாய்ச்‌ வேத்‌ 
இரண்மல ராய்க்குருப்‌ பழமாய்ப்‌ 
பரவியே சகப்புல்‌ ஓருவியாய்்‌த்‌ தோற்றம்‌ 
படி.னுமோர்‌(பரிணமிப்‌ பிலதே (௨௦௨) 
(ப ரை) பிரமம்‌, ஆம்விரை - ஆயெ விதை, தன்‌ 
னிடத்து அதிசயமாய்‌, பின்னம்‌ இல்‌ = பேதமில்லாதிருக்ன்‌ ஐ, 
சத்தி, ஆம்‌ ௫ எனும்‌, மையால்‌ ௫ மையினால்‌, அரிய = அருமை 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௪௧ 


யான, ஈச்சுரன்‌ ஆம்‌ = ஈசுவரன்‌ என்கற, தாரு ஆய்‌ ௫ விருக்ஷ 
மாகி, அவதாரம்‌ பல ஆம்‌ = பல ௮வதாரமான. களைகளும்‌ ஆய்‌, 
இரு =தெய்வீகமாகிய, விளையாடல்‌ ௫ விளையாட்டென்றெ, தழை 
கள்‌, ஆய்‌-- ஆகி, வேத்திரள்‌ மலர்‌ ௫ சீவர்கூட்ட மென்னும்‌ மலர்‌ 
கள்‌, ஆய்‌, குருப்பழம்‌ ஆய்‌ குருவென்னும்‌ பழமுமாட, பரவி (ஏ) 
=விஸ்தாரமய்த்‌ தோன்றி, ௪க--உலகமென்னும்‌, புல்‌உருவி ஆய்‌, 
தோற்றப்படி.னும்‌, ஒர்பரிணமிப்பு ௫ சிறிது மாறுபாடும்‌, இலதே- 
இல்லாததேயாகும்‌. (ஏ, அசை) 


(போ - ரை) பிரமமாகிய விதை தன்னிடத்து அதிசயமாய்ப்‌ 
பேதமில்லாதிருக்கனெ ற சத்தி எனும்‌ மையினால்‌ அருமையான ஈசு 
வரன்‌ என்றெ விருக£மாகிப்‌ பல அவதாரமான சளைகளுமாய்த்‌ 
தெய்வீகமாயெ விளையாட்டென்கற்‌ தழைகளாகிச்‌ வர்கூட்ட 
மென்னும்‌ மலர்களாய்க்‌ குருவென்னும்‌ பழமுமாகி விஸ்தாரமாய்த்‌ 
தோன்றி உலகமென்னும்‌ புல்லுருவியாய்த்‌ தோற்றப்படி.னும்‌ சிறிது 
மாறுபாடு மில்லாததேயாகும்‌, 


அறுசீர்‌ விருத்தம்‌. 
தந்திர மாயா சத்தி தன்வச முடைய வீசன்‌ 
இக்திர சால வித்தை யிளனகைக்‌ கண்டு மெய்யாச்‌ 
சிக்தையுற்‌ றவாவெ அப்புச்‌ செய்யுமஞ்‌ ஞானியோர்வில்‌ 
மைக்தர்பொய்‌ வினோத மாக்காண்‌ மனிதர்மெய்ஞ்‌ ஞானத்‌ 
[தோரே, (௨௦௩) 


(ப- ரை) (௧) தந்திர அலங்கரிப்பரய, மாயா, சத்தி - சத்தி 
யை, தன்வசம்‌ --தன.து வசமாக, உடைய--சொண்ட, ஈசன்‌ -ஈ௯ 
வரன்‌, இக்திரசால, வித்தையினன்‌ - வித்தையை யுடையவனாம்‌, 
அதைக்கண்டு அவன அ வித்தையைக்கண்டு, மெய்‌ .--உண்மை 
யாக, சந்தை உற்று நினைத்‌, அவா விருப்பு, வெறுப்பு, செய்‌ 
யும்‌ அஞ்ஞானி - அடைகின்ற அஞ்ஞானிகள்‌ , ஓர்வுஇல்‌ ௫ அஜி 
வற்ற, மைந்தர்‌ ஹுவர்களரம்‌, (௩) பொய்வினோதம்‌ ஆ = பொய்‌ 
யாகவும்‌ வினோதமாசவும்‌, கரண்மனிதர்‌ ௯ அவ்வித்தையைக்‌ காணும்‌ , 
அறிவுடைய மனிதர்‌, (௨) மெய்ஞ்ஞான த்தோசே = மெய்ஞ்ஞானி 
களே. 


௧௪௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ - ரை) அலங்சரிப்பரயெ மாயாசத்தியைத்‌ தன அவசமாகக்‌ 
கொண்ட ஈசுவரன்‌ இக்திரசால வித்தையை யுடையவனாம்‌; ௮வனது 
வித்தையைக்கண்டு உண்மையாக நினை த்த விருப்பு வெறுப்பு அடை 
இன்ற அஞ்ஞானிகள்‌ அறிவற்ற சறுவர்களாம்‌. மெய்ஞ்ஞானிகளே 
பொய்யரகவும்‌ வினோதமாகவும்‌ அவ்வித்தையைக்‌ காணும்‌ அறி 
வுடைய மனிதராம்‌. 

கலி நிலைத்துறை. 
விண்ட வீசனாம்‌ வித்துவா னுக்கவன்‌ வித்தை 
கண்ட ஞானசம்‌ பன்னர்தங்‌ கட்பிரா ரத்த 
மண்டு பொன்னைநின்‌' னுடைத்தென லாயசன்‌ மானம்‌ 


தண்ட லின்றியே செய்‌தவீ டெலும்புகழ்‌ தரிப்பார்‌ (௨௦௪) 


(ப-ரை) விண்ட = சொல்லப்பட்ட, ஈசன்‌ ஆம்‌ - ஈசுவானா 
கய, வித்துவானுக்கு ௫ வித்தையாடிக்கு, அவன்‌ வித்தை அவனது 
வித்தையை, கண்ட அறிந்துகொண்ட, ஞான, சம்பன்னர்‌ செல்‌ 
வர்கள்‌, தம்கண்‌ = தம்மிடத்துத்‌ தோன்‌ அறெ, பிராரத்த = பிராரத்‌ 
துவ அனுபவமாக, மண்டுபொன்னை = மிகுந்த திரவியத்தை, 
நின்னுடைத்து ௫ உன்னுடையது, எனல்‌ - என்று அர்ப்பித்தல்‌) 
ஆய ஆசிய, சன்மானம்‌ - சன்மான த்தை, தண்டல்‌ இன்றியே = 
தடையில்லாமலே, செய்து, வீடுஎனும்‌ ௫ மோக்ஷமென்கற, புகழ்‌ 
தரிப்பார்‌௫ புகழைப்‌ பெறுவார்‌, 

(போ - ரை) சொல்லப்பட்ட ஈசுவரனாயெ வித்தையாடி.க்கு ௮வ 
னது வித்தையை யதிந்துகொண்ட ஞானச்செல்வர்கள்‌ தம்மிடத்துத்‌ 
தேோரன்றுஇற பிராரத்துவ அனுபவமாயெ மிகுந்த திரவியத்தை 
உன்னுடையது என்று அர்ப்பித்தலாகெயெ சன்மானத்தைத்‌ தடை 
யில்லாமலே செய்து மோக்ஷமென்‌ இற புகழைப்‌ பெறுவார்‌. 


வேண்பா. 
சத்சோதிப்‌ பார்ப்பான்‌ செடப்பிரபஞ்‌ சப்புலையன்‌ 
றத்போலும்‌ வேடம்‌ சரித்துலவிப்‌ பிற்பாடவ்‌ 
விர்த்திவே டங்கழன்‌ றம்‌ மெய்ப்பிரமவீப்பிரனாம்‌ 
இர்த்தியா லாமிச்‌ செயல்‌ (௨௦௫) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௪௩ 


(பஃரை) த்சோதிப்‌ பார்ப்பான்‌-ஞான விளக்கமாகய பிரா 
மணன்‌, செடப்பிரபஞ்சப்‌ புலையன்‌ (தன்‌) போலும்‌ ௫ அறியாமை 
வடிவமான உலகமென்னும்‌ புலையனைப்போலும்‌, வேடம்‌, தரித்‌.த.- 
பூண்டு, உலவி - சஞ்சரித்து, பிற்பாடு, அவ்விர்த்தி - அம்றினைவு 
ரூப, வேடம்‌ கழன்று = வேடத்தை விட்டு, அம்மெய்ப்பிரம - 
அர்த மெய்ஞ்ஞான விளக்கமாகிய பிரமமென்னும்‌, விப்பிரனாம்‌ = 
பிராமணனாவான்‌, இர்த்தியால்‌ தனது ஆனந்த வடி.வக்களிப்பினால்‌, 
ஆம்‌ இச்செயல்‌ இச்செய்கை தோன்‌ ஐப்படும்‌, 

(தன்‌, தான்‌ என்றும்‌ சாரியையின்‌ முதற்குறுக்கம்‌) 
(இர்ப்தி, இர்‌ த்தி எனவாயிற்று.) 

(போ - ரை) ஞான விளக்சமாகய பிராமணன்‌ அறியாமை வடிவ 
மான உலகமென்னும்‌ புலையனைப்போலும்‌ வேடம்பூண்டு சஞ்சரித்‌ 
அப்‌ பிற்பாடு அந்கினைவு ரூபவேடத்தைவிட்டு ௮க்தமெய்ஞ்ஞான 
விளக்கமாகிய பிரமமென்னும்‌ பிரரமணனாவான்‌, தனது ஆனந்த 
வழி.வக்களிப்பினால்‌ இச்செய்கை தோன்‌ ஐப்படும்‌, 


சுயஞ்சோதி யாந்தானே சூழ்சாக்‌ செப்பேர்‌ 
ஈயங்காணுஞ்‌ சொப்பனமா காமம்‌--வயங்கும்‌ 
துரியஈடஞ்‌ செய்தே சுழுத்தியபி கானத்‌ 

தரியவத தச்சரந்த மாம்‌. (௨௦௬) 


(ப-ரை) சுயம்‌ சோதி ஆம்‌ - தானாக விளங்கும்‌ பிரமமாகய , 
தானே- ஆத்மாவே, சூழ்‌ பரவிய, சாக்கரப்பேர்‌ - சாக்கிரமென்‌ 
னும்‌ பேரும்‌, ஈயங்காணும்‌ = ஈன்றாசத்‌ தோற்றுற, சொப்பனம்‌ 
ஆம்‌ காமம்‌ ௫ சொப்பன மென்கிற பேரும்‌, வயங்கும்‌ ௫ விளங்கு 
இற, அரியம்‌ அரிய அனுபவமென்னும்‌ நிர்த்தனத்தை, செய்து 
(ஏ), சுழுத்தி அபிதானத்து = சுழுத்தியெனும்‌ பெயரையுடைய, 
அரிய அதித அருமையான அரியா திதமென்னும்‌, சாந்தமாம்‌ = 
சும்மாவிருப்பதாயெ நிலையை அடையும்‌, (ஏ, அசை). 


(போ - ரை) தானாக விளங்கும்‌ பிரமமாயெ ஆத்மாவே பரவிய 
சாக்ரெமென்‌ னும்‌ பேரும்‌ ஈன்றாகத்‌ தோற்றுகிற சொப்பனமென்‌ 
இற பேரும்‌ விளங்கு அரிய அனுபவமென்னும்‌ நிர்‌ த்தன த்தைச்‌ 
செய்து சுழுத்தியெனும்‌ பெயரையடைய அருமையான தரியாஇத 
மென்னும்‌ சும்மாவிருப்பதாயெ நிலையை அடையும்‌, 


௧௪௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 
செரல்லுயிர்காண்‌ சங்கற்பஞ்‌ சூட்ச முடல்பட்டம்‌ 
ஒல்லுபிரா ணன்வா லுளம்வீணை--தொல்லைவினை 
மென்காற்று மாயை வெளி£ விதம்பறத்தல்‌ 
நன்காற்று வோனிதையண்‌ ணல்‌, (௨௦௭) 


(ப. றை) (௧) சொல்‌ உயிர்‌ -சொல்லப்படுகிஐ ஜீவன்‌, நாண்‌ 
நீண்டகயிரறும்‌, சங்கற்பம்‌, சூட்சம்‌- சூக்ஷக்கயிறாம்‌ , உடல்‌, பட்டம்‌ 
-பட்டமாம்‌, ஓல்‌.லு--பொருந்திய, பிராணன்‌ -- பிராணவாயு, வால்‌ -- 
வாலாம்‌, உளம்‌ = உள்ளம்‌, வீணை - வீணை போற்பாடுக்‌ கயிறும்‌ 
தொல்லைவீனை - பழமையான கர்மம்‌, மென்காற்று மிருதுவான 
காற்றும்‌, மாயை, வெளி--வெளியிடமாம்‌, சிவிதம்‌ = ஜீவித்திருக்கு, 
தல்‌, பறத்தல்‌-பறத்தலாம்‌, (௩) ஈன்கு ௫ ஈன்றாக, ஆற்றுவோன்‌ 
இதை ௫ இச்செயலைச்‌ செய்வோனாம்‌, (௨) அண்ணல்‌ ௫ ஈசுவரன்‌, 


(போ - ரை) சொல்லப்படுகிற ஜீவன்‌ நீண்ட சயிறும்‌, சங்கற்பம்‌ 
சூக்ஷச்கயிறாம்‌, உடல்‌ பட்டமாம்‌ பொருந்திய பிராணவாயு வாலாம்‌, 
உள்ளம்‌ வீணைபோற்‌ பாடுக்கயிறாம்‌, பழமையான கர்மம்‌ மிருத 
வான காற்றும்‌, மாயை வெளியிடமாம்‌, ஜீவித்திறாக்குதல்‌ பறத்த 
லாம்‌ ஈசுவரன்‌ ஈன்றாக இச்செயலைச்‌ செய்வோனாம்‌. 


கலிவிருத்தம்‌, 
அடைய வுக்தே ரகமுயர்‌ சான்றெனுக்‌ 
இடகன்‌ னீந்த றெளிக்தோர்‌ சடக்திடும்‌ 
விடய நீரின்‌ மிகுமவ்‌ வுணர்விலான்‌ 
முடிவி லாவகை முழ்யுண்‌ மாழ்குமால்‌, (௨0௮) 


(ப - ரை) அடையவும்‌ = எல்லாம்‌, தேர்‌ அகம்‌ - அறியும்கான்‌, 
உயர்‌ மேலான, சான்று எனும்‌ சர க்ஷிவடிவன்‌ எனும்‌, திடம்‌ - 
திடமான, ௩ல்‌ நீக்தல்‌ சமல்ல நீரது தலை, தெளிந்தோர்‌ -சேர்க்தவர்கள்‌, 
கடந்திடும்‌ -கடக்கன்‌ ற, வீடயறிரின்‌ = ௪த்தாஇி விஷயமென்னும்‌ 
நீரில்‌, மிகும்‌ அவ்வுணர்விலான்‌-மேலான அட்தச்சாகதி யுணர்வு 
என்னும்‌ நீக்‌து தலை அறியாதவன்‌, முடிவு இலாவகை-- இறவாதபடி, 
மூழ்கு - அமிழ்ச்தி, உள்‌ மாழ்கும்‌ - மனதில்‌ தன்பமடைவான்‌, 
ேல்‌,௮சை) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௪௫ 


(போ-றை) எல்லாம்‌ அறியும்‌ கான்‌ சாக்ஷிவடிவன்‌ எனும்‌. திட 
மான ஈல்லநீந்து தலைத்தேர்ந்தவர்சள்‌ கடக்கன்ற சத்தாதி விஷய 
மென்னும்‌ நீரில்‌ மேலான அந்தச்‌ சாக்ூதியுணர்வென்னும்‌ நீந்துதலை 
அறியாதவன்‌ இ௰வாதபடி. அமிழ்ந்தி மனதில்‌ துன்பமடைவான்‌, 


வேண்டா. 
அகஞ்சான்‌ றெனுநீந்த லப்பியா சத்தின்‌ 
மிகுஞ்சீவன்‌ விர்‌ த்தியலை மேவு-தொகுஞ்சித்த 
வெள்ளத்தின்‌ மூழ்கானம்‌ மிக்கதிட நிச்சயமே 
சொள்ள த்கைத்‌ தெப்பமுமாங்‌ கூறு, (௨௦௯) 


(ப- ரை) அகம்‌ சான்று எனும்‌ கான்‌ சாக்ஷியென்னும்‌, நீந்தல்‌ 
அப்பியாத்தின்‌ - நீந்தும்‌ அப்பியாசத்தில்‌, மிகும்‌ வன்‌ - மிகும்‌ 
அற்ற வென்‌, விர்த்தி-விர்த்திகளாகிய, அலைமேவு - அலைகளோடு 
கூடிய, தொகும்‌ சத்தவெள்ளத்தின்‌ - ஆழ்ந்த சத்தமென்னும்‌ 
வெள்ளத்தில்‌, மூழ்கான்‌ - அமிழான்‌, ௮ம்மிக்க ௫ அந்தச்சாக்ஷி 
விர்த்தியின்‌ மேலான, இடநிச்சயமே = இடநிச்சயத்தையே, 
கொள்ளல்‌ = பெறல்‌, கைத்தெப்பமும்‌, ஆம்‌ - ஆகும்‌, கூறு ௮ 
என்று தெரியும்படிசொல்‌, 


(போ- ரை) கான்‌ சாக்ஷியென்னும்‌ நீந்தும்‌ அப்பியாசத்தில்‌ 
மிகும்துற்ற சீவன்‌ விர்த்திகளாகிய அலைகளோடு கூடிய ஆழ்ந்த 
சித்தமென்னும்‌ வெள்ளத்தில்‌ அமிழான்‌, அந்தச்சாக்ஷி வீர்த்தியின்‌ 
மேலான திடநிச்சயத்தையே பெறல்‌ கைத்தெப்பமும்‌ ஆகும்‌ என்னு 
தெரியும்படிசொல்‌, 


வஞ்சி விருத்தம்‌, 


புகலு மான்ம புருடனுக்‌--கிகலு மூர்த்தி யெழின்மனை 
யகமு மங்கி யடிமையும்‌— உ௧ளு மிந்த வுடலரோ, (௨௧௦) 


(ப- ரை) புகலும்‌ ஆன்ம புருடனுக்கு ௫ சொல்லப்படுகின்‌ ற 
ஆத்மா வென்னும்‌ புருஷனுக்கு, இகலும்‌ ஊர்தி - எதிர்க்கும்‌ 
வாகனமும்‌, எழில்‌ - அழகிய, மனை அசமும்‌ ௮ வீடும்‌, அய்‌ - 
சட்டையும்‌, அடிமையும்‌, உகளும்‌ ௫ தாண்திற, இந்த உடல்‌ இச்‌ 
சரீரமாம்‌. (அரோ, அசை) 


௧௪௭ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ - ரை) சொல்லப்படுகின்‌ ற ஆத்மா வென்னும்‌ புருஷ னுக்கு 
எதிர்க்கும்‌ வாகனமும்‌ அழகயெ வீடும்‌ சட்டையும்‌ அடிமையும்‌ 
தாண்டுக௰ இச்சரீரமாம்‌. 


கலி விருத்தம்‌. 
பிரபு வான்மாப்‌ பெருமதி சாரதி 
இரத மாமுட லிந்தியக்‌ கந்தகம்‌ 
கருஅ கெஞ்சங்‌ கலினம்‌ விடயமே ப 
புரிசெய்‌ வீதிமெய்ப்‌ போத முலாவரோ, (௨௧௧) 


(ப = ரை) பிரபு ஆன்மா = ஆன்மா பிரபுவாம்‌, பெருமதி = 
பெரிய புத்தி, சாரதி ௫ சாரதியாம்‌, இரதம்‌ ஆம்‌ உடல்‌ - சரீரம்‌ 
தேராம்‌, இந்தியம்‌ - இந்திரியங்கள்‌, கந்துகம்‌ ௫ குதிரைகளாம்‌; 
கருதுகெஞ்சம்‌ - நினைக்கும்‌ மனம்‌, கலினம்‌ ௫ கடிவாளமாம்‌, 
விடயம்‌ (ஏ) = சத்தாதி வீஓயங்கள்‌, புரிசெய்‌ வீத - விரும்பும்‌ 
விதியாம்‌, மெய்ப்போதம்‌ ௫ மெய்ஞ்ஞானம்‌, உலா ௫ உலாவுதலாம்‌: 

(அரோ, ஏ, அசைகள்‌) 


(போ - ரை) ஆன்மா பிரபுவாம்‌, பெரியபுத்தி சாரதியாம்‌, சரீரம்‌ 
தேராம்‌, இந்திரியங்கள்‌ குதிரைகளாம்‌, நினைக்கும்‌ மனம்‌ சழூவாள 
மாம்‌, சத்தாதி விஷயங்கள்‌ விரும்பும்‌ வீதியாம்‌, மெய்ஞ்ஞானம்‌ 
உலாவுதலாம்‌, 

விசைம னப்பரி மீதுகூ டத்தர்‌ சிற்‌ 

குசைபொ ருத்திக்‌ குறைவில்‌ வீவேகமாங்‌ 

சசைபி டித்துக்‌ சடிர்து ப௫ர்முகத்‌ 

இசைவி சாரனைச்‌ செண்டுய்த்‌ அலாவுவார்‌. (௨௧௨) 


(ப- ரை) விசை - வேசமுள்ள, மனப்பரிமீது ௫ மனமென்‌ 
னல்‌ குதிரையின்மீது, கூடத்தர்‌ - இருக்கற கூடஸ்தர்‌, சத்குசை 
ஞானமாகிய கடிவாளம்‌, பொருத்தி - பூட்டி, குறைவுஇல்‌,- 
குறைவற்ற, விவேகம்‌, ஆம்கசை= அய சாட்டையை, பிழ.த்து, 
கடிந்து பசிர்முகத்திசை = வெளிகாட்டமாகய வேறு இடத்தைத்‌ 
தடுத்து, விசரரணேச்செண்டு = விசாரணை யென்னும்‌ வையாளி 
விதியில்‌, உய்த்து - கடத்தி, உலாவுவார்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௪௭ 


(போ - ரை) வேகமுள்ள மனமென்னுங்‌ குதிரையின்மீ த இருக்‌ 
திற கூடஸ்தர்‌, ஞானமாகிய கடிவாளம்‌ பூட்டிக்‌ குறைவற்ற விவேக 
மாகிய சாட்டையைப்‌ பிடித்து வெளிகாட்டமாகிய வேறு இடத்‌ 
தைத்‌ தடுத்து விசாரணை யென்னும்‌ வையாளிவிதியில்‌ ஈடத்திஉலாவு 
வார்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
சகவி லட்சணன்‌ யானெனு நாசியின்‌ தன்மையொன்றி 
நிலம்‌ யானென வுற்ற துதிக்கை கெருங்குஞான 
முகமு டைப்பர மாமகங்‌ கரர முனைக்களிற்றின்‌ 
மழு மான்ம புமான்மிசை யுற்று வயங்குமன்றே. (௨௧௬) 


(ப-ரை 1) சகவிலட்சணன்‌ யான்‌ = சான்‌ உலகங்களுக்கு வேறா 
னவன்‌, எனும்‌ காசியின்‌, தன்மை ஒன்றி - இயல்பைப்‌ பொருந்தி 
யே, நிலம்‌ யான்‌ என உற்ற - எல்லாம்‌ நானே யென்று விளக்கு 
திற, அதிக்கை கெருங்கும்‌ - துதிக்சையைப்‌ பெற்ற, ஞான முகம்‌ 
உடை = ஞானமாகிய முகத்தையுடைய, பரமாம்‌ அகங்கார = 
பரமாசங்காரமென்னும்‌, முனைக்கணிந்றின்‌ ௫ முதன்மையான யானை 
யினிடம்‌, மகிழும்‌ ௫ இருப்தனாயிருக்ன்ற, ஆன்மபுமான்‌ = 
கூடஸ்தராகய புருடன்‌, மிசை உற்று ௫ மேலேயமர்ந்து, வயங்கும்‌ 
௪ விளங்குவன்‌, (அன்ற, ஏ, அசைகள்‌). 


(போ - ரை) கான்‌ ' உலகங்களுக்கு வேறானவன்‌ எனும்‌ காசியின்‌ 
இயல்பைப்‌ பொருந்தியே எல்லாம்‌ கானே என்‌ அவிளங்குறெ அதிக்‌ 
சைமைப்பெற்ற ஞானமாகிய முகத்தையுடைய பரமாகங்கரரமென்‌ 
னும்‌ முதன்மையான யானையினிடம்‌ திருப்தனாயிருக்கன்‌ ற கூடஸ்‌ 
தராகிய புருஷன்‌ மேலேயமர்க்து விளங்குவன்‌. 

வேண்டா. 

காளமரொத்‌ அப்பிரம காகசுரஞ்‌ ிற்சத்தி 

தாளமன தாமிச்சா சத்தியதே மேளத்‌ 

தவில்பொறியென்‌ னுக்கிரியா சத்திபிர மத்தோ 

டவிர்பிற£ வன்னொடுட லாம்‌, (௨௧௪) 

(ப- ரை) அமர்‌ ௫ கல்லகாளில்‌ விரும்பப்படுகன்‌ 0, ஒத்து, 

பிரமம்‌ பிரமமாம்‌, ஈாசசுரம்‌, சி5௪த்தி-ஞானசத்தியாம்‌, தாளம்‌ 
மனது ஆம்‌௫மனதென்னும்‌, இச்சாசத்தி (௮௮, ஏ) இச்சாசதஇ 


௧௪௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


யாம்‌, மேளத்தவில்‌ -: தவில்‌ என்றெ வாத்தியம்‌, பொறி இக்திரி 
யங்கள்‌, என்னும்‌, சீரியாசத்தி- ரியாசத்தியாம்‌, பிரமத்தோடு = 
பிரமமும்‌, ௮விர்‌ பிற- விளக்கும்‌ மற்‌ தவைகளும்‌ முறையே, சீவன்‌ 
ஓடு = சீவனும்‌, உடல்‌ ஆம்‌--சரீரமுமாம்‌. 

(௮௮, சொல்லுருபு). (ஏ, அசை). 


(போ-ரை) கல்ல காளில்‌ விரும்பப்படுகின்‌ ற ஒத்து பிரமமாம்‌ 
நாகசுரம்‌ ஞானசத்தியாம்‌ தாளம்‌ மனமென்னும்‌ இச்சாசத்தியாம்‌; 
தவில்‌ என்கிற வரத்தியம்‌ இக்திரியக்கனென்னும்‌ இரியாசத்தியாம்‌, 
பிரமமும்‌ விளங்கும்‌ மற்தவைகளும்‌ முறையே சீவனும்‌ சரீரமுமாம்‌, 


விருத்தியிரா விற்சவ்‌ விகற்பானு பூதி 

நிருத்தமதீ தப்பகலி னீத்துத்‌ தெரித்த 

நிருவிகற்ப மெய்க்நிலைமை கேரும்‌ பிரமம்‌ 

ஒருவனகோ செரப்பனம்போ லும்‌ (௨௧௫) 


(ப- றை) , விருத்தி இராவில்‌ - நினைவு என்றெ இரவில்‌ 
ஏத்படும்‌, சவ்விகற்ப அனுபூதி ௫ சவீகற்ப நிஷ்டையனுபவமாகிய, 
நிருத்தம்‌ - கூத்தை, அதிதப்பகலில்‌ ௫ அதிதம்‌ என்னும்‌ பகலில்‌, 
நீத்து--விட்டு, தெரித்த எ தெரிவிக்கப்பட்ட, நிருவிகற்ப மெய்க்‌ 
நிலைமை = நிருவி கற்ப நிஷ்டையென்கறெ உண்மை நிலையை, 
கேரும்‌ - அடைகின்ற, பிரமம்‌, ஒருவன்‌ = ஒப்பற்றவனாம்‌, 
(அகோ) சொப்பனம்‌ போலும்‌ = ௮ச்சவிகத்ப ௮னுபவமாகிய 
கூத்தும்‌ சொப்பன த்தைப்‌ போலவாம்‌, 


(போ-ரை) நினைவு என்கிற இரவில்‌ ஏற்படும்‌ சவிகற்ப 
நிஷ்டையனுபவமாயெ கூத்தை அதிதமென்னும்‌ பகலில்‌ விட்டுத்‌ 
தெரிவிக்கப்பட்ட நிருவிகற்ப நிஷ்டையென்கிற உண்மைநிலையை 
யடைகன்ற பிரமம்‌ ஒப்பற்றவனாம்‌ ; அச்சவிகற்ப அனுபவமும்‌ 
சொப்பனத்தைப்‌ போலவாம்‌, 


அறுசீர்‌ விருத்தம்‌. 

்‌ உடம்பென்‌ அரைக்கு மரங்கிடையுயர்க்த வசங்கர ரம்பிரபு 
அடர்ந்து நிற்கும்‌ விடயக்க ளவையே பரிசா ரகர்‌ புக்தி 

டஞ்செய்‌ கணிகை யிக்தியங்க ணவிலுக்‌ தாள மத்தளிகர்‌ 

ஒடிங்கு மிவையாவும்‌ விளக்கி யொளிருஞ்‌ சாட்டு தபமமோ (௨௧௯) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௪௯ 


(ப- ரை) உடம்பு என்று உரைக்கும்‌ = சரீரமென்று சொல்‌ 
லப்படுகற, அரங்கனிடை - சபையினிடத்து, உயர்ந்த ௮கங்‌ 
காரம்‌ - மேலான அகங்காரம்‌; பிரபு - பிரவுவாம்‌, அடர்ந்து 
நிற்கும்‌ விடயங்கள்‌ = சூழ்ந்திருக்கின்‌ ற விஷயங்கள்‌, (அவை, ஏ), 
பரிசாரகர்‌ ௫ பரிசாரகராம்‌, புந்தி - புத்தி, ஈடஞ்செய்‌ கணிகை 
நிர்த்தனஞ்செய்கன்ற வேசியாம்‌ , இந்தியங்கள்‌ -: இந்திரியங்கள்‌ , 
ஈவிலும்‌ ௫ ஒலித்தலைச்‌ செய்யும்‌, தாளமத்தளிகர்‌ ௫ தாளமத்தளக்‌ 
காரராம்‌, ஒக்கும்‌ இவையாவும்‌ - ஓடுங்குகின்‌ உ இவையாவையும்‌ 
விளக்கி . ஒளிரும்‌ சாட்டு - விளக்க்கொண்டு பிரகர௫க்கின்‌ 2 
சாக்ஷி, தீபம்‌ (அரோ) = இபமாம்‌. 

(அவை, சொல்லுருட) (ஏ, அரோ, அசைகள்‌) 


(போஃரை) சரீரமென்னு செல்லப்பகிற சபையி 
னிடத்‌.த மேலான அகங்காரம்‌ பிரபுவாம்‌, சூழ்க்தருக்கன்‌ ற விஷயங்‌ 
கள்‌ பரிசாரகராம்‌, புத்தி நிர்த்தனஞ்செய்கின்ற வேசியாம்‌, இந்திரி 
யங்கள்‌ ஒலித்தலைச்‌ செய்யும்‌ தாளமத்தளக்காரராம்‌, ஓடுங்குகின்‌ற 
இவை யாவையும்‌ விளக்கிக்கொண்டு பிரகரசிக்கன்ற சாக்ஷி தீப 
மாம்‌. 

கலிவிருத்தம்‌ 
அன்றை நிர்விசற்‌ பானு பவ த்தினோன்‌ 
ஒன்ற அங்கடத்‌ அள்ளமர்‌ தீபமாம்‌ 
தன்று ணைச்சக சானு பவியுயர்‌ 
குன்றின்‌ மீது குலாவும்‌ விளக்கரோ (௨௧௭) 


(ப- ரை) அன்றை ௫ மனம்‌ அடங்கிய அக்காலத்திலுண்‌ 
டா, நிர்விகற்ப அனுபவ தீதினோன்‌ = நிர்விகற்ப நிஷ்டையுடை 
யவன்‌, ஒன்றும்‌ ௫ பொருக்திய, சடத்துள்‌ அமர்‌ = குடத்தள்‌ 
ளிருக்றெ, இபமாம்‌, தன்‌ துணை ௫ தனக்குத்‌ தானே சமானமாகிய, 
௪௧௪ அனுபவி - ௪௧௪ நிஷ்டையுடையவன்‌, உயர்குன்றின்‌ மீ.த 
உயர்ந்த-- மலையின்‌ மேல்‌, குலாவும்‌ வீளக்கு-- விளங்குகிற இபமாம்‌, 
(அரோ, அசை) 

(போஃரை) மனம்‌ அடங்கயெ அக்காலத்திலுண்டாகிற 
நிஷ்டையுடையவன்‌ பொருந்திய குடத்துள்ளீருக்ற தீபமாம்‌, 
தனக்குத்‌ தானே சமானமாகிய சகச நிஷ்டையுடையவன்‌ உயர்ந்த 


மலையின்மேல்‌ விளங்குகிற தீபமாம்‌. 


௧௫௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


அறுசீர்விரு த்தம்‌, 
அந்தச்‌ கரண மடிப்புறஞ்சா ராம லகங்கா அடல்பார்வை 
தொரந்தத்‌ தாலு காசிபுடை சூழுஞ்‌ செம்மை மஞ்சள்பசுஞ்‌ 
சந்தத்‌ தொடுமூ தாக்கருமைத்‌ தருப்பணங்கண்‌ மாயைமிசைப்‌ 
பந்தத்‌ துளைவெண்‌ சுதரிசனம்‌ பகர்கூடத்த ருட்சுடரே, 
(6௧௮) 


(ப - ரை) அந்தக்கரணம்‌ = உள்ளம்‌, அடிப்புறம்‌ - அடிப்‌ 
பக்கதில்‌, சார்‌-பொருக்திய, ஆமலகம்‌ ௫ சண்ணாடியாம்‌, காது 
உடல்‌, பார்வை, தொரந்தத்தாலு - பத்தியிருக்றெ காவு ; நாசி = 
காசியா இவைகள்‌ முறையே, = சூழும்‌ பக்கத்தில்‌ சூழ்ந்திருக்‌ 
கன்று, செம்மை சிவப்பு, மஞ்சள்‌, பசுஞ்‌ சக்தத்து (ஓடு, உம்‌) = 
பச்சை நிறம்‌, ஊதா, கருமை = சுருமையென்னும்‌ வகைகளாகிய, 
தருப்பணங்கள்‌ = கண்ணாடிகளாம்‌, மாயை = மாயையானது, 
மிசை - மேலுள்ள, பந்தத்துளை பந்தமான அளையையுடைய, 
வெண்சு தரிசனம்‌ = வெள்ளைக்கண்ணாடியாம்‌, பகர்‌ - சொல்லப்‌ 
படுகிற, கூடத்தர்‌, உள்சுடரே- உள்ளே இருக்கும்‌ இபமாம்‌, 

(ஓடு, உம்‌, உடனிகழ்ச்ப்‌ பொருள்‌ உருபுகள்‌) 


(போ - ரை) உள்ளம்‌ அடிப்பக்கத்‌இற் பொருந்திய கண்ணாடி 
யாம்‌ - கரது உடல்‌ பார்வை பற்றியிருக்கிற கரவு கநாசியாஇய இவை 
கள்‌ முறையே பக்கத்திற்‌ சூழ்க்திருக்கன்‌ ௦ சிவப்பு மஞ்சள்‌ பச்சை 
நிறம்‌ ஊதா கருமை யென்னும்‌ வகைகளா கண்ணாடிகளாம்‌ ; 
மாயையான.அ மேலுள்ள பக்சமான துளையையுடைய வெள்ளைக்‌ 
கண்ணாடியாம்‌, சொல்லப்படுகிற கூடஸ்தர்‌ உள்ளே யிருக்கும்‌ 
இீபமாம்‌, 

வேண்பா, 
சரீர வகலிற்‌ தமோகுண நீ ரோடும்‌ 
இராச தவ முக்கு மிலதாய்ப்‌_பராவிய கெய்‌ 
'சத்துவவி ருத்தி யுயிர்‌ தான்வத்தி வன்னிபர 
வித்தை அரியம்‌ விளக்கு (௨௧௯) 

(ப கே ரை) (௧) சரீர அகலில்‌ = சரீரமென்னும்‌ அகவலில்‌, 
(௬) தமோகுண நீரோடும்‌ - தீமோகுணமென் னும்‌ நீரும்‌, இராசத 
குணமென்றெ, அமுக்கும்‌; இலதாய்‌ = இல்லாமல்‌, பராவிய = 
னீ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௫௧ 


நிறைக்க, கெய்‌ = நெய்யாம்‌, (௨) சத்துவவிருத்தி - சத்துவ 
விர்த்தியானஅ, (௪) உயிர்‌ (தான்‌) - வென்‌, வத்தி - திரியாம்‌, 
வன்னி பரவித்தை - மேலான ஞானம்‌ ரெருப்பாம்‌, அரியம்‌, 
விளக்கு = விளக்காம்‌, (தான்‌ சாரியை) 


(போ - றை) சரீரமென்னும்‌ அசலில்‌ சத்துவ விர்த்தியான து 
தமோகுணமென்னும்‌ நீரும்‌ இராசத குணமென்கறெ அழுக்கும்‌ 
இல்லாமல்‌ நிறைந்த கெய்யாம்‌, வேன்‌ இரியாம்‌, மேலான ஞானம்‌ 
ரெருப்பாம்‌, அரியம்‌ 'விளக்காம்‌, 


கலி விருத்தம்‌. 
கிருவிகற்ப சமாதி நிவாதவெளித்‌ 
அரியதீபம்‌ விருத்தி சுருக்கமெனும்‌ 


ஓரு அணுக்க மருத்தி னொளிர்ந்ததற 
நெரிவியோம நெருப்பினதிதமதே, (௦௨௦) 


(ப-றை) நிருவிகற்ப, சமாதி - நிஷ்டையாகய, நிவாத 
வெளி = ஸ்தூலமான காற்றில்லாத ஸ்தலத்திலுள்ள, துரிய 
தீபம்‌ = அரியமென்னுந்திபம்‌, விருத்தி சுருக்கமென்னும்‌ = 
சூட்சுமமான விர்த்தியென்றெ, ஒரு அணுக்கமருத்தின்‌ = ஒப்பந்ற 
அட்பமான காற்றினால்‌, ஒளிர்ந்து - பிரகாசித்து, அது அற = 
அட்நுட்பக்காறிதும்‌ ஒழிவதனால்‌, கெரி முன்‌ பிரகா௫த்‌ தலையில்‌ 
லாததாக்,, வியோம நெருப்பின்‌ = வியோமாக்கனியாதல்‌ போல, 
அதீதம்‌ - துரியாதீதம்‌. (ஏ, அசை) 

(௮௮, சொல்லருபு) 


போ - ரை நிர்விகற்க நிஷ்டையாகிெய ஸ்தூலமான காற்றில்‌ 
லாத ஸ்தலத்திலுள்ள அரியமென்னுர்‌ தீபம்‌ சூட்சுமமான விர்த்தி 
யென்கிற ஒப்பற்ற நுட்பமான காற்றினால்‌ பிகாரித்து அம்றுட்‌ 
பக்காத்றும்‌ ஒழிவ தனால்‌ முன்‌ பிரகாரித்தலையில்வா ததாக வியோ 
மாக்கினியாதல்‌ போலத்‌ அரியா திதமாம்‌, 


கலித்தாழிசை 


ஆன்மா ஜொழி யதன்சத்‌தி தான்சுற்றல்‌ 
மான்மாப்‌ பிரபஞ்சம்‌ வட்ட வனற்ற்றே (௨௧) 


௧௫௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப- ரை) ஆன்மா - ஆத்மா, ஞெகிழி - தீக்கொள்ளி 

யாம்‌, அதன்‌ சத்தி (தான்‌) -அவ்வாத்மசக்தி விளங்கல்‌, சுற்றல்‌ - 

 அக்கொள்ளியைச்‌ சுறந்றுதலாம்‌, மால்‌ - மயக்கஞ்‌ செய்கன்‌ ஐ, 

மா--பெரிய, பிரபஞ்சம்‌, வட்ட--வட்டமான, ௮னல்‌£து (ஓ) - 
௮ச்னிக்கோடாம்‌, (தான்‌, சாரியை) (ஏ, அசை) 


(போ-ரை) ஆத்மா இிக்கொள்ளியாம்‌, அவ்வாத்மசக்தி 
விளங்கல்‌ அக்கொள்ளியைச்‌ சுற்றுதலாம்‌, மயக்கஞ்‌ செய்கின்ற 
பிரபஞ்சம்‌ வட்டமான அக்கினிக்‌ கோடாம்‌. 


கலி விருத்தம்‌. 
பிழைப்ப தாமப்‌ பியாசஞ்‌ சிரவணம்‌ 
ஈமுக்கி லாமன னந்நிதித்‌ யாசனம்‌ 
தழைச்ச மாதி ௪௧௪ மிலக்கணம்‌ ருஆ 
எழுத்துச்‌ சொற்பொருள்‌ யாப்பணி யைந்தரோ, (௨௨௨) 


(ப - றை) பிழைப்பு (௮௫) ஆம்‌ - உய்.த.ற்டெமாகிய, அப்பி 
யாசம்‌ ௫ அப்பியாசமாவது, சரவணம்‌ = ஆத்மாவைப்‌ பற்றிய; 
கேள்வி, கழுக்கிலா ௫ தவருத, மனனம்‌ நிதித்தியாசனம்‌, தழை 
பெருக்கமான, சமாதி, ௪சசம்‌ = சாக்தாத்காரமாம்‌ எனல்‌, இலச்‌ 
சணம்‌ -- இலக்சணமாவது, எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, 
அணி = அலங்காரமென்னும்‌, ஐர்‌.து - ஐந்தாகுமென்பதாம்‌, 

(அரோ, அசை) (அஅ, சொல்லுருபு) (தழை, முதனிலைத்‌ 
தொழிற்‌ பெயர்‌) (யாப்பு ௫ பாடலின்‌ ரெமம்‌), 

(போ- ரை) உய்தற்டெமாயெ அப்பியாசமாவது ஆத்மாவைப்‌ 
பற்றிய கேள்வி, தவறாத மனனம்‌, நிதித்தியாசனம்‌, பெருக்கமான 
சமாதி, சாகஷாத்கரரமாம்‌ எனல்‌, இலக்சகணமாவது எழுத்து, சொல்‌, 
பொருள்‌, யாப்பு, அலங்கரரமென்‌ னும்‌, ஐச்‌ தாகுமென்பதாம்‌. 

உயிரு மெய்யு முயிர்மெயு மாய்‌ தமும்‌ 

பெயர்கொ எக்கரம்‌ பெசிடி.த்‌ சத்துடன்‌ 

செயிர்ச டத்தொக௫ஞே சிற்சட மென்பதும்‌ 

அயரு மாயையு மாகுஞ்‌ சவணமே, (௨௩) 

(ப - றை) உயிரும்‌ மெய்யும்‌ உயிர்‌, மெயும்‌ ௫ மெய்யும்‌, ஆய்த - 
மும்‌, பெயாகொள்‌ அக்கரம்‌ ௫ எழுத்தின்‌ பெயர்‌ வகைகளாம்‌ 
எனல்‌, பேரிடல்‌ ௫ சொல்லுமிடத்து, சித்தடன்‌ - சித்தும்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௫௩ 


செயிர்‌. - குற்றமுள்ள, சடத்தெடும்‌ ௫ சடமும்‌, ஒத்சடமென்ப 
அம்‌ = சித்சடமும்‌, அமரும்‌ ௫ தளரும்‌, மாயையும்‌, ஆகும்‌ சவ 
ணம்‌ (ஏ) ௫ சிரவணத்தின்‌ விபரமாகு மென்பதாம்‌, (ஏ, அசை), 

(போ - ரை) உயிரும்‌ மெய்யும்‌ உயிர்மெய்யும்‌ ஆய்தமும்‌ எழுத்‌ 
இன்‌ பெயர்‌ வகைகளாமெனல்‌ சொல்லுமிடத்துச்‌ செத்தும்‌ குற்ற 
முள்ள சடமும்‌ சித்சடமும்‌ தளரும்‌ மாயையும்‌ சிரவணத்தின்‌ விபர 
மாகு மென்பதாம்‌. 


பெயரு டன்வினை பேசு மிடையுரி 

ஈயம தாம்பிரஞ்‌ ஞானம்‌ பிரமகன்‌ 

மயவ கம்பிர மாஸ்மிதத்‌ வம்மசி 

அயலி லாவய மான்மாப்‌ பிரமமே. (௨௨௪) 


(ப - ரை) பெயர்‌ உடன்‌ பெயர்ச்‌ சொல்லும்‌, வீனை - வினைச்‌ 
சொல்லும்‌, பேசும்‌ -- பேசப்படுகிற, இடை = இடைச்சொல்லும்‌, 
உரி உரிச்சொல்லும்‌ முறையே, ஈயம்‌ (அத) ஆம்‌ ஈன்மையாகிய, 
பிரஞ்ஞானம்‌ பிரமம்‌, ஈல்மய ௫ இன்பவடி.வமான, அகம்பிரமாஸ்மி, 
தத்வம்மதி தத்துவமசி, அயலிலா ௫ அன்னிய மில்லாமையைக்‌ 
குதிக்கும்‌, அயம்‌ ஆன்மாப்‌ பிரமம்‌ (ஏ) ௫ ௮யமாத்‌ மாப்பிரமமென்‌ 
ணும்‌ கான்கு மகாவாக்யெங்களாம்‌. (௮௮, சொல்லுருபு ஏ, அசை) 


(போ-ரை) பெயர்ச்‌ சொல்லும்‌ வினைச்சொல்லும்‌ பேசப்படுகிற 
இடைச்சொல்லும்‌ உரிச்சொல்‌லும்‌ முறையே ஈன்மையாகய பிரஞ்‌ 
ஞானம்‌ பிரமம்‌ இன்பவடி.வமான அகம்‌ பிரமாஸ்மி தத்துவமசி அன்‌ 
னியமில்லாமையைக்‌ குறிக்கும்‌ அயமாத்மாப்‌ பிரமம்‌ என்னும்‌ 
நான்கு மகாவாக்கியங்களாம்‌, 


வஞ்சி விருத்தம்‌, 
ஆட்சியோங்‌ ககப்பொருள்‌-— பூட்யொம்‌ புறப்பொருள்‌ 
சாட்சியான்‌ சகத்தியான்‌ _ காட்சியீண்டு கற்கவே, (௨௨௫) 


(ப-ரை) ஆட்‌ ஓங்கு உரிமை மிகும்‌, அகப்பொருள்‌ ௫ அகப்‌ 
பொருளும்‌, பூட்டி ஆம்‌ ௫ பூணப்படூன்ற, புறப்பொருள்‌ - புறப்‌ 
பொருளும்‌ முறையே, சாட்ட, யான்‌ - நான்‌, ௪கத்து - சருவ 
மும்‌, யான்‌ நரன்‌ என்னும்‌ நிலைகளாம்‌, கரட்யெண்டு 2 அறிவை 
யிவ்விதமாக, கற்க (ஏ) -- தெரிது கொள்க, (ஸூ அசை.) 

௨௰ 


௧௫௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ-ரை) உரிமை மிகும்‌ ௮சப்பொருளூம்‌ பூணப்படுசன்‌ ற புறப்‌ 
பொருளும்‌ முறையே சாக்ஷி கான்‌ சருவமும்‌ கான்‌ என்னும்‌ நிலை 
களாம்‌ ௮றிவை யிவ்வீதமாகத்‌ தெரிந்துகொள்க, 

கட்டளைக்‌ கலித்துறை. 
சத்தானு வித்தஞ்சத்‌ தானனு வித்தஞ்‌ சவிகற்பமாம்‌ 
கத்தாய சம்பிரஞ்‌ ஞாத மசம்பிரஞ்‌ ஞாதமெனல்‌ 
தத்தா நிருவிகத்‌ பந்தா னவையாஞ்‌ சதுர்வகைய 
சித்தாஞ்‌ சமாதிகணாத்திறத்‌ தோதிுஞ்‌ செய்யுட்களே, (௨௨௬) 


(ப-ரை) சத்தானு வீத்தம்‌, 'சத்தானனு வித்தம்‌, சவிகற்பமாம்‌, 
ஈத்து ஆய - விரும்பப்படுகிற, சம்பிரஞ்ஞாதம்‌, அசம்பிரஞ்ஞா 
தம்‌, எனல்‌ - என்பன, தத்தா - சங்கற்பியாத, நிருவிகற்பம்‌ - 
(தான்‌) - நிருவிகற்பமாம்‌, அவையாம்‌ - அப்படிப்பட்ட, ௪.௯ர்‌ 
வகைய ௫ கால்‌ வசைசளான, சித்து ௮ம்‌-ஞான சொருபமாகிய, 
சமாதிகள்‌, கால்திறதது ௫ கான்கு வசைகளாக, ஓதிடும்‌ ௫ சொல்‌ 
லப்படுற, செய்யுட்கள்‌ ௫ செய்யுட்சளாம்‌, (ஏ, அசை) 


(போ- றை) சத்தானு வித்தம்‌ சத்தானனு வித்தம்‌ சவிகற்ப 
மாம்‌ விரும்பப்படுகிற சம்பிரஞ்ஞாதம்‌ ௮சம்பிரஞ்ஞா தம்‌ என்பன 
சங்கற்பியாத நிருவிகற்பமாம்‌ அப்படிப்பட்ட சால்வகைகளான ஞான 
சொரூபமாயெ சமாதிகள்‌ கான்கு வகைகளாகச்‌ சொல்லப்படுெ 
செய்யுட்களாம்‌, 
வேண்டா. 

தனிரிகழ்முப்‌ பத்தாறாக்‌ தத்‌. துவமாக்‌ தானே 

இனிசகச நிட்டையினைக்‌ தேழாப்‌— புனைசெய்பிற 

தத்‌ துவங்க ளாயும்‌ தயங்கிடன்முப்‌ பானைந்தா 

வைத்தவலங்‌ கார வகை, i (௨௭) 

(ப-ரை) தனி நிசழ்‌ - தனிமையாக விளக்கு, முப்பத்‌ 

தாரும்‌ தத்துவமாம்‌ - முப்பத்தாறாவது தத்துவமா, தானே, 
இனி இனிமையான, ௪௧௪, நிட்டையின்‌ --கிஷ்டையில்‌ , ஐக்தேழா 
அ முப்பத்தைந்தாக புனைசெய்‌ அ ௪றப்பிக்கப்படுகிற, பிற - மற்‌ 
தைய, தத்துவங்கள்‌, ஆயும்‌ ௫ போலவும்‌, தயல்கடல்‌ - தோற்று 
தல்‌, முப்பான்‌ ஐது ஆ = முப்பத்தைக்தாச, வைத்த ஏத்பட்ட, 
அலங்கார, வகை = வகைசளாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௫௫ 


(போ- ரை) தனிமையாக விளங்குறெ முப்பத்தாறாவது தத்‌ 
தவமாக தானே இனிமையான ௪௧௪ நிஷ்டையில்‌ முப்பத்தைக்‌ 
தாகச்‌ சறப்பிக்சப்படுசி௨ மற்றைய தத்துவங்கள்‌ போலவும்‌ தோற்‌ 
அதல்‌ முப்பத்தைந்தாக ஏற்பட்ட. அலங்கார வகைகளாம்‌. 


நீதச்‌ சவிகற்ப நிர்விகற்ப மென்னுமனு 

பூதிப்‌ பெயர்கொளிரு பூவையரைச்‌-— சோதிப்‌ 

பிரமமெனுக்‌ தேவன்‌ பிரியாது தன்னை 

மருவியிடப்‌ பூணு மூழ்க்து. (2௨௨) 
(ப- ரை) நீதியான, சவிகற்பம்‌ நிர்விகற்பம்‌ என்னும்‌, 
* அனுபூதிப்‌ பெயர்கொள்‌ ௫ அனுபூதிசளாயெ பெயரையுடைய, இரு 
பூவையரை = இரண்டுதேவிகளை, சோதி - விளக்க சொரூபமான, 
பிரமமெனும்‌ தேவன்‌, பிரியா ௮ பிரியாமல்‌, தன்னை, மருவியிட = 
பொருநர்தியிறுக்கும்படி , பூணும்‌ ம௫ழ்க்‌ து - ம௫ழ்க் தூ தரித்திருப்பரன்‌, 

(போ- ரை ) நீதியான சவிகற்பம்‌ நிர்விகற்பம்‌ என்னும்‌ 
அ௮னுபூதிளாயெ பெயரையுடைய இரண்டு தேவிகளை விளக்க 
சொரூபமான பிரமமெனுக்‌ தேவன்‌ பிரியாமல்‌ தன்னைப்‌ பொருந்தி 
யிருக்கும்படி. மகிழ்ந்து தரித்திருப்பான்‌. 

கொச்சகக்கலிப்பா 

அதிதநிலைச்‌ சவலோகத்‌ தமர்பிரம மாமரனே 
பதாகைநிரு விகற்பானு பவமேரு வுச்சியின்மேய்க்‌ 
கதாதிசக சானுபவக்‌ கயிலையுறைக்‌ தருள்புரிவான்‌ 
விதானசசாத்‌ திகவுயிர்‌ வெள்விடைமேற்‌ திசழ்‌.தருமால்‌ (22௯) 


(ப-ரை) அதித நிலையென்னும்‌, வெலோகத்து ௫ சவ 
லோகத்தில்‌, அமர்‌ எழுக்தருளியிருக்கும்‌, பிரமம்‌ ஆம்‌ ௮ரனே = 
பிரமமாகிய வெமே, பதாகை: குறிப்பான, நிருவிகற்ப அனுபவ 
நிர்விசற்ப ௮னுபவமென்னும்‌, மேரு உச்சியின்‌ = மகாமேருபரு 
வதத்தின்‌ உச்சியில்‌, மேய்‌-- அமர்ந்து, கத ௫ வல்லமையின்‌, ஆதி 
முதன்மையான, சகச அனுபவ - சுகசானுபவ மன்ற, கயிலை 
உறைக்து கயிலாயத்தில்‌ வீத்திருக்து, அருள்புரிவான்‌ பக்தர்‌ 
களுக்கு அனுக்ரெசஞ்செய்யும்‌ பொருட்டு, வீதான குவிந்த, சாத்‌ 


௧௫௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


இக. உயிர்‌ ௫ உயிர்‌ சத்துவகுணமுடைய வேனென்லும்‌, வெள்‌ 
விடைமேல்‌ - "வெண்மையான ரிஷபவாகன த்தின்மேல்‌, திகழ்‌ 
தரும்‌ - விளங்குவார்‌, (ஆல்‌, அசை) 


(போ-ரை) அதீத நிலையென்னும்‌ சிவலோகத்தில்‌ எழும்‌ 
தருளியிருக்கும்‌ பிரமமாகய சிவமே குறிப்பான நிர்விகற்ப அனுபவ 
மென்னும்‌ மகாமேரு பருவதத்தின்‌ உச்சியில்‌ அமர்ந்து வல்லமை 
யின்‌ முதன்மையான சசசானுபவ மென்ற கயிலாயத்தில்‌ விற்‌ 
திருக்து பக்தர்களுச்கு அனுக்கிரகஞ்‌ செய்யும்பொருட்டுக்குவிந்த 
ச.த்‌.துவகுணமுடைய வேனென்னும்‌ வெண்மையான ரிஷபவாகன 


தன்மேல்‌ விளங்குவார்‌. 


கலி விருத்தம்‌. 


அஞ்ச வத்தை யகத்தயர்‌ சாட்சியாம்‌ 

பஞ்ச வத்திரன்‌ பத்துத்‌ திசைப்‌ புயன்‌ 

வஞ்ச மோக மடத்‌ தெழு£்‌யில்‌ 

வெஞ்ச மற்கொலும்‌ வித்தைக்‌ கழலினே, (௦) 


(ப-ரை) அஞ்சு அவத்தை அகத்து ௪ ஐந்து ௮வஸ்தைக 
ளிடத்தும்‌ விளங்கு, உயர்சாட்‌ ஆம்‌ ௫ உயர்வான சாகித்‌ 
தன்மையென்னும்‌, பஞ்சவத்திரன்‌ - ஐந்து முகத்தையுடையவ 
னும்‌, பத்து, திசை - இசைகளான, புயன்‌ ௫ புயங்களைக்சொண்ட 
வனுமாகிய பரமவன்‌, வஞ்ச வஞ்சசமான , மோகம இடத்து = 
மோகமென்னும்‌ எருமைக்‌ கடாவின்மேல்‌, எழும்‌ - இருக்கும்‌; 
அயில்‌ - அஞ்ஞரனமாகிய, வெம்சமன்‌ ௫ கொடிய யமனை, 
கொலும்‌ வீத்தைக்‌ குழலின்‌ (ஏ) = ஞானமென்னும்‌ பாதத்தால்‌ 
கொல்வான்‌. (ஏ. அசை) (கெலும்‌, கொல்லும்‌ என்பதன்‌ 
இடைக்குதை) 


(போஃ-ரை) ஐர்து அவஸ்தைகளிடத்தும்‌ விளங்குறெ 
உயர்வான சாக்ஷித்‌ தீன்மையென்னும்‌ ஐந்து முகத்தையுடையவ 
அம்‌ பத்துத்‌ இசைகளான புயங்களைக்‌ கொண்டவனுமாகிய பரம 
வென்‌ வஞ்சகமான மோகமென்னும்‌ எருமைக்கடாவீன்‌ மேல்‌ 
இருக்கும்‌ அஞ்ஞானமாகிய கொடிய யமனை ஞானமென்னும்‌ 
பாதத்தரல்‌ கொல்வான்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௫௭ 


வேண்டா. 
சவிகற்ப ஞானமதி தானிருவி கற்ப 
நவவித்தை வெய்யவனே காடி நி குவியஞ்‌ 
சொரூபஞா னங்கனலோன்‌ சொல்லு மிவையே 
நிருமலன்முக்‌ கண்க ணிலை (2௩௧) 


(ப-றை) சவிகற்பஞானம்‌, மதி (தான்‌) - சந்திரனா 
இடக்கண்‌, நிருவிகற்ப -: நிர்விகற்பமாெ, ஈவவித்தை- புதுமை 
யான ஞானம்‌, வெய்யவன்‌, (ஏ) --சூரியனாகிய வலக்கண்‌, நாடில்‌ 
ஆராயுங்கால்‌, குவியும்‌ = சர்வமும்‌ அடங்கிய, சொரூபஞானம்‌ -- 
அதித ஞானம்‌, கனலோன்‌ = -அக்கினியாயெ நெற்றிக்கண்‌, சொல்‌ 
லும்‌ இவையே - சொல்லப்பட்ட இவைகளே, நிருமலன்‌ ௫ 
மலத்தை நீக்குபவனாபய சிவன அ, முக்கண்கள்‌ நிலை - இரிகேத்தி 
ரங்களின்‌ நிலைமையாம்‌, 

(தான்‌, சாரியை) (ஏ, ௮சை) (சவிகற்பஞானம்‌--மித்தியா 
திருஷ்டி) (சொரூப ஞானம்‌-- தன்மய திருஷ்டி) 

(போ-ரை) சவிகற்பஞானம்‌ சந்திரனாகிய இடக்கண்‌, நிர்‌ 
விகற்பமாயெ புதுமையான ஞானம்‌ சூரியனாகிய வலக்கண்‌, ஆரா 
யுங்கால்‌ சர்வமும்‌ அடங் யெ ௮திதஞானம்‌ ௮க்னியாகிய கெற்றிக்‌ 
சண்‌, ' சொல்லப்பட்ட இவைசளே மலத்தை நீக்குபவனாய 
சிவன அ இரிகேத்திரங்களின்‌ நிலைமையாம்‌. 


அறுசீர்‌ விருத்தம்‌, 

சலட்சண விர்த்திவாமத்‌ தாளதாம்‌ வலப்பா தந்தான்‌ 
விலட்சண விர்த்தி மேலாய்‌ விளங்யெ மெளனஞ்‌ சென்னி 
சுலட்சண ஞான மேனி அலங்க விடப்பாத்‌ சித்தாம்‌ 
இலட்சண வுமையை யேற்ற வெழிற்வேஞ்‌ சத்தா மன்றே (௨) 

(ப- ரை) (௧)' சலட்சண விர்த்‌இி ௫ சர்வமுர்தானென்றெ 
வீர்த்தி, வாமத்தாள்‌ (அத) ஆம்‌ ௫ இடப்பாதமாம்‌, (௩) 
வலப்பாதம்‌ (தான்‌) ௫ வலப்பாதமாம்‌ (௨) விலட்சண ௫ சர்வ 
சாக்ஷி கானென்னும்‌, விர்த்தி, (௪) மேலாய்‌ விளங்கிய, மெளனம்‌ = 
மொளனநிலை, சென்னி - சரசாம்‌, சுலட்சண அ தன்மயமான, 
ஞானம்‌, மேனி இருமேனியாம்‌, அலங்கிட ௫ விளக்கும்படி.யாக, 
இடப்பால்‌ -- இடப்பாகத்தில்‌, சத்து ஆம்‌ இலட்சண ஞானமாகிய 


௧௫௮ ' ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


இலக்ணத்தையுடைய, உமையை = உமாதேவியை, ஏற்ற - 
௮பின்னமாகக்கொண்ட, எழில்‌ - மங்களகரமான, சிவம்‌ ௪த்தாம்‌ 
= சத்துச்‌வெமாம்‌, 

(அன்று, ஏ, அசைகள்‌) (அத, சொல்லுருபு) (தான்‌, 
சாரியை) 


(போ - ரை) சர்வமும்‌ தானென்ற விர்த்தி இடப்பா தமாம்‌, 
சர்வசாக்தி கானென்னும்‌ விர்த்தி வலப்பா தமாம்‌, மேலாய்‌ விளங்கிய 
மெளனநிலை சிரசாம்‌, தன்மயமான ஞானம்‌ திருமேனியாம்‌, வீளங்‌ 
கும்படியாக இடப்பாகத்தில்‌ ஞானமாகிய இலக்ஷணத்தை யுடைய 
உமாதேவியை அபின்னமாகக்‌ கொண்ட மங்களகரமான சத்துச்‌ 
சிவமாம்‌, 


கோச்சகக்கலிப்பா 
சிற்சத்நி யோர்பாகன்‌ றிதமெனை யலதிலையென்‌ 
பொழ்புச்செஞ்‌ சடைமீத புகல்கிரியா சத்தி௩தி 
நிற்பக்கொண்‌ டாயிடையே நிகழ்தருமிச்‌ சாசத்தச்‌ 
சொற்பச்சோ மனையணிந்தான்‌ தரியவனன்‌ மேனியனே. (௨௩) 


(ப- றை) (௨) சற்சத்தி-ஞானசத்தியை, ஓர்பாசன்‌ = ஒரு 
பாசமாக உடையவன்‌, சிறிதும்‌ 2 அற்பமும்‌, எனை அலது இலை- 
என்னைத்தவிர இல்லை, என்‌ - என்றெ, பொற்புச்‌ செஞ்சடை 
மீது க அழயெ சிவந்த சடைமேல்‌, புகல்‌ - செரல்லப்படுற, 
கிரியா சத்தி ஈஇ-ரியாசத்தியாயெ கங்காகதி, நிற்பக்கொண்டு - 
நிலைத்திருக்கும்படி. வைத்து, ஆயிடையே - அவ்விடத்திலேயே, 
நிகழ்தரும்‌ விளக்கு, இச்சாசத்தி - இச்சாசத்தியாயெ, சொற்‌ 
பச்சோமனை = பிழைச்சம்‌திரனை, அணிந்தான்‌ = தரித்‌ இருக்கின்‌ 
ஜூன்‌, (௧) அரிய தரியமென்னும்‌, 'அனல்மேனியன்‌ (ஏ) ௪ ௮க்‌ 
இனி சொரூபனாகய பரமூவன்‌. (௭, அசை) 

(போ - ரை) அரியமென்னும்‌ ௮க்கினிசொரூபனாயெ பரம 
சிவன்‌ ஞானசக்தியை ஒருபாகமாகவுடையவன்‌ ௮ .தபமும்‌ என்னைத்‌ 
தவிர இல்லையென்ற ௮ழகூய வெந்த சடைமேல்‌ சொல்லப்படுகிற 
இரியாசத்தியாகிய சங்காகதி நிலைத்திருக்கும்படி வைத்து அவ்விடத்‌ 
இலேயே விளங்குகிற இச்சாசத்தியாயெ பிறைச்சக்தரனைத்‌ தரித்‌ 
திருக்கன்றான்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௫௯ 


கலி விருத்தம்‌. 
- சலன மஜற்றுயர்‌ சத்துவ சத்தமாம்‌ 

உலவு வெள்ளிவெற்‌ போங்கிய சான்‌ தரன்‌: 

இலகு மங்களத்‌ தேற்றத்‌ சத்தியால்‌ 

குலவு பொன்மலர்க்‌ கொன்றைத்‌ தொடையனே (௨௬௪) 

(ப-றை) சலனம்‌-௮சைவு, அற்று - இல்லாமல்‌, உயர்‌ 
உயர்ந்த, ௪த்துவசித்தம்‌ ஆம்‌--சாத்விசமனமாகய, உலவு-- உலாவு 
ததிடெமான, வெள்ளி வெற்பு - சயிலாயமலையில்‌, ஓங்கிய = 
மேலாய்‌ விற்றிருக்கன்ற, சான்று அரன்‌ ௫ சாக்ஷியென்னும்‌ 
பரமசிவன்‌, இலகு - விளங்குகிற, மங்களத்து ஏற்ற - மங்களகர 
மாகச்‌ தரித்திருக்கும்‌, த்சத்தி ஆம்‌ ௫ ஞானசத்தியாகிய, குலவு 
கொண்டாடப்படுகிற, பொன்மலர்‌ ௫ பொன்நிறமான மலர்களாகிய, 
கொன்றைத்‌ தொடையன்‌ : (ஏ) ௫ கொன்றைமாலையைத்‌ தரித்‌ 
இருப்பவனாம்‌, (ஏ, அசை) 

(போ - ரை) அசைவில்லாமல்‌ உயர்ந்த சாத்விக மன 
மாயெ உலாவுதற்டெமான கயிலாயமலையில்‌ மேலாய்‌ விற்றிருக்‌ 
இன்ற சாக்ஷியென்னும்‌ பரமவென்‌, விளங்குகிற மங்களகரமரகத்‌ 
தரித்திருக்கும்‌ ஞான சத்தியாயெ கொண்டாடப்படகிற பொன்நிற 
மான மலர்களாகிய கொன்றை மாலையைத்‌ தரித்‌இருப்பவனாம்‌, 

வேன்‌ மத்தனாத்‌ இசந்த்இடு கந்த 

தேவ னின்னருள்‌ செறிவுஅ மவர்க்கித்‌ 

தாவி லாவதி தப்பிர மக்கான்‌ 

சேவை தந்திடு சிவபெரு மானே (௩௫) 


(ப-றை) (௧) வென்‌ முத்தன்‌ ஆ - வென்‌ முத்தனாக, 
இிகழ்த்திடு = சொல்லப்படுகிற, ஈந்தி, தேவன்‌ = தேவருடைய, 
இன்‌ அருள்‌ ௫ இனிய இருபையை, செறிவு உம்‌ அவர்க்கு = 
பெற்றவர்க்கு, (௩) தா இலா ௫ கேடில்லாத, அதிதப்பிரமம்‌ 
தான்‌, (௨) சேவை தந்திடு - அனுக்ரெசஞ்‌ செய்ன்ற (௪) வெ 
பெருமான்‌ (ஏ) ஊபரமசிவனாம்‌, (ஏ, அசை) ஆ, ஆகவென்பதன்‌ 
கடைக்குறை, (தான்‌, சாரியை) 

(போ- ரை) வன்‌ முத்தனாகச்‌ சொல்லப்படிற ஈந்தி 
தேவருவடய இனிய இருபையைப்‌ பெத்தவர்க்கு ௮னுச்ரெகஞ்‌ 
செய்ன்ற சேடில்லாத அதீதப்‌ பிரமம்‌ பரமசவனாம்‌, 


௧௬௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வேண்பா. 
அன்னியமொன்‌ தின்றி யனைத்துக்தா னாநோக்கும்‌ 
உன்னியசங்‌ கார வுருத்திரனார்‌ தன்ன தவில்‌ 
மோகப்‌ பகைஞான மொய்க்கணையே வுஞ்சாத்த 
விகப்‌ பினாகமது வே, (௬) 


(ப- ரை) அன்னியம்‌ ஒன்று இன்றி - அன்னியமென்பது 
ஓன்அமில்லாமல்‌, அனைத்துக்‌ தானா = சர்வமும்‌ தானாக, நோக்‌ 
கும்‌ - பார்க்கின்ற, உன்னிய = இயானிக்கப்படுகிற, சங்கார, 
உருத்தானார்‌ தன்னது - உருத்திர மூர்த்தியினுடைய, வில்‌ = 
வில்லானது, மோசப்பகை = மோகத்துக்குப்பகையான, ஞான 
மொய்க்களை = ஞானமாகிய யுத்தத்துக்குரிய அம்பை, ஏவும்‌ 
செலுத்துகின்ற, சாத்துவிக = சத்துவ குணமென் னும்‌, பினாகம்‌ 
(அ) (ஏ) - பினாசமாம்‌, (அஅ, சொல்ஓருபு) (௪, அசை) 


(போ -ரை) அன்னியமென்பது ஒன்‌ அமில்லாமல்‌ சர்வமும்‌ 
தானாகப்‌ பார்க்கின்‌ ற தியானிக்கப்படுசிற சங்கார உருத்திரமூர்த்தியி 
னுடைய வில்லானது, மோகத்துக்குப்‌ பகையான ஞானமாகிய 
யுத்தத்துக்‌ குரிய அம்பைச்‌ செலுத்துகின்ற சத்துவ குணமென்‌ 
னும்‌ பினாசமாம்‌, 


கலி விருத்தம்‌, 
மாயை மேரு வளைத்தவன்‌ யாவையு 
மாய மர்க்த வகண்ட விருத்திமால்‌ 
மேய பாகன்‌ விசுத்த சங்கற்பமாம்‌ 
கேய கல்வட நீழலின்‌ மன்னரே (௨௩௭) 


(ப - ரை) மாயை மேருஃமாயை யென்னும்‌ மகாமேரு பருவ 
தத்தை, வளைத்தவன்‌ - தன்வசமாக வளை த்தவனும்‌, யாவையும்‌ 
ஆய்‌ அமர்ந்த - சர்வமுமாயிருக்கின்‌ 2, அகண்ட விருத்திமால்‌ = 
அகண்டாகார விர்த்தியென்னும்‌ விஷ்ணுவரனவர்‌, மேயபாகன்‌ = 
பொருக்திய ஒருபாகத்தை யுடையவ னும்‌, வீசுத்த சங்கற்பமாம்‌ = 
சுத்த சங்கற்பமாகிய, சேய = பிரியமான, கல்‌, வடநீழலின்‌ ௫ ஆல 
விரு௯்ஆத்தின்‌ மூலத்தில்‌, மன்‌ (அரோ) = அமர்ச்‌இருக்கும்‌ தலைவ 
னாய பரமசிவனாம்‌. (அரோ, அசை) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௬௧ 


(போ - ரை) மாயை யென்னும்‌ மகாமேரு பருவதத்தைத்‌ தன்‌ 
வசமரக வளைத்தவனும்‌ சர்வமுமாயிருக்கின்‌ உ அகண்டாகாரவிர்த்தி 
யென்னும்‌ வீஷ்ணுவானவர்‌ பொருந்திய ஒருபாகத்தை யுடையவ 
னும்‌ சுத்தசங்கற்பமாஇய பிரியமான கல்லால விருக்ஷத்தின்‌ மூலத்‌ 
தில்‌ அமர்ந்திருக்கும்‌ தலைவனாகிய பரமெவெனாம்‌. 

வேண்டா. 
மனமாக்‌ கமட மதியெறுழி சந்தைச்‌ 
னெமீனத்‌ தோட கந்தைச்‌ ய மெனுமிவந்தின்‌ 
சாத்திகக்‌ கூறாம்‌ தனியோடு கோடுவிழி 
மாத்தோல்‌ போர்த்‌ தேயணிந்தரன்‌ மன்‌, (௨௩௮) 


(ப- றை) மனம்‌ ஆம்‌ கமடம்‌௫ மனமாகிய ஆமை, மதி எ௮ுழி 
_புத்தியென்கிற வராகம்‌, சந்தைச்‌ னெமீனம்‌ = இத்தமென்னும்‌ 
கோபமுடைய மச்சம்‌, (ஓடு) , ௮கக்தைச்‌ யம்‌ ௫ அகங்காரமாகய 
சிங்கம்‌, எனும்‌ இவற்றின்‌, சாத்திகக்கூறு ஆம்‌ - சத்துவகுணப்‌ 
பகுதியாகிய, தனி ஒப்பற்ற, ஒட, கோடு--சொம்பு, விழி--கண்‌, 
மா௫பெரிய, தோல்‌ ௫ தோல்‌ என்பவைகளை, பேர்த்து (ஏ) = 
பேர்த்தெடுத்து, அணிக்‌ தான்மன்‌ = பிரமமாயெ பரமசிவன்‌ தன்மீது 
தரித்துக்கொண்டார்‌, (ஏ, அசை) (ஓடு, மூன்றாம்‌ வேற்றுமையுருபு) 


(போ - ரை) மனமாயெ ஆமை புத்தியென்றெவராகம்‌ சத்த 
மென்னும்‌ கோபமுடைய மச்சம்‌ ௮கங்காரமாயெ சிங்கம்‌ எனுமிவற்‌ 
தின்‌ சத்துவ குணப்பகுதியாகிய ஒப்பற்ற ஓடு, கொம்பு, கண்‌, 
பெரியதோல்‌ , என்பவைகளைப்‌ பேர்த்தெடுத்துப்‌ பிரமமாயெ பரம 
சிவன்‌ தன்மீது தரித்துக்கொண்டார்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
எதிருஞ்‌ ௪த்தப்‌ பிரமவிதி யிடகால்‌ வேதச்‌ சரமெரழியத்‌ 
ததைவிற்‌ கள்ளும்‌ பரவுணர்வாம்‌ தலையோ டருட்கை யுழியேந்தி 
இதய மனைக டொறுகிகழ்க்தே யியல்கற்‌;பனைமின்‌ னார்களுடைச்‌ 
சிதைவில்‌ வலிக ளெலாம்பலியாச்‌ சேரக்‌ கவர்ந்தோன்‌ சிற்பரனே. 
(௫௧) 
(ப-றை) எதிரும்‌ -தோன்‌௮9ற, சத்தப்பிரம விதி--௪த்தப்‌ 
பிரமமெலும்‌ பிரமதேவன்‌, இடம்‌, சால்வேதச்‌ சிரம்‌ ஒழிய மான்கு 
வேதங்களென்னும்‌ சிரசுகளைத் தவிர, ததைவில்‌ = அடுத்தலால்‌, ள்‌ 
௨௪ 


௧௯௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ளும்‌”: இள்ளப்பட்ட, பரஉணர்வு ஆம்‌--மேலான ஞானமாகிய, 
தலைஜடு தலையோட்டை, அருள்கைஉழி = அருளென்னும்‌ கையி 
னிடத்து, ஏந்தி - ஏந்திக்கொண்டு, இதயமனைகள்‌ தொறும்‌ = 
இருதயமென்னும்‌ வீடுகள்தோறும்‌, நிகழ்க்து (ஏ) - விளங்க, 
இயல்‌ பொருந்திய, கற்பனை மின்னார்களுடை ௫ கற்பனைகளாகிய 
பெண்களுடைய, சிதைவுஇல்‌ - கெடாத, வலிகள்‌ எலாம்‌ -- வல்‌ 
லமைகள்‌ யாவையும்‌, பலியா பிச்சையாக, சேர, கவர்க்தோன்‌ = 
கவர்க்து கொண்டவன்‌, சத்பரனேகஞான சொரூபியாக பரம 


சிவனே. (ஏ, அசை) 


(போ - ரை) தோன்ற சத்தப்‌ பிரமமென்னும்‌ பிரமதேவ 
னிடம்‌ கான்று வேதங்களென்னும்‌ சிரசுகளைத்தவிர அடுத்தலால்‌ 
இள்ளப்பட்ட மேலான ஞானமாகிய தலையோட்டை ௮ருளென்னுவ்‌ 
கையினிடத்து ஏந்திக்கொண்டு இருதயமென்கிஐ வீடுகள்தோறும்‌ 
விளங்பெபொருந்திய கத்பனைகளாகய பெண்களுடைய கெடாத 
வல்லமைகள்‌ யாவையும்‌ பிச்சையாகச்‌ சேரக்கவர்க்து கொண்டவன்‌ 


ஞான சொருபியாயெ பரமசிவனே, 


வேதமாம்‌ விரிஞ்சன்‌ சத்தப்‌ பிரமமாம்‌ விகங்க மாயும்‌ 

ஏஅவின்‌ மனமா மாயன்‌ விவேகமர மெறுழி யாயும்‌ 

கரதனாம்‌ பரஞா னத்ஜி வரைய து ஈண்ணு மந்தம்‌ 

ஆதியாஞ்‌ சிரக்தாள்‌ காணார்‌ இசைவரம்‌ பறிவா ௬ுண்டோ, (௨௪௦) 


(பறை) வேதம்‌, ஆம்‌ விரிஞ்சன்‌ ஆயெ பிரமதேவன்‌, சத்‌ 
தப்‌ பிரமம்‌, ஆம்விகங்கம்‌ ௫ என்னும்‌ அன்னப்பகதி, ஆயும்‌ = ஆ 
யும்‌, ஏதுவின்‌ ௫ கரரணமான, மனம்‌ ஆம்‌ மரயன்‌ - மனமாகிய 
விஷ்ணு, விவேகம்‌, ஆம்‌ எழி ஆயும்‌ ௫ எனும்‌ வராசமாயியும்‌, 
காதன்‌ ஆம்‌ 2 பரமரிவனாிய, பரஞான மேலான ஞானமென்‌ னும்‌, 
இவரையது ௪ அக்கினி மலையினுடைய, கண்ணும்‌ அந்தம்‌ அஇ ஆம்‌ 
பொருந்திய அந்தம்‌ ஆதியென்ற, ரெம்தாள்‌ ௫ ரெசையும்‌ பாதத்‌ 
தையும்‌, காணார்‌ - தேடி ச்காணார்‌, திசைவரம்பு = திசையின்‌ முடிவு 
களை, அதிவாருண்டோ, 

(போ - ரை) வேதமாகிய பிரமதேவன்‌ சத்தப்‌ பிரமமென்னும்‌ 
அன்னப்பகநியாும்‌ காரணமான மனமாயெ விஷ்ணு வீவேக 
மெலும்‌ வராசமாயெம்‌ பரமசவனாயெ மேலான ஞானமென்லும்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௬௩ 


அக்கினி மலையினுடைய பொருந்திய அந்தம்‌ ஆதியென்‌ற சிரசை 
யும்‌ பாதத்தையும்‌ தேடிக்சாணார்‌ திசையின்‌ முடிவுகளை யறிவா 
றுண்டோ. 


கலி நிலைத்துறை. 
பகுதி ஈள்ளிரு ளினுமக மகமெனும்‌ பசாசத்‌ 
தொகுதி சூழ்தரப்‌ பரவகங்‌ கரஈடத்‌ தொழிலால்‌ 
நிகழ்ப ரன்சுச மாயையாஞ்‌ சுடலையி னின்று 
இகழ்சொ ரூபஞா னக்கன லாடுதல்‌ செயுமே, (௨௪௧) 


(ப- றை) பகுதிபிரகிருதி என்னும்‌, கள்‌ இருளிலும்‌-- மிகுந்த 
இருளிலும்‌, அகம்‌ அகம்‌ எனும்‌ - கான்‌ நான்‌ என்றெ, பசாசத்‌ 
தொகுதி - பேய்க்கூட்டம்‌, சூழ்தர - சூழ, பர ௮கங்கர அ பரம 
அகங்காரமெனும்‌, ஈடத்தொழிலால்‌ = கூத்‌.காடுதலால்‌, நிகழ்பரன்‌ 
நிகழ்னெற பரமசிவன்‌, சுச்மாயை ஆம்‌ = சுத்தமாயையாகய, 
சுடலையில்‌ நின்று - மயானத்தில்‌ நின்ற, இகழ்‌ - விளக்கமான, 
சொரூப , ஞானக்கனல்‌ -ஞானமென்னும்‌ அக்னி, ஆடுதல்‌ செயும்‌ 
(ஏ) -விளையாடலைச்‌ செய்வன்‌. (ஏ, அசை) 


(போ - ரை) பிரகிருதி யென்னும்‌ மிகுந்த இருளிலும்‌ கான்‌ 
கான்‌ என்றெ பேய்க்கூட்டம்‌ சூழப்பரம ௮கங்காரமெனுய்‌ கூத்தாடு 
தலால்‌ நிகழ்னெற பரமசிவன்‌ சுத்தமாயையாகய மயானத்தில்‌ 
நின்று விளக்கமான சொரூப ஞானமென்னும்‌ அக்கினி விளையாட 
லைச்‌ செய்வன்‌. 

எழுசீர்‌ விருத்தம்‌. 
கைப்புடன்‌ மூன்றின்‌ சாட்சியா னெனுஞ்சங்‌ 
கத்பமா மூவரை யொழிய 
முப்பு மதிலோ டவற்றபி மான 
முதிர்க்தசங்‌ கற்பமொய்‌ யசுரர்‌ 
கைப்பற வழிய விருத்திஞா னப்புன்‌ 
னகைசொளு மரன்பர ஞான 
வைப்பதா அதற்கண்‌ ணாற்சரீ ரப்பெண்‌ 
மயல்செய்வா தனைமதற்‌ சரய்ச்தான்‌. (௯) 


கக ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப-றை சைப்பு - வெறுப்பான, உடல்மூன்றின்‌ = 
மூன்ற தேகத்தின்‌, சாட்சியான்‌ எனும்‌, சங்கற்பம்‌ ஆம்‌ = சங்கற்‌ 
பங்க ளென்றெ, மூவரை ஒழிய்‌ - பத்தர்களாகய மூன்று 
அசுரர்கள்‌ தவிர, முப்புர ௫ மூன்று சரீரமெனும்‌, மதிலோடு- 
மும்மதில்களோடு, அவற்று அபிமான அவைகளில்‌ அபிமானம்‌, 
முதிர்ந்த - மிகுந்த, சங்கற்ப - சங்கற்பங்களின்‌, மொய்‌ = 
கூட்டமாள, அசுரர்‌, கைப்பு அற - வருத்துதல்‌ ஒழிய, அழிய 
5 காசமாகும்படி, விருத்தி, ஞான = ஞானமாகிய, புன்களை 
கொளும்‌  பின்சிரிப்புச்‌ செய்த, அரன்‌ -- பரமசிவன்‌, பரஞான 
= மேலான அனுபவஞான வைப்பு (அத) ஆம்‌ = திடமாயெ, 
அதல்கண்ணால்‌ = நெற்றிக்கண்ணால்‌, சரீர ௫ சரீரமென்கிற, 
பெண்மயல்‌ செய்‌ ௫ பெண்களின்‌ இச்சையை யுண்டாக்குகின்‌ ற, 
வாதனை = வாசனையெனும்‌, மதன்‌ = மன்மதனை, காய்ந்தான்‌ = 
எரித்தழித்தான்‌, (௮௮, சொல்லருபு) 


(போ- ரை) வெனுப்பான மூன்று தேகத்தின்‌ சாக்ஷி என்‌ 
னும்‌ சங்கற்பங்களென்‌ ற பக்தர்களாகயெ மூன்று அசுரர்கள்‌ தவிர 
மூன்‌ அ சரீரமென்னும்‌ மும்மதில்களோடு அவைகளில்‌ அபிமானம்‌ 
மிகுந்த ௪ங்கத்பங்களின்‌ கூட்டமான அசுரர்‌ வருத்‌ அதலொழிய 
காசமாகும்படி. விருத்தி ஞானமாயெ புன்சிரிப்புச்‌ செய்த பரமவென்‌ 
மேலான அனுபவஞான திடமாகிய நெற்றிக்கண்ணால்‌ சரிரமென்ற 
பெண்களின்‌ இச்சையை யுண்டாக்குகன்‌ ஐ வாசனையெ னும்‌ மன்‌ 
மதனை எரித்தழித்தான்‌, 


சுடர்ப்பர விசாரப்‌ பாற்கட லெழுந்த 
சூனிய பாவனை விடத்தை 
வீடுத்ததன்‌ சாயை யாகிய வகண்ட 
விர்‌ த்தியாஞ்‌ சுந்தரன்‌ ரானுத்‌ 
ஜொடுக்சியே சொணரச்‌ சாட்9வீர்த்‌ இயதா 
மொருமிடற்‌ ஐடக்யெ பரமன்‌ 
கடத்தகங்‌ கரமா வுரித்ததைப்‌ பரமாங்‌ 
காரமாம்‌ போர்வையாக்‌ கொளுமே (௩) 
ய- ரை) சுடர்‌ ௫ விளக்கமான, பரவீசார - பிரமவிசார 
மென்னும்‌, பால்சடல்‌ எழுக்த - பரற்சமுத்திரம்‌ கடையும்போ 
தெழுந்த, சூனிய, பாவனைவிடத்தை = பாவனையாயெ விஷத்தை, 


ஞானலோகம்‌ என்னும்‌. யுக்தி சாகரம்‌ ௧௬௫ 


வீடுத்த ௫ அனுப்பிய, தன்சாயை ஆகிய ௫ தனது சாயையாகிய, 
அகண்ட விர்த்தி ஆம்‌ ௫ அகண்டாகார விர்த்தி என்னும்‌, சுக்கரன்‌ - 
சுந்தரமூர்‌ த்தியானவர்‌, (தான்‌), உற்துகசென்‌ று, ஒடுக்கி (ஏ) = 
இரட்டி, கொணர - கொண்டுவர, சாட்‌ வீர்த்தி (௮௮), ஆம்‌-- 
ஆலய, ஒரு மிடற்று - ஓப்பற்ற தனத கண்டத்தில்‌, அடக்கிய 
பரமன்‌ = உட்கொண்டு அடக்கிய பரமசிவன்‌ , கடத்து அ௮கங்கரமா - 
சரீரத்தை யானென்னும்‌ ௮கங்காரமாகிய யானையை, உரித்து) 
அதை ௪ அவ்‌ வகங்காரத்தையே, பரமாங்காரம்‌, ஆம்‌ ௫ ஆன? 
போர்வை, ஆ-- ஆக, கொளும்‌ (ஏ) -- தரித்துக்கொண்டான்‌. 
(தான்‌, சாரியை) (௮.௨, சொல்‌ ஓருபு) (ஏ, ஏ, அசைகள்‌) 


(போ - ரை) விளக்கமான பிரமவிசாரமென்னும்‌ பாதீசமுத்‌ 
இரங்‌ கடையும்போதெழுந்த சூனியபாவனையா யெ விஷத்தை, யனுப்‌ 
பிய தனது சாயையாகிய அகண்டகார விர்த்தியென்னும்‌ சுந்தர 
முர்த்தியானவர்‌ சென்று இரட்டிக்‌ கொண்டுவரச்‌ சாக்ஷி விர்த்தி 
யாகிய ஒப்பற்ற தனது கண்டத்திவ்‌ உட்கொண்டு ௮டக்கயெ பரம 
வன்‌, சரீரத்தை யானென்னும்‌ ௮கங்காரமாகிய யானையை உரித்து 
அவ்வகங்காரத்தையே பரமாங்காரமான போர்வையாகத்‌ தரித்துக்‌ 
கொண்டான்‌, 

எண்சீர்விருத்தம்‌ 
மண்டுசமா தியின்ஞானி யயன்சக௪ ஞானி 
மாலிவர்பல்‌ லோர்‌தம௪ ரீரனிரிக்‌ திரியன்‌ 

எண்டகுமப்‌ 1பிராணனுட னிர்க்குணனிர்‌ மோகன்‌ 

எனும்விருத்தி யென்புகளோ டுயர்சாட்சி விர்த்தி 
வெண்டலைகள்‌ சிற்சத்தி காண்கொடுமா லைகளா 

வேங்ந்தகண்ட விர்த்திக்கங்‌ காளமதன்‌ மேலாக்‌ 
கொண்டுதனை யலதொன்று மிலையெனும்விர்த்‌ இகளாங்‌ 

குந்தளசூத்‌ இரம்புனைங்‌ கோன்பிரம மொன்றே. (௨௪௪) 


(ப-ரை) மண்டு-மிகுந்த, சமாதியின்‌ - நிர்விகற்பசமாதியை 
யுடைய, ஞானி, அயன்‌ பிரமன்‌, சகசஞானி, மால்‌ மகாவிஷ்ணு, 
இவர்‌ பல்லோர்‌ (தம்‌) ௫ இவ்வகையாகிய அசேசருடைய, 
அசரீரன்‌ ௫ சான்‌ சரிரமல்லாதவன்‌, நிரிந்திரியன்‌ = இங்திரியங்க 
ளில்லாதவன்‌, எண்தகும்‌ 2 எண்ணத்தஞாந்த, அப்பிராணன்‌ ௨ 


௧௬௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பிராணனல்லாதவன்‌, (உடன்‌), கிர்க்குணன்‌ = குணங்கள தீறவன்‌, 
நிர்மோசன்‌ ௫ மோகமத்றவன்‌, எனும்‌, விருத்தி என்புகளோடு = 
விர்த்திகளாயெ எலும்புகளோடு, உயர்‌ ௫உயர்ந்த, சாட்டு, விர்த்திஃ 
விர்த்தி என்னும்‌, வெண்‌ தலைகள்‌ 2 வெண்மையான தலையோடுகளை 
யும்‌, சத்சத்தி-ஞானசத்தி யென்ற, காண்கொடு - கயிற்றினால்‌, 
மாலைகளா = மாலைகளாக, வேய்ந்து - செய்து தரித்துக்கொண்டு, 
அகண்ட வீர்த்தி -: ௮கண்டாகார விர்த்தியென்னும்‌, கங்காளம்‌ = 
முழு எலும்பை, அதன்‌ மேலாகக்கொண்டு- அதன்‌ மேலாகப்பூண்டு, 
தனை அலது ஒன்றும்‌ இலை ௫ தன்னைத்தவிர அன்னிய மொன்று 
மில்லை, எனும்‌, விர்‌த்திகளாம்‌ = வீர்த்தகளான, குக்தள--உரோமக்‌ 
கூட்டத்தை, சூத்திரம்‌-பூணூலாக, புனை ௫ அணிந்த, ஈம்கோன்‌ = 
ஈமது தலைவனாயெ பரமசிவன்‌, பிரமம்‌ ஒன்றே ௫ பிரமமாயெ ஒரே 
வஸ்‌அவாம்‌, (தம்‌, சாரியை) (உடன்‌, மூன்றாம்‌ வேற்அுமையுருபு.) 


(போ - ரை) மிகுந்த நிர்விகற்பசமாதியையுடைய ஞானி பிரமன்‌, 
சசசஞானி மசாவிஷ்‌ணு இவ்வகையாகய அகேகருடைய கான்சரீர 
மல்லாதவன்‌ எண்ணச்‌ தகுந்த பிராணனல்லாதவன்‌ குணங்களற்ற 
வன்‌ மோகமற்றவன்‌ எனும்‌ விர்த்திசளரயெ எலும்புகளோடு 
உயர்ந்த சாக்ஷி விர்ச்தியென்‌ னும்‌ வெண்மையான தலை ஓகெளையும்‌ 
ஞானசத்தி யென்ற கயிற்றினால்‌ மாலைகளாகச்‌ செய்து தரித்துக்‌ 
கொண்டு அகண்ட விர்‌ த்தியென்னும்‌ முழுவெலும்பை அதன்மேலா 
கப்‌ பூண்டு தன்னைத்தவிர ௮ன்னிய மொன்‌ அுமில்லை எனும்‌ விர்த்தி 
களான உரோமக்‌ கூட்டத்தைப்‌ பூணூலாக அணிந்த மது தலைவ 
யெ பரமடிவன்‌ பிரமமாயெ ஒரே வஸ்துவாம்‌. 


வேண்பா, 
ஐந்து விருத்தியுடை யந்தச்‌ கரணத்தான்‌ 
முக்கு விளங்கு முறையான்மாச்‌--சந்ததமும்‌ 
பஞ்ச முசகாசப்‌ பாம்பு தனைச்சூடி 
விஞ்சு பரவெமா மே, (ஊடு) 


(ப - ரை) ஜந்து, வீருத்தியுடை = விரு,த்திசளையுடைய, அந்தக்‌ 
காரணத்தால்‌, முக்து முதன்மையாக, விளக்கும்‌ ௫ விளங்குகின்ற, 
முறை அஓமுங்காள்ள பழமையான , ஆன்மா ௫ ஆத்மா, சந்ததமும்‌ = 
எப்போதும்‌, பஞ்சமுக = ஐந்து முகங்களையுடைய, ஈரகப்பாம்பு 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௬௭ 


தனை--காகசர்ப்பக்தை, சூடி. தரித்துக்கொண்டு, விஞ்சு - மேன்‌ 
மையாக வீற்றிருக்க, பரசிவம்‌ ஆம்‌ (ஏ) = பரமசிவமாம்‌ (ஏ, 
அசை]. 

(போ - ரை) ந்து வீர்த்திகளையுடைய அந்தக்‌ கரணத்தால்‌ 
முதன்மையாக வீளங்குகன்‌ ௦ ஒழுங்குள்ள பழமையான ஆத்மா 
எப்போதும்‌ ஐந்து முகங்களையுடைய காசசர்ப்பத்தைத்‌ தரித்துக்‌ 
சொண்டு மேன்மையாக வீற்றிருக்றெ பரமவெமாம்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌. 
பெருத்தசுச மாயைமகா மேருவத னாற்றோன்‌ அம்‌ 
பிரம ஞான 
உருத்திரைசேர்‌ வென்பிரமஞ்‌ சமத்துவமாக்‌ தென்றலுட 
இுவகைச்‌ சந்தார்‌ 


அருப்பொதிகை சாத்திக வுள்ளமிதிற்‌ கூடத்த 


வகத்தி யற்கே 
விருப்புறுகத்‌ புலோபாமுத்‌ இரையான்ம வுணர்விவர்சா 
மியமன்‌ னார்க்கே, (௨௪௬) 


(ப-றை) (௧) பெருத்தஃபெரிய, சுமொயை ௫ சுத்தமாயை, 
மகாமேரு = மகாமேருவாம்‌, அதனால்‌ தோன்றும்‌, பிரமஞான = 
பிரமஞானமாகிய, உருத்திரை சேர்‌-- உமாதேவியைப்‌ பொருந்திய, 
சிவன்‌ பிரமம்‌ = பிரமம்‌ சிவனாம்‌, சமத்துவம்‌ ஆம்‌ = சமத்தன்மை 
யாகிய, தென்‌ றலுடன்‌ -தென்றற்‌ காற்றும்‌, உவகைச்‌ சந்து ஆர்‌ 
மகிழ்ச்சி என்‌ னும்‌ சக்தனமுக்தோன்‌ அன்ற, ௮௬ அருமையான, 
பொதிகை சாத்திக உள்ளம்‌ சாத்துவீக உள்ளம்‌ பொதிகை மலை 
யாம்‌, இதில்‌ க இதில்‌ தோற்றுதிற, கூடத்த ௮கத்தியக்கே- கூடஸ்‌ 
தரா அகத்தியரையே, விருப்பு உறுகற்பு - விரும்புற கற்பு 
நிறைந்த, 'உலோபா முத்திரை ஆன்ம உணர்வு ௫ ஆத்ம ஞானம்‌ 
உலோபா முத்திரையாம்‌, இவர்‌ - இந்தக்‌ கூடஸ்தராகிய ௮கஸ்தி 
யரும்‌ ஆத்மஞானமாகிய உலோபா முத்திரையும்‌, (ர) சாமியம்‌- 
சமமாவார்கள்‌, (௨) அன்னார்க்கு (ஏ) - அந்தப்‌ பிரமமென்றெ 
வெளுக்கும்‌ பிரமஞான மென்னும்‌ உமாதேவிக்கும்‌, (ஏ, ௮சை) 

(போ -றை) பெரிய சுத்தமாயை மகரமேருவாம்‌, அதனால்‌ 
தோன்‌ அம்‌ பிரமஞானமாகிய உமாதேவியைப்‌ பொருந்திய பிரமம்‌ 
சிவனாம்‌, சமத்தன்மையாயெ தென்றற்‌ காற்றும்‌ மிழ்ச்‌சியென்னும்‌ 


௧௬-௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


சந்தனமும்‌ தோன்‌ அகன்ற அருமையான சாத்வீக உள்ளம்‌ பொதி 
கை மலையாம்‌, இதிற்றோற்றஇிற கூடஸ்சராசிய அகஸ்தியரையே 
விரும்புற கற்பு நிறைந்த ஆத்மஞானம்‌ உலோபா முத்திரையாம்‌, 
இதக்‌ கூடஸ்தராகிய ௮சஸ்தியரும்‌ ஆத்மஞானமாகிய உலோபா 
முத்திரையும்‌ அந்தப்‌ பிரமமென்றெ வெனுக்கும்‌ பிரமஞான மென்‌ 
னும்‌ உமாதேவிக்கும்‌ சமமாவார்கள்‌. 
வேண்பா. 

பிரருதி யீசனுயிர்‌ பேசுமை வைந்தாங்‌ 

கரணம்‌ பொதிபுலன்கள்‌ சாண வருபூதத்‌ 

தோடும்‌ பிராண ஸுடலிவ்‌ விருபத்தைக்‌ 

தாடுமகே சன்‌ மூர்த்த மாம்‌. (௨௪௭௪) 


(ப- ரை) பிரகிருதி, ஈசன்‌ - ஈசுவரன்‌, உயிர்‌ - ஜீவன்‌, 
பேசும்‌ = சொல்லப்படுகிற, ஐவைந்து ௫ ந்து ஐந்தாக, 
கரணம்‌ - அந்தக்கரணங்கள்‌, பொறி ௫ இந்திரியங்கள்‌, புலன்‌ 
கள்‌ ௫ தன்மாத்திரைகள்‌, காண - காணும்படி, வருபூதத்தோடும்‌ 
5 வருகின்ற பூதங்கள்‌, பிராணன்‌, உடல்‌ ௫ சரீரமாகிய, இவ்விரு 
பத்தைந்து ௫ இவ்விருபத்தைந்தும்‌, ஆடும்‌ = நிர்த்தனம்‌ செய்‌ 
இன்ற, மகேசன்‌ மூர்த்தம்‌ ஆம்‌ ௫ பிரமமாயெ மகேசுவரனுடைய 
வழ.வங்களாம்‌, 

(போ- ரை) பிரகிருதி ஈசுவரன்‌ ஜீவன்‌ சொல்லப்படுகிற 
ஐந்து ஜஐந்தரெ அர்தக்காணங்கள்‌ இந்திரியங்கள்‌ தன்மாத்திரை 
கள்‌ காணும்படி. வருகின்ற பூதங்கள்‌ பிராணன்‌ சரீரமாயெ, இவ்விரு 
பத்தைக்தும்‌ நர்த்தனம்‌ செய்கன்‌ ற பிரமமாகய மகேசுவரனுடைய 
வடிவங்களாம்‌, 

கலி நிலைத்துறை. 

சுத்த மாயைக்கல்‌ லாலின்மூ லத்தினிற்‌ நறோன்றம்‌ 

சித்து ரூபமாம்‌ தட்ஜனொ மூர்த்தியின்‌ திருகோக்‌ 

சொத்து ஈன்மன முதற்ச அர்க்‌ கரணமென்‌ அரைக்கும்‌ 

உத்த மச்சன காதிகான்‌ முனிவர ருய்க்தார்‌ (௨௪௮) 

(ப-றை) சுத்த, மாயை-மாயையாகய, சல்லாலின்‌- கல்லால 
லிருக்ஷத்தின்‌, முலத்தினில்‌ = அடியில்‌, தோன்றும்‌ 2 தோன்று 
ஐ, சித்து ரூபமாம்‌ ௫ ஞானவடிவமாம்‌, தகஷிணாமூர்த்தியின்‌ 


தர்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௬௯ 


திருகோக்கு - இவ்விய திருஷ்டியை, ஒத்து - பொருக்கி, 
கல்‌ மனம்‌ முதல்‌--ஈல்ல மனம்‌ முதலாகிய, சதுர்க்காணம்‌ என்று 
உரைக்கும்‌ = நான்கு கரணங்களென்று சொல்லப்படுக௦, உத்தம = 
தீவிர தரபக்குவர்‌ களாகிய, சனகாதி கால்முனிவரர்‌ சனகர்‌ முதலா 
யெ கான்கு முனி சிரேஷ்டர்கள்‌ ; உய்க்தார்‌ ௫ முக்தியடைக்தனர்‌, 


(போ - ரை) சுத்தமாயையாயெ கல்லால வீருக்த்தினடி 
யில்‌ தேரன்‌ அன்‌ ஐ ஞானவடி.வமாம்‌ தக்திணாமூர்த்தியின்‌ இவ்விய 
இருஷ்டியைப்‌ பொருந்தி ஈல்ல மனம்‌ முதலாகிய கான்கு 
கரணங்கள்‌ என்று சொல்லப்படுகிற திவிர தரபக்குவர்களாகய 
சனகர்‌ முதலாகிய கான்கு முனி சிரேஷ்டர்கள்‌ முக்தியடைந்தனர்‌, 


அறுசீர்‌ விருத்தம்‌, 
சருவ விலட்சணத்‌.தவூக்‌ தனையாம்‌ வரர ணாசிககர்‌ 
பரம்யாம்‌ யாமப்‌ பரமென்னும்‌ பயிற பா ரதிசத்தின்‌ 
விரிவு வீசுவேச்சுரன்‌ சித்து வீசாலாட்‌ சித்தாய்‌ பிரமசுகம்‌ 
பிரிவி லன்ன பூரணியம்பிசையா மூணர்வு தரிசனையே (௨௪௯) 


(ப - ரை) சருவ விலக்ஷணத்துவ சகல த ததுவறும்‌ கடர்தநிலை 
யின்‌, சிந்தனை ஆம்‌ வாரணாசி ஈகர்‌ = சிந்தனை காச ஈகராம்‌, பரம்‌ 
யாம்‌௫ பிரமமேகான்‌, யாம்‌ அப்பரம்‌ கானே அச்தப்பிரமம்‌, என்‌ 
அம்‌, பயிற்சி க நிதித்தியாசனமாடிய அப்பியாசம்‌, பாரதி கங்கா 
ஈதியாம்‌, சத்தின்‌, விரிவு-- வியாபகம்‌, விசுவேச்சுரன்‌ - விசுவகாத 
சுவாமியாம்‌, த்து, வீசாலாட்‌சத்தாய்‌- வீசாலாட்டு யம்மையாம்‌ 5 
பிரமசுசம்‌, பிரிவு இல்‌--பேதமில்லா த, ௮ன்னபூர்ணி ௮ம்பிகை.அம்‌, 
உணர்வு இதனை அறிதல்‌, சரிசனை (ஏ) - தரிசனையாம்‌. (ஏ,௮சை) 
(சத்து இருப்பு) (சித்து விளச்சம்‌,) 


(போ-ரை) ௪கல தத்துவமும்‌ கடந்த நிலையின்‌ சிந்தனை காசி 
ஈகரரம்‌, பிரமமே கான்‌ கானே அந்தப்பிரம மென்னும்‌ நித்தியாசன 
மாகயெ அப்பியாசம்‌ கங்காகதியாம்‌ சத்தின்‌ வியாபகம்‌ விசுவகாத 
சுவாமியாம்‌, சித்து விசாலாக்ஷி யம்மையாம்‌, பிரமசுகம்‌ பேதமில்‌ 
லாத அன்னபூரணி யம்பிசையாம்‌, இதனையதிதல்‌ தரிசனையாம்‌, 


௨௨ a 


௧௭௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ' 


கலி விருத்தம்‌. 
ஞான தேூக னற்சரண்‌ காசியவ்‌ 
வான வன்மொழி வாய்மை பரத 
யான தன்னவ னாரரு ளெய்திடு 
மேன லன்விசு வேச்சுரன்‌ பூசையே (௨௫௦) 


(ப-ரை) ஞான, தேசிகன்‌ குருவின்‌, ஈல்சரண்‌ = கல்ல 
சரணம்‌, கரசி ௫ காசியாம்‌, அவ்வரனவன்‌ = அக்தமேலான குரு 
வானவர்‌. மொழிவாய்மை ௫ சொல்லுற உண்மை, ப8ரதியானது 
அகங்கையரம்‌, அன்னவன்‌ =அந்தக்குருவின்‌, ஆரருள்‌ க நிறைந்த 
அருளை, எய்‌இடும்‌ ௫ அடையத்தக்க, மேல்கலன்‌ - மேன்மை 
யானகுணம்‌, விசுவேச்சுரன்‌ ௫ விசுவேச்வரருடைய, பூசை (ஏ) 
பூசையாம்‌, (ஏ, அசை) 


(போ - ரை) ஞான குருவின்‌ ஈல்லசரணம்‌ கரசியொம்‌ ; அந்த 
மேலான குருவானவர்‌ சொல்லுற உண்மை கங்கையாம்‌ அந்தக்‌ 
குருவின்‌ நிறைந்த அருளை யடையத்தக்க மேன்மையான குணம்‌ 
விசுவேச்வரருடைய பூசையாம்‌, 


இருபத்துநான்கு சீர்‌ ஆசிரியவிருத்தம்‌. 

மாயையாக்‌ தாருகா வனமேவு சங்கற்ப 
மாமுனிவர்‌ பிரவிருத்தி 

மரர்க்கமாக்‌ தியவேன்‌ வியினின்று வீடுசுட்டு 
மதியரா வீனைவிவேக 

வான்பணிக ளாவணிச்‌ அஞ்னெப்‌ புலிதனை 
வலித்‌ தரித்‌ அச்சாந்தமாம்‌ 

வத்திர மெனக்கொண்டு மஞ்ஞான முயலசனை 
மன்சருவ சாட்டியானென்‌ 

மூயசவ்‌ வீயமாம்‌ பதத்தான்‌ மிதித்தே 
யகங்கார மழுவைச்சுய 

வதிவாக வுஞ்சத்த கேர்டிமனு வாக்துடி. 
யதைச்சப்த பிரமமெனவும்‌ 

௮கிர்தசட அக்கவிர்த்‌ இச்சூல மதுசச்‌ி 
தானந்த வுணர்வரசவும்‌ 

அலைதி மனத்துழை தனைச்சாத்து வீகமன 
மாகவும்‌ சிக்தையனலைத்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௭௧ 


தூயவிர்த்‌ இப்போத மாயுமிச்‌ சாபாச 
சுருளையரு ளென்னவு மொரு 

தொழிலுமிலி யான்யா னனைத்துஞ்செய்‌ வேனெனச்‌ 
சுடர்வல மிடக்கரங்கள்‌ 

தோன்‌ வைத்‌ தேமறதி யாயககு வெண்டலை 
துலங்கமவு னச்ரத்தித்‌ 

கூடிமற்‌ றைக்கு ணப்‌ பூதங்க ணற்குணத்‌ 
தொகையெனச்‌ கூழவுமெலாம்‌ 

ஏயகா னெனுமிடத்‌ தாளெடுத்‌ தயலல்ல 
வெனுமபய மிவ்வாறுணர்க்‌ 

இிலகுநீ யேபொரு ளெனும்வரத முந்திகழ 
விதயதிற்‌ ஐம்பலத்தின்‌ 

இடைப்பிரஞ்‌ ஞாசத்தி மகிழ்துரிய கடமே 
வீடுப்பர சிவத்தையென்‌ அம்‌ 

இயன்ஞானி யாம்வியாக்‌ சரெபாதர்‌ சவெயோகி 
யென்பதஞ்‌ சலிசாண்பரே, (௨௫௧) 


(ப-ரை) மாயை, ஆம்‌--ஆயெ, தாருகாவனம்‌ = தாருகாவனத்‌ 
தில்‌, மேவு--வ௫ச்சன்‌ ௮, சங்கற்பம்‌, ஆம்‌ முனிவர்‌ ௫ ஆனமுனிவர்‌, 
பிரவிர்‌.த்திமார்க்சம்‌, ஆம்‌-- என்னும்‌, இய--கெடுதலைச்‌ செய்யும்‌, 
வேள்வியில்‌ நின்று யரகத்திலிரும்‌த, வீடு-- அனுப்பிய, சுட்டுமதி 
சுட்டுன்ற புத்தியாயெ, அராவினை --சர்ப்பங்களை, விவேக 
விவேகமெனும்‌, வான்‌ - மேலான, பணிகளா ௫ ஆபரணங்களாக; 
௮ணிக்தும்‌-- தரித்தும்‌, செப்புலிதனை--கோபமென்னும்‌ புலியை, 
வலித்து - இழுத்து, உரித்து, சாந்தம்‌, ஆம்‌ ௫ என்கிற, வத்திரம்‌ 
எனக்செொண்டும்‌ ௫ வஸ்திரமாக உடுத்தும்‌, அஞ்ஞான = அஞ்ஞான 
மென்றெ, முயலகனை, மன்‌ - நில்பெத்ற, ௪ருவசாட்சி, யான்‌என்‌௮ு 
ஆய கான்‌ என்பதாகிய, சவ்வியம்‌ ஆம்பதத்தரல்‌ ௫ வலப்பாதத்‌ 
தால்‌, மிதித்து (ஏ), ௮சங்கார-- அகங்கார மெனும்‌, மழுவை, சுய 
அறிவாசவும்‌-- தனது விளக்கமாகவும்‌, ௪த்த--ஏழு, கோடி, மனு 
ஆம்‌ அடி ௮ை த௫மந்திரங்களான உடுக்கையை, சப்தபிரமமென 
வும்‌-சப்தப்‌ பிரமமரகவும்‌, அநிர்த=௮௪த்து, ௪ட அக்க, விர்த்தி- 
விருத்தியான , சூலம்‌ (௮௫௮) - சூலத்தை, சச்சிதானந்த உணர்வு 
ஆசவும்‌--௪தீதுச்ித்து ஆனட்த உணர்ச்சி யெனவும்‌, அலைக அலை 
இன்ற, மனத்து உழைதனை = இயமனமாயெ மானை, சாத்துவீச 


௧௭௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


மனமாகவும்‌, சிந்தை ௮னலை = இந்தையான அக்கினியை, அய = 
பரிசுத்த, விர்த்தி, போதம்‌ ஆயும்‌ ௫ ஞானமெனவும்‌, இச்சாபா௪ 
சுருளை இச்சை யென்னும்‌ பாசத்தின்‌ சுருளை, அருள்‌ எனவும்‌ = 
அருளாகவும்‌, ஒரு தொழிலும்‌ இலியான்‌ ௫ கரன்‌ ஒரு செய்கையு 
மில்லாதவன்‌, யான்‌ அனைத்தம்‌ செய்வோன்‌என,” சுடர்‌ - விளங்கு 
இன்ற, வலம்‌ இடக்கரங்கள்‌ ௫ வலக்கரத்திலும்‌ இடக்கரத்திலும்‌, 
தோன்றவைத்து (ஏ) தோன்றும்படி வைத்து, மறதி, ஆய 
ஆன, ககுவெண்தலை - சிரிக்கும்‌ வெள்ளைத்தலையை, அலங்க 
மெளனச்‌ திரத்இில்‌ “மெளன நிலையெனும்‌ தன த சரடில்‌ பிரகாசிக்க, 
சூடி, மற்றைக்காண = தீயகுணங்களென்கிற, பூதங்கள்‌, ஈத்குணத்‌ 
தொகை என௫சற்குணங்களின்‌ கூட்டமாக, சூழவும்‌, எலாம்‌ ஏய 
கான்‌ எனும்‌ பொரும்‌தும்படி. எல்லாம்‌ கான்‌ என்னும்‌, இடத்தரள்‌ 
எடுத்து க இடப்பாதத்தைத்‌ அக்கி, அயல்‌ அல்ல எனும்‌ அபயம்‌ = 
அன்னியம்‌ ௮ல்ல வென்பசைக்‌ குறிக்கும்‌ அபயகரமும்‌, இவ்வாறு 
உணர்க்து ௫ இவ்விதம்‌ அறிந்து, இலகு = நிற்கும்‌, நீயேபொருள்‌, 
எனும்‌ வரதமும்‌ ௫ என்பதைக்‌ குறிக்கும்‌ வரதகரமும்‌, இகழ = 
தோன்‌ ற, இதய இத்றம்பலத்தின்‌ - இருதயமாகிய சிறிய சபை 
யின்‌, இடை - இடத்து, பிரஞ்ஞாசத்தி ௫ பிரஞ்ஞை என்னும்‌ 
தனது சத்தி, மிழ்‌ அறிந்து மிழ்ன்‌ ற, அரிய ஈடம்மேவிடும்‌- 
அரியமான ஈடனத்தைப்‌ பொருந்திய, பரவெத்தை -மேலான&வெத்‌ 
தை, என்அம்‌ ௫எப்போ தும்‌, இயல்‌ ஞானி ஆம்‌ - இயல்பானஞானி 
யாகிய, வியாச்ரெபாதர்‌ ௫ வியாக்ரெபாத முனிவரும்‌, வயோ௫, 
என்‌ என்னும்‌ ! பதஞ்சலி பதஞ்சலி முனிவரும்‌, காண்பர்‌ (ஏ) - 
தரிசிப்பார்கள்‌, (ஏ, ஏ, ௭, அசைகள்‌) (௮௮ சொல்லுராபு) 


(போ-ரை) மாயையாகிய தாருகாவனத்தில்‌ வசிக்கின்ற சங்‌ 
கற்பமான முனிவர்‌ பிரவிர்த்இ மார்க்க மென்னும்‌ கெடுதலைச்‌ செய்‌ 
யும்‌ யாகத்திலிரும்‌து அனுப்பிய சுட்டுகின்ற புத்தியாயெ சர்ப்பங்‌ 
களை வீவேகமெனும்‌ மேலான அபரணங்களாகத்‌ தரித்தும்‌, சோப 
மென்னும்‌ புலியை இழுத்து உரித்துச்‌ சாந்தமென்ற வஸ்திரமாக 
உடுத்தும்‌, அஞ்ஞான மென்ற முயலசனை நிலைபெற்ற சர்வசாகூஷி 
நான்‌ என்பதாகிய வலப்‌ பாதத்தால்‌ மி52.௫, அகங்கார மென்னும்‌ 
மழுவைத்‌ தன அ விளக்கமரகவும்‌ ஏழுகோடி. மக்திரங்களான உடுக்‌ 
கையைச்‌ சப்தப்‌ பிரமமாசவும்‌, அ௪சத்துச்‌ சடதுக்க வீர்த்தியான 
சூலத்தைச்‌ சத்துச்‌ சித்து ஆனந்த உணர்ச்‌ யெனவும்‌, அலைகின்ற 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௭௩ 


தியமனமாஃிய மானைச்‌ சாத்வீக மனமாகவும்‌, சக்தையான அக்கினி 
யைப்‌ பரிசுத்த விர்த்தஞான மெனவும்‌ இச்சை, பென்னும்‌ பாசத்‌ 
தின்‌ சுருளை ௮ருளாசவும்‌, ஈரன்‌ ஒரு செய்கையுமில்லாதவன்‌ கான்‌ 
அனைத்துஞ்‌ செய்வோனென விளங்குகின்ற வலக்கரத்திலும்‌ இடக்‌ 
கரத்திலுக்‌ தோன்‌ அம்படி வைத்து, மறதியான சிரிக்கும்‌ வெள்ளைத்‌ 
தலையை மெளனநிலை யென்னும்‌ தன அ சிரசில்‌ பிரகாசிக்கச்‌ சூடித்‌ 
திய குணங்களென்கிற பூதங்கள்‌ ௪ற்குணங்களின்‌ கூட்டமாகச்‌ 
சூழவும்‌, பொருந்தும்படி எல்லாம்‌ கரனென்னுமிடப்‌ பாதத்தைத்‌ 
ஆச்ச, அன்னியமல்ல வென்பதைக்‌ குறிக்கும்‌ அபயகரமும்‌ இவ்‌ 
விதம்‌ அறிந்து நிற்கும்‌ நீயே பொருள்‌ என்பதைக்‌ குறிக்கிற வரத 
கரமுந்தோன்‌ உ இருதயமாகிய சிறிய சபையினிடத்துப்‌ பிரஞ்ஞை 
யென்னும்‌ தனது சத்தி அறிந்து மகிழ்ன்ற தரியமான னத்‌ 
தைப்‌ பொருந்திய மேலான சிவத்தை எப்போதும்‌ இயல்பான 
ஞானியாகய வியாக்ரெ பாதமுனிவரும்‌ சிவயோட யென்னும்‌ 
பதஞ்சலி முனிவரும்‌ தரிசிப்பார்கள்‌, 
கலி நிலைத்துறை. 
கல்லு தத்துவத்‌ திரள்செறி முமுட்சுவின்‌ காயத்‌ 
தில்லை யின்கணே மாயைமா லினிஃனி செருக்கச்‌ 


சொல்லின்‌ யானதி தன்னெனு மோர்கழற்‌ ..நாக்கால்‌ 
வெல்லு மீசர்பொன்‌ மேனிமெய்ஞ்‌ ஞானமா விளக்கும்‌ (௨௫௨) 


(ப - ரை) சல்லு--விசாரிக்கப்படுற, தத்துவத்திரள்‌ செறிஃ 
தத்துவக்கூட்டம்‌ சேர்ந்த, முமூட்சுவீன்‌, காயத்தில்லையின்‌ கண்‌ 
(ஏ) --சரீரமாகய இல்லைவனத்தில்‌, மாயைமாலினி--மரயை என்‌ 
னும்‌ காளி, ஈனிசெருக்க-மிகவும்‌ கர்வமடைய, சொல்லின்‌ - 
சொல்லுமிடத்து, யான்‌ அதிதன்‌ எனும்‌ ௫ கான்‌ சர்வமும்‌ கடந்தவன்‌ 
என்னும்‌ நிச்சயமாகிய, ஓர்‌ கழல்‌ தூக்கால்‌- ஓர்‌ பாதத்தை மேலே 
தூக்குதலால்‌, வெல்லும்‌-- ௮ம்மாயையாகிய காளியை வென்ற, 
ஈசர்‌ பொன்மேனி = பரமரிவத்தினுடைய பொன்‌ போன்ற இரு 
மேனி, மெய்ஞ்ஞானம்‌, ஆ௫ ஆக, விளக்கும்‌, (ஏ, அசை,) 

(போ-ரை) விசாரிக்கப்பட தத்துவக்கூட்டஞ்‌ சேர்ந்த 
முழூட்சுவின்‌ சரீரமாயெ இல்லைவனத்தில்‌ மாயையென்னும்‌ காளி 
மிசவும்‌ கர்வமடையச்‌ சொல்லுமிடத்து சான்‌ சர்வமுங்‌ கடக்தவ 


௧௪௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


னென்னும்‌ நிச்சயமாயெ ஓர்‌ பாதத்தை மேலே தாக்குதலால்‌ ௮ம்‌ 
மாயையாகிய காளியை வென்ற பரமவெத்தினுடைய பொன்‌ 
போன்ற திருமேனி மெய்ஞ்ஞானமாக விளங்கும்‌. 


எழுசீர்‌ விருத்தம்‌. 
தன்னில்யாவும்‌ விளங்கமற்றவை தம்மின்மேவுத மான்விசும்‌ 
பென்னவேகமு மாயனேக மெனக்குலாவல்‌ கனாகிகர்‌ 
இன்னயாவு மியற்றியொன்‌ று மியற்றிடாது ஈடேசனாம்‌ 
ஈன்னிலைப்பிர மஞ்சிதம்பர ஞானபூரண ஈண்ணுமே, (௫௩ 


(ப-ரை) (௨) தன்னில்‌ யாவும்‌ - ஞானசொரூபமாகெய 
தன்னிடத்தில்‌ சர்வமும்‌, விளங்க, மற்று அவை தம்மில்‌ அந்தச்‌ 
சர்வத்திலும்‌, ,மேவுதல்தான்‌ ௫ தான்விளங்குதலும்‌, (௧) விசும்பு 
என்ன = ஆகாயத்தைப்‌ போல, (௪) ஏகமும்‌ ஆய்‌ ௮ரேகம்‌ என 
ஏசுமாயும்‌ ௮கேசமாகவும்‌, குலாவல்‌ = விளங்கலும்‌, (௩) கனா 
நிகர்‌ ௫ கனாவைப்போல, (டு) இன்னயாவும்‌ இயற்றி - இவ்வித 
மாச யாவையும்‌ செய்தும்‌, ஒன்றும்‌ இயற்றிடாது _— ஒன்றும்‌ 
செய்யாமலும்‌, ஈடேசன்‌ .ஏம்‌--ஈடராஜாவாகய, ஈல்நிலைப்பிரமம்‌ = 
கல்ல நிலைமையான பிரமம்‌, சிதம்பர ஞான பூரணம்‌ = ஞானபூரண 
மென்னுஞ்‌ சிதம்பரத்தில்‌, ஈண்ணும்‌(ஏ) -- விளங்‌கெசொண்டிருக்‌ 
கும்‌, (ஏ, அசை) 

(போ - ரை) ஆகாயத்தைப்போல ஞான சொரூபியாயெ 
தன்னிடத்தில்‌ சர்வமும்‌ விளங்க அர்தச்சர்வத்திலும்‌ தான்‌ விளங்கு 
தலும்‌ கனாவைப்போல ஏகமரயொம்‌ ௮சேசமாகவும்‌ விளங்கலும்‌ 
இவ்விதமாக யாவையும்‌ செய்தும்‌ ஒன்‌ அஞ்‌ செய்யாமலும்‌ ராஜா 
வாடிய கல்ல நிலைமையான பிரமம்‌ ஞான பூரணமென்னுஞ்‌ சதம்‌ 
பரத்தில்‌ விளங்‌சக்கொண்டி ருக்கும்‌. 

கலிவிருத்தம்‌. 
நிருலி க.ற்பசன்‌ னிட்டைபொன்‌ மன்றவன்‌ 
அரிய நிர்த்தனஞ்‌ ஞழும்‌ பரசிவ 
தரிச னத்தைச்‌ ௪௪௪ சமாதியாம்‌ 


இரச தச்சபை யின்கணு மெய்துவார்‌ (2௫௪) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௭௫ 


(ப - ரை) நிருவிகற்ப ஈல்நிட்டை௫ நல்ல நிர்விகற்ப நிஷ்டையா 
வது, பொன்மன்அகனக சபையாம்‌, அவண்‌ - அவ்விடத்தில்‌, 
அரிய நிர்த்தனம்‌௫ அரிய அனுபவமாய்‌ ஈடனத்தை, சூழும்‌- 
பொருந்திய, பரசிவ மேலான சிவத்தின்‌, தரிசனத்தை தரிசனக்‌ 
தையே, ௪௧௪ சமாதி, ஆம்‌: என்னும்‌, இரச தச்சபையின்க ணும்‌= 
வெள்ளியம்பலத்‌ திலும்‌, எய்‌ தஅவார்‌ பெறுவார்கள்‌, 

(கணும்‌ கண்ணும்‌ என்பதனிடைக்குறை) 


(போ - ரை) கல்ல நிர்விகற்ப நிஷ்டையாவது கனசசபையாம்‌, 
அவ்விடத்தில்‌ துரிய அனுபவமாகிய ஈடனத்தைப்‌ பொருந்திய 
மேலான சிவத்தின்‌ தரிசன த்தையே சகசசமாதி யென்னும்‌ வெள்ளி 
யம்பலத்திலும்‌ பெறுவார்கள்‌, 


வஞ்சித்துறை. 
உயர்‌ தன்னுண ருயிருக்‌- கயலன்றெனு மபயம்‌ 
வயநீயெனும்‌ வரதஞ்‌--செயுமோர்பர வெமே. (2௫௫) 


(ப- றை) (௨) உயர்‌௫ உயர்வான, தன்உணர்‌ ௫ தன்னை அறி 
கின்ற, உயிருக்கு ௫ வேனுக்கு, அயல்‌ அன்று எனும்‌ - தரன்‌ 
வேறல்ல வென்று உணர்த்‌ இவதாயெ, அபயம்‌ ௫ அபயமும்‌, வயம்‌ 
நீ எனும்‌ --வசமாகிய நீயே என்ற உணர்த்‌ தவதரடயெ,' வரதம்‌ வர 
தழும்‌, செயும்‌-செய்வார்‌, (௪) ஓர்‌ பரசிவம்‌ (ஏ) - ஓப்பற்ற 
பரமசிவம்‌, (ஏ, அசை,) 

(போ - ரை) ஒப்பற்ற பரமசிவம்‌, உயர்வான தன்னை யறி௫ன்‌ ற 
சீவனுக்குத்தரன்‌ வேறல்ல வென்று உணர்த்துவதாக அபயமும்‌ 
வசமாகி நீயே என்ற உணர்த்துவதாக வரதமும்‌ செய்வார்‌, 

கலிநிலைத்துறை, 
எஞ்சு மூகனாக்‌ கனாத்அயி அரிய கான்‌ னைச்சார்‌ 
சைஞ்ச சீவனிச்‌ சுரன்சிவ னவத்தைமும்‌ கான்சாம்‌ 
மஞ்சின்‌ மேற்சுகர்‌ அவாதசாம்‌ தத்தல மதுரை 
பஞ்ச கோசமெய்‌ வீவேகமா மைக்கஈதிப்‌ பதியே, (௨ட௬) 

(ப-றை) எஞ்சறாஃகுறையாத, ஈனா.௫சசக்ம்‌, கன -சொப்‌ 
பனம்‌, அயில்‌ சுழுத்தி, அரியம்‌ என்னும்‌, கான்‌னைச்சார்‌ ௫ ரன்‌ 
கையும்‌ தனித்தனிப்‌ பொருந்திய, கைஞ்ச ௫ தளர்ந்த, சீவன்‌, 


௧௭௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ஈச்சுரன்‌ க ஈசுவரன்‌, வென்‌ = வெம்‌ என்னும்‌ இம்‌ மூவருடைய, 

அவத்தை - அவஸ்தை, முக்கான்காம்‌--பன்னிரண்டாம்‌, மஞ்சின்‌ 

--அழயெ இவத்தின்‌, மேல்சுகம்‌-- மேல்விளக்கும்‌ சுகநிலை, துவாத 

சாந்த, தலமதுரை = ஸ்தலமாகிய மதுரையாம்‌, பஞ்சகோச = 

அன்னமயமுதலிய ஐந்து கோசங்களின்‌, மெய்விவேகம்‌ ௫ உண்மை 

விவேகம்‌, ஆம்‌ ஐந்கதிப்பதி (ஏ) ௫ இருவையா௮ எனும்‌ ஸ்தலமாம்‌, 
(ஏ, அசை.) 


(போ - ரை) குறையாத சாக்கிரம்‌ சொப்பனம்‌ சுழுத்தி அரியம்‌ 
என்னும்‌ கான்கையும்‌ தனித்தனிப்‌ பொருந்திய தளர்ந்த வேன்‌ 
ஈசுவரன்‌ வெம்‌ என்னு மிம்மூவருடைய அவஸ்தை பன்ணீரண்டாம்‌; 
அழயெ இவற்றின்மேல்‌ விளங்கும்‌ ச௫நிலை அவரத சாந்தஸ்தலமா 
கிய மதுரையாம்‌; அன்னமய முதலிய ஜந்து கோசங்களின்‌ உண்மை 
விவேகம்‌ திருவையாறு எனும்‌ ஸ்தலமாம்‌. 


கலி விருத்தம்‌, 


பூசு பஞ்சக பூருவ கோசமும்‌ 
வீசு சாட்சி விருத்திகல்‌ லுத்தர 
கோச மங்கைக்‌ குழக னகண்டமாப்‌ 


பேசும்‌ விர்‌த்திப்‌ பெருந்துறை காதனே. (௨௫௭) 


(ப-றை) பூசு = முடற, பஞ்சக பூருவ கோசமும்‌, ௫ மோன 
கோசம்‌ ஐந்தின்‌ கூட்ட த்தையும்‌, வீசு ௫ நானல்ல வென்று எறியும்‌, 
சாட்சி, விருத்தி-வீர்த்தியாெ, கல்‌-ஈல்ல, உத்தரகோச மங்கைக்‌ 
குழகன்‌ ௫ உத்தரகோசமங்கை என்றெ ஸ்தலத்தில்‌ விளங்குச்‌.ற 
அழகன்‌, அகண்டமாப்‌ பேசும்‌ விர்த்தி - அசண்டாகார விர்த்தி 
என்பதாகச்‌ சொல்லப்படுற, பெருந்துறை நாதன்‌ (ஏ) பெரும்‌ 
அழை யென்னும்‌ ஸ்தலத்தில்‌ அமர்ந்த தலைவனாயெ பரமவெமாம்‌, 
(ஏ, ௮சை) (உத்தரகோச மல்கைஃ மேலான கோசமென்‌ அம்ச த்தி) 


(போ - ரை) மூடு ழோன சோசம்‌ ஐந்தின்‌ கூட்டத்தையும்‌ 
நானல்ல வென்றெறியும்‌ சாகி விர்த்தியாயெ கல்ல உத்தரகோச 
மங்கை யென்ற ஸ்தலத்தில்‌ விளக்குக்‌ 2 அழகன்‌, அசண்டா 
கரர விர்த்தி என்பதாகச்‌ சொல்லப்படுகிற பெருந்துறை யென்னும்‌ 
ஸ்தலத்இலமர்க்த தலைவனாயெ பரமவெமாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௭௭ 


கிருவி சேட நிலைமையும்‌ ஹேகமாஞ்‌ 
சொருப ஞானஞ்‌ சுடர்வெ லிங்கமே 
சருவ மாய ௪௪௪ வனுபவத்‌ 


துரிய போதந்‌ தொழுமங்விக்‌ இரகமால்‌ (௨௫௮) 


(ப-றை) நிருவீசேட-வீசேஷமில்லாத, நிலைமை உற்று 
பொதுநிலை யடைந்து, ஏகமாம்‌ ஒரே விதமாயெ, சொருபஞானம்‌ 
- தன்மயமான ஞானமான அ, சுடர்‌ விளங்குகிற, சவலிம்சம்‌ (ஏ) 
5 சிவலிங்கமாம்‌, சருவம்‌ ஆய--சகலமுமாகய, ௪௧௪ அனுபவ - 
௪௧௪ அனுபவமென்‌ னும்‌, அரிய, போதம்‌ -ஞானமாவத, தொழும்‌ 
விக்ரெகம்‌ (ஆல்‌) ௫ வணங்கத்தக்க விக்ரெகமாம்‌, (ஆல்‌, ஏ, 
அசைகள்‌.) 


போ - ரை) விசேஷமில்லாத பொது நிலையடைந்து, ஒரேவித 
க்‌ இ 
மாகிய தன்மயமான ஞானமான, வீளங்குற வெலிங்கமாம்‌. 


சகலமுமாகிய ௪௧௪ அனுபவமென்னும்‌ ஞானமாவது, வணங்கத்‌ 
தக்க விக்கிரகமாம்‌. 


எண்சீர்‌ விருத்தம்‌. 
ஆனந்த மயகோச சான்றேவிஞ்‌ ஞானம்‌ 
அமருமனே மயம்வாயு மயமன்ன மயமவ்‌ 
வூனின்சார்‌ வெளிப்பொருண்மத்‌ ஜெச்சகத்தும்‌ விளங்கும்‌ 
ஒருங்குணர்சான்‌ றாய்ப்பின்ன ரொருதான்மட்‌ அடிக்கல்‌ 
ஈனந்தி குள்ளமரு மூலசிவ மேயொன்‌ 
நிரண்டாதி யாவரண மேழும்வீசே டமதாய்‌ 
மேனின்ற மூர்த்தியுமாய்த்‌ தானேயா வருக்கும்‌ 
விளங்யெபின்‌ மூலவெ மாய்நிதமே வுதலே, (௨௫௯) 


(ப- ரை) ஆனந்தமய, கோச சான்றே=கோச த்தின்‌ சாக்ஷியே, 
வீஞ்ஞானம்‌ ௫ விஞ்ஞான மயகோசம்‌, அமரும்‌ பொருந்திய, மனே 
மயம்‌ -மனோமயகோசம்‌, வாயுமயம்‌ = பிராணமயகோசம்‌, அன்ன 
மயம்‌ ௪ அன்னமயகோசங்களிலும்‌, அவ்வூனின்‌ சார்‌ அந்த அன்ன 
மயகோச மென்னும்‌ உடலைச்‌ சார்ந்தனவாயெ, வெளிப்பொருள்‌ = 
வெளியிலுள்ள பொருள்களிலும்‌, மற்று எச்சகத்தும்‌ - மந்தவை 
யாகிய எவ்வுலகங்களிலும்‌, விளங்கும்‌, ஒருங்கு உணர்‌ 2 எல்லாவற்‌ 

௨௩ 


௧௭.௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


றையும்‌ அதிகன்ற, சான்‌.று.ஆய்‌ = சாக்ஷியரடி, பின்னர்‌ - பின்பு, 
ஒருதான்‌ மட்ட ஒன்றாயெதான்‌ மாத்திரமாய்‌, ஒளிர்தல்‌ ௫ அமர்த 
லாவது, ஈனம்‌ஒர்‌-குற்றமற்று, உள்‌ அமரும்‌ = கர்ப்பக்‌ கத்தி 
விருக்ிற, மூலவெமே = முதன்மையான வெமே, ஒன்று இரண்டு 
அதி ஒன்றாவது இரண்டாவது முதலிய, ஆவரணம்‌ ஏழும்‌ - ஏழு 
பிரகாரங்களிலும்‌, விசேடம்‌ (அத) ஆய்‌ ௫ விசேஷமாய்‌, மேல்‌ 
நின்ற மேன்மையாயுள்ள, மூர்த்தியும்‌ ஆய்‌ -: மூர்த்திகளுமாட, 
தானே, யாவருக்கும்‌ விளங்யெபின்‌ 2 அனைவோர்க்கும்‌ தோன்றிய 
பின்பு, மூலவெம்‌ ஆய்‌௫ மூலமாத்திரமான சிவமாகி, நிதம்மேவுதல்‌ 
(ஏ)=எப்போதும்‌ இருத்தலாம்‌, (ஏ, அசை) (௮௮, சொல்‌ஓருபு) 


(போ-ரை) ஆனந்தமய கோசத்தின்‌ சாக்ஷியே விஞ்ஞானமய 
கோசம்‌ பொரும்திய மனோமயசோசம்‌ பிராணமயகோசம்‌ ௮ன்ன 
மயகோசங்களிலும்‌ அந்த அன்னமய கோசமென்‌ னும்‌ உடலைச்சார்ம்‌ 
,தனவாகய வெளியிலுள்ள பொருள்களிலும்‌ மந்றவையாயெ எவ்‌ 
வுலகங்களிலும்‌ விளங்கும்‌ எல்லாவற்மையும்‌ ௮றிஏன்‌ ஐ சாக்ஷி 
யாகப்‌ பின்பு ஒன்றாகத்‌ தான்மாத்திரமாய்‌ ௮மர்தலாவது குற்ற 
மற்ற கர்ப்பக்‌ இரகத்திலிருக்றற முதன்மையான சிவமே ஒன்றாவது 
இரண்டாவது முதலிய ஏழுபிரகாரங்களிலும்‌ வீசேஷமாய்‌ மேன்மை 
யுள்ள மூர்‌ த்திகளுமாகத்தானே அனைவோர்க்குக்‌ தோன்றிய பின்பு 
மூலமா த்திரமான வமா) எப்போதும்‌ இருத்தலாம்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌. 
எல்லாந்தா னாய்ப்பார்த்‌ தும்‌ பார்க்கப்பட்‌ ளெவனைத்து 
மிலங்கத்‌ தன்போல்‌ 
ஈல்லாகா ரம்பெறுவித்‌ அம்பரமா னந்தவரு 
ணாட்டம்‌ பெற்றும்‌ 
கல்லாமை யகற்றும்விசா லாட்சியுயர்‌ மீனாட்சி 
காமாட்‌ ரிப்பேர்‌ 
புல்லாரில்‌ சித்துருவாஞ்‌ ௪,த்தியினா லதீதபரம்‌ 
பொருக்து மான்மா, (6௬௦) 

(பஃரை) எல்லாம்‌ - எல்லாவற்றையும்‌, தானாய்ப்பார்‌ த்தும்‌, 
பார்ச்சப்பட்டுஉள பார்க்சப்பட்டதாயிருக்றெ, அனைத்தும்‌ சர்வ 
மும்‌, இலங்கத்தன்போல்‌ ௫ தன்னைப்போல வீளங்க, கல்‌ ஆகாரம்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௭௯ 


கல்ல ஞானவடி.வம்‌, பெறுவித்தும்‌-பெ.ச்செய்தும்‌, பரமானந்த - 
மேலான ஆனரந்தமாகிய, அருள்காட்டம்‌ ௫ ஞான கோச்கத்தை, 
பெத்றும்‌-- அடைந்தும்‌, கல்லாமை - முறையே அறியாமையை, 
அகற்றும்‌ - ௮கற்று௮ற, விசாலாட்சி, உயர்‌ - மேலான, மீனாட்சி, 
காமாட்சிப்பேர்‌ ௫ காமாக்ஷி யென்னும்‌ பேர்களை, புல்லா நில்‌ - 
பொருக்துகன்‌ ற, சித்து உருவாம்‌ ௫ ஞானவடிவமாகய, சத்தி 
"யினால்‌, அதிதபரம்‌ ௫ எல்லாவற்றையும்‌ அடந்த பிரமத்தை, பொரும்‌ 
அம்‌ ஆன்மா = ஆத்மா அடையும்‌, 

(போ - ரை) எல்லாவற்றையும்‌ தானாய்ப்பார்த்தும்‌ பார்க்கப்‌ 
பட்டதாயிருக்கிற சர்வமும்‌ தன்னைப்போல விளங்க ஈல்ல ஞான 
வடிவம்‌ பெறச்செய்தும்‌ மேலான ஆனர்தமாகிய ஞானரோக்கத்தை 
யடைந்தும்‌ முறையே அறியாமையை யகற்றுற விசாலாக்ஷி 
மேலான மீனாக்ஷி காமாக்ஷி யென்னும்‌ பேர்களைப்‌ பொருந்துன்‌ ற 
ஞானவடிவமாகெ சத்தியினால்‌ எல்லாவ.திழையுங்‌ கடந்த பிரமத்தை 
ஆத்மா அடையும்‌. 

வேண்டா, 
அனுபூதி ஞானவுமை யாள்கலைக ளாகும்‌ 
அனிதீர்வை ராக்கியமாம்‌ துர்க்கை-- தனிமை 
உபரதியாங்‌ காளியுமின்‌ னோர்வா கனங்கள்‌ 
தபதைரி யத்தொடுபேட்‌ சை, (௨௬௧) 


(ப-ரை) (௨) அனுபூதி ஞான - அனுபவ ஞானமாகிய, உமை 
யாள்‌ -- உமாதேவியின்‌, கலைகள்‌ ஆகும்‌ ௫ அம்சங்களாகும்‌, (௧) 
அனிதீர்‌ - துன்பத்தைத்‌ திர்க்ன்ற, வைராக்கயெம்‌, ஆம்‌ ௫ என்‌ 
ணும்‌, துர்க்கை- தர்க்கா தேவியும்‌, தனிமை ஒப்பற்ற, உபரஇ, 
ஆம்‌ = ஆன, காளியும்‌ - காளியம்மனும்‌, (௩) இன்னோர்‌-- துர்க்கை 
காளி யென்னுமிவர்களின்‌, வாகனங்கள்‌, தபமுறையே தவத்திற்‌ 
குக்‌ காரணமாகிய, தைரியத்தொடு - தைரியமும்‌, உபேட்சை = 
உபேகைஷயுமாம்‌. (உபரதி-- விடுதல்‌) (உபேகை, -- விருப்பு வெறுப்‌ 
பின்மை), 

(போ ரை) துன்பத்தைத்‌ இர்க்னெ.ற வைராக்கிய மென்னும்‌ 
இர்க்காதேவியும்‌, ஒப்பற்ற உபரதியான காளியம்மனும்‌, அனுபவ 
ஞானமா உமாதேவியின்‌ அமிசங்களாகும்‌. இர்க்கை காளி 


௧.௮௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


யென்னும்‌ இவர்களின்‌ வரகனங்கள்‌ முறையே தவத்திற்குக்‌ காரண 
மாயெ தைரியமும்‌ உபேகைஷயுமாம்‌, 


௪த்துச்‌ சிவஞ்சித்தே சத்தி நிருவிகற்பத்‌ 

தொத்துளவா னந்தமே யொற்றைக்கொம்‌-— பத்தன்‌ 
ச்கசானம்‌ தந்தானே சண்முகவன்‌ வன்னி 

மகிழ்சூடு செம்மை கொளி மற்று, (௨௬௨) 


(ப- றை) (௧) சத்து௫ இருப்பு, வெம்‌- வெமாம்‌, சித்து (ஏ) 
விளக்கம்‌, சத்தி - சத்தியாம்‌, நிருவிகற்பத்து ஒத்துஉள - நிர்வி 
கற்பமாகப்‌ பொருந்தியிருக்கின்‌ ற, ஆனந்தம்‌ (ஏ), ஒற்றைக்கொம்பு 
அத்தன்‌ ௮ஒருகொம்பை யுடைய மேலோனா9ெ விகாயகராம்‌, ௪௧௪ 
ஆனந்தம்‌ (சான்‌) (ஏ) --௪௧௪ நிஷ்டையிலள்ள ஆனந்தம்‌, சண்முக 
வன்‌ ௫ ஆறுமுகத்தை யுடைய சுப்பிரமண்ணியராம்‌, (௩) வன்னி 
அக்னி, மகிழ்சூடு - மூழ்னெற உஷ்ணம்‌, செம்மை' - சிவப்பு 
நிறம்‌, ஓளி - பிரகாசம்‌ என்பனவுமாம்‌, (௨) மற்று = இன்னும்‌ 
அந்தச்சத்து முதலிய கான்கும்‌ முறையே, (சான்‌, சாரியை) (ஏ, 
அசை), 


(போ றை) இருப்புச்‌ வெமாம்‌, விளக்கம்‌ ௪த்தியாம்‌, நிர்வி 
கதீபமா௫ப்‌ பொருக்தியிருக்கன்‌ ற ஆனர்தம்‌ ஒரு கொம்பையுடைய 
மேலோனாயெ விகாயகராம்‌, ௪௧௪ நிஷ்டையிலுள்ள அனந்தம்‌ 
ஆஅமுகத்தையுடைய சுப்பிரமண்ணியராம்‌, இன்னும்‌ அந்தச்ச௪ தது 
முதலிய கான்கும்‌ முறையே அக்னி, மழ்னெற உஷ்ணம்‌, 
சிவப்பு நிறம்‌, பிரகாசம்‌ என்பனவுமாம்‌ , 


கலி நிலைத்துறை. 
- சுத்தி யுட்டணம்‌ விக்னேச்‌ சுரநிறம்‌ தானும்‌ 
வைத்து அஞ்சிவா இத்தனி௰்‌ சுப்பிர மண்ய 
நித்தி யப்பிர காசமே யவித்தையன்‌ னிக்கும்‌ 
சித்த வீட்டினு ளஎசங்கரக்‌ கதவினைத்‌ இறப்பின்‌, (௨௧௯) 


(ப-றை) (௨) சத்தி உட்டணம்‌ ௫ ௪த்தியாயெ உஷ்ணமும்‌, 
விக்னேச்சுர நிறம்‌ (சான்‌) உம்‌ கவிக்னேசுவர னென்னும்‌ நிற 
மும்‌, வைத்து உறும்‌ ௫ பொருத்தியிருக்க்‌ ற, வொதித்தனில்‌ = 
சிவம்‌ என்ற சூரியனிடத்து விளங்கும்‌, சுப்பிரமண்ய நித்தியப்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௮௧ 


பிரகாசமே நித்தியமான சுப்பீரமண்ணிய ரெனும்‌ பிரகாசமே, (௪) 
அவித்தை அல்‌ ௫அஞ்ஞானமாகெயெ இருளை, நீக்கும்‌, (௬) சித்த 
வீட்டினுள்‌ = சித்தம்‌ எனப்படும்‌ வீட்டினள்ளிருக்‌கற, (௧) ௮கங்‌ 
கரக்‌ கதவீனை ௫ அகங்காரமென்னும்‌ கதவை, இறப்பின்‌ - இறந்‌ 
தால்‌, (தான்‌, சாரியை.) 


(போ-ரை) அகங்கார மென்னும்‌ கதவைத்‌ இறந்தால்‌, ௪த்தி 
யாகிய உஷ்ணமும்‌, விக்கனேசுவர னென்னும்‌ நிறமும்‌, பொருந்தி 
யிருக்ன்‌ ற சிவமென்றெ சூரியனிடத்து விளங்கும்‌ நித்தியமான 
சுப்பிரமண்ணிய ரென்னும்‌ பிரகாசமே, இத்தமெனப்படும்‌ வீட்டி 
அள்ளிருக்கிற அஞ்ஞானமாகய இருளை நீக்கும்‌. 

கலி விருத்தம்‌. 
சருக்கரை யுருச்சுவை தனித்பின மிலாமை 
அருட்பரனு ஞானியு மமைந்ததயிர்‌ பான்‌ 
இருப்பென லரன்சிவையு மேகர்சுவை ஞானி 
தருச்சுரர்‌ முதன்முடிவு சர்வசண காதன்‌ (௬௪) 
(பஃரை) சருக்கரை உரு = சர்க்கரை வடிவம்‌, சுவை 
தனில்‌ - உருசியிலிருந்தும்‌, பினம்‌ இலாமை ௫ பேதமில்லாமை 
யாவது, அருள்‌ பரனும்‌ 2 கருணையுடைய ஈசனும்‌, ஞானியும்‌, 
அமைந்தது = ஐக்கயெமானதாம்‌, அயிர்‌ - வெல்லம்‌, பாகின்‌ 
இருப்பு, எனல்‌ =. என்பது, அரன்‌ இவையும்‌ = இவன்௪த்தி, 
ஏசர்‌ - ஒருமையாம்‌, சுவை ஞானி, அவ்வெல்லத்தினும்‌ பானு 
முள்ள உருசியான ஞானி; தருச்சுரர்‌ ௫ தாவரமும்‌ தேவரும்‌, முதல்‌ 
முடிவு ௫ முறையே முதலும்‌ முடிவுமாகய, சர்வசணகாதன்‌ 5 
சர்வ கணங்களுக்கும்‌ பதியாவன்‌, 
(பினம்‌, பின்னம்‌ என்பதனிடைக்குறை) 


(போ-ரை) சர்க்கரை வடிவம்‌ உருசியிலிருகதும்‌ பேதமில்‌ 
லாமையாவது கருணேயுடைய ஈசனும்‌ ஞானியும்‌ ஐக்யெமானதாம்‌, 
வெல்லம்‌ பாடின்‌ இருப்பென்பது வென்சத்தி ஒருமையாம்‌, அவ்‌ 
வெல்லத்தினும்‌ பா௫னும்‌ உள்ள ௨உருயொன ஞானி, தாவரமும்‌ 
தேவரும்‌ முறையே முதலும்‌ முடிவுமாயெ சர்வகணய்‌ களுக்கும்‌ 
பதியாவன்‌, (சர்வசணம்‌ - ஏழ்பிறப்பிலுள்ள சகலமும்‌) 


௧.௦௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 
கலிவிருத்தம்‌ 
மண்மெய்‌ யிலின்யான்‌ யரானெனமறைவுற்‌ ஐது விழ 
எண்மன்னு மகங்கார வியன்மூழக மீதே 
வண்மைச்‌ சவிகற பாகிர்வி சற்பக்‌ கரஈாசி 


வண்மைப்‌ பரவக மாமுக வரன்ஞா னபுமானே (௨௬௫) 


(ப -ரை) மண்‌ மெய்‌ இலின்‌ = மண்ணாயெ சரீரமெனும்‌ 
விட்டில்‌, யான்‌ யான்‌ என மறைவு உற்று ௫ நரன்‌ கான்‌ என்று 
மறைந்து, ௮௮, வீழ - விழவே, எண்‌ நினைவாக, மன்னும்‌ - 
இருக்கும்‌, அகங்கார, இயல்‌ -சுபாவமாகிய, மூடிகம்‌ மீது (ஏ) = 
மூஷிகத்தின்மேல்‌, விண்மை ௫ ஆகரயத்தன்மையாக, சவிகற்பு 
ஆம்‌ = சவிகற்பஞானமே, நிர்விகத்ப நிலையாகக்‌ கொள்ளலாகிய, 
கரம்‌ ௩ரசி ௫ கையே மூக்சாக உடைய, வண்மை = திடமான, பர 
அசம்‌ = பரமாகங்காரமென்னும்‌, மாமுக = யானைமுகங்சொண்ட, 
வரன்‌ - சிரேஷ்டனே, ஞானபுமான்‌ (ஏ) = ஞானவானாவன்‌. 

(இலின்‌, இல்லின்‌ என்பதனிடைக்குறை) (ஏஏ, அசைகள்‌) 
(சவிகற்பு, ௪விகற்பம்‌ என்பதன்‌ கடைக்குறை) 


(போ - றை) மண்ணாயெ சரிரமெனும்‌ வீட்டில்‌ கான்‌ கான்‌ 
என்று மறைந்து ௮து விழவே 9னைவாச௫ இருக்கும்‌ அகங்கார 
சுபாவமாயெ மூஷிகத்தின்மேல்‌ ஆகரயத்தன்மையாகச்‌ சவிகற்ப 
ஞானமே, நிர்விகற்ப நிலையாகக்‌ கொள்ளலாகிய கையே மூக்காக 
வுடைய திடமான பரமாகங்கார மென்னும்‌ யானைமுகங்கொண்ட 
சிரேஷ்டனே ஞானவானாவான்‌. 


எழுசீர்விரு த்தம்‌, 
அனுபவப்‌ பிரம வல்லபை கணேசன்‌ 
அமர்சவி கற்பநிர்‌ விகற்பம்‌ 
எனுமிரு ஞான தபு இகளுக்‌ 
இறையவன்‌ சகசநிட்‌ டைப்பேர்‌ 
வனமுகும்‌ தன்பாற்‌ ஜோன்‌ முக்‌ நான்கு 
வகையவத்‌ தானுபூ இப்பம்‌ 
தனையர்கோன்‌ சுமா யைப்பணிப்‌ பக்தஞ்‌ 
சார்கிறை மதியசட்‌ டினனே. (௨௧௬) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧.௦௩ 


(ப-ரை) அனுபவப்பிரம ௫ அனுபவப்‌ பிரமமென்‌ னும்‌, வல்லபை, 
கணேசன்‌ = விகாயகர்‌, அமர்‌ ௫ பொருந்திய, சவிகற்பம்‌ நிர்விகற்பம்‌, 
எனும்‌ இருஞான ௫ ஆயெ இரண்டுவித ஞானமென்டற, சித்திபுத்திக 
ளுக்கு, இறையவன்‌ ௫ நாயகன்‌, ௪௧௪, நிட்டைப்பேர்‌ - நிஷ்டை 
எனும்‌ பெயரையுடைய, வனம்‌ = துளசிமாலையைத்‌ தரித்த, முகுக்‌ 
தன்‌ பரல்‌ கவிஷ்ணுவினிடத்‌த, தோன்றும்‌, முக்கான்கு - பன்னி 
ரண்டு, வகை, அவத்தானுபூதி 2 அவஸ்தைகளின்‌ அனுபவமென்‌ 
ணும்‌, பந்தனையர்‌ - புத்திரிகளின்‌, கோன்‌ ௫ தலைவன்‌, ௬௪ = 
சுத்த, மாயை ௫ மாயையான, பணிப்பந்தம்‌ = சர்ப்பக்கட்டு, 
சார்‌ - பொருந்திய, நிறைமதி பரிபூரண ௮திவென்னும்‌, அகட்டி 
னன்‌ (ஏ) ௫ வயிற்றையுடையவனாவன்‌. (ஏ, அசை) 


(போ - ரை) அனுபவப்‌ பிரமமென்னும்‌ வல்லபை விகாயகர்‌, 
பொருந்திய சவிகற்பம்‌ நிர்விகற்பமரசய இரண்டுவித ஞானமென்‌ 
இற இத்தி புத்திகளுக்கு காயகன்‌, சகசநிஷ்டையெனும்‌ பெயரை 
யுடைய அளசிமாலையைத்‌ தரித்த விஷ்ணுவினிடத்துத்‌ தோன்‌ மம்‌, 
பன்னிரண்டு வகை அவஸ்தைசளின்‌ அனுபவமென்னும்‌ புத்தீரிக 
ளின்‌ தலைவன்‌, சுத்த மாயையான சர்ப்பக்கட்டுப்‌ . பொருந்திய 
பரிபூரண அதிவென்னும்‌ வயிற்றையுடையவனாவன்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌. 

யரவையுக்தன்‌ னுள்ளாச்கொள்‌ பூன்றமதி கனவுதரம்‌ 

யாக்கை தானாத்‌ 

தாவகந்தைச்‌ கயாசுரனேக்‌ கொலும்வீருத்தி ஞானமொசி 

தந்தம்‌ விர்த்தி 

ஓவரின்‌ ற பரஞான நிலையேக தந்தமியா 

னொன்றாய்‌ மேலா 
மேவுசன்ற சித்தெனும்போ தகவதனப்‌ பரமான்மா 
விகாய கன்றான்‌. (௨௬௭) 

(ப- தை) யாவையும்‌ - எல்லாவற்றையும்‌, தன்உள்‌ ஆ 
தனது உள்ளாக, சொள்பூன்‌ இ மதிஃகொண்ட பூரண அறிவே, கன 
உதரம்‌ = பெரிய வயிறும்‌, யாக்கை சரீரமே, தானா = தானென, 
தாவு அகக்தைஅபத்றும்‌ அகங்காரமாகிய, சுயாசுரனை = கஜமுகா 
சுரனை, சொலும்‌ - கொன்ற, விருத்திஞானம்‌, ஓர தந்தம்‌ 


௧.௮௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ஒடித்த கொம்பாம்‌, வீர்த்தி, ஓவ = இழிய, நின்ற - மிஞ்சிய, 
பரஞான நிலை, ஏக தந்தம்‌ ஒற்றைக்கொம்பாம்‌, யான்‌ ஒன்றாய்‌ 
யானே யேகமாய்‌, மேலா மேவுகின்‌ ஐ ௫ மேலாக வீளங்குகன்‌ ற, 
இத்து எனும்‌ - ஞான சொரூபியென்லும்‌ நிச்சயமாயெ, போதக 
வதன = யானைமுகத்யைடைய, பரமான்மா விகாயகன்‌ (தரன்‌) = 
ஈசனே விஈாயகமூர்த்தியாம்‌, (தான்‌, சாரியை) 


(போ - ரை) எல்லாவற்றையும்‌ தனதுள்ளாகக்‌ கொண்ட 
பூரண அதிவே பெரியவயிறாம்‌, சரீரமே தானெனப்‌ பற்றும்‌ ௮கங்‌ 
சாரமாயெ கஜமுகாசுரனைக்கொன்ற விருத்தி ஞானம்‌ ஓடித்த 
கொம்பாம்‌, வீர்த்தியொழிய மிஞ்சிய பரஞான நிலை ஒற்றைக்கெரம்‌ 
பாம்‌, யானே யேகமாய்‌ மேலாக விளங்குனெற ஞான சொரூபி 
யென்னும்‌ நிச்சயமாகிெய யானைமுகத்தையுடைய ஈசனே விகாயக 
மூர்த்தியாம்‌, 

எழுசீர்‌ விருத்தம்‌. 
தத்துவ ஞான மங்குசஞ்‌ சவ 
தயையது பாசமா மினிய 
சத்துவ விருத்தி பலவபூ பங்கள்‌ 
சாந்தன்‌ மோதகம்‌ வாத 
மித்தைதன்‌ மயமுக்‌ சண்சதுர்‌ மமைதோள்‌ 
விக்னெ மாயையாம்‌ விளையாட்‌. 
டத்தனுக்‌ கதீத முடன்அரி யத்தி 
னபேதஞா ஊம்துதிக்‌ கையே (௨௬௮) 


(ப- ரை) தத்துவஞானம்‌, அங்குசம்‌ - அங்குசமென்றெ 
ஆயுதமாம்‌, வதயை (௮.௮), பாசமாம்‌, இனிய = மூழ்ச்ரிக்குக்‌ 
காரணமாயெ, சத்துவவிருத்தி-சாத்துவிக வீருத்திகள்‌, பல அபூ 
பங்கள்‌ -பலசாரவசைகளாம்‌, சாந்தம்‌, கல்மோதகம்‌- ல்ல மோதக 
மாம்‌, வாதம்‌ மித்தை தன்மயம்‌ -வாததிருஷ்ி. மித்தயொ இருஷ்டி. 
சன்மயதிருஷ்டி. என்பவைகள, முக்சண ௫ மூன்று சண்களாம்‌, 
சதுர்‌ மறை கான்குவேதமசகள்‌, தோள - தோள்களாம்‌, விக்னெ 
மாயை ஆம்‌ = விக்கினம்‌ செய்தலாகிய மாயை யென்னும்‌, 
விளையாட்டு ௮ விளையாட்டையுடைய, அத்தனுக்கு - தலைவனுக்கு, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௮௫ 


அதிதம்‌ உடன்‌ = தரியா இதம்‌, அரியத்தின்‌ - துரியமென்னு 
மிவற்றின்‌ , அபேத ஞானம்‌ ௫ ஏகத்‌ தன்மையையுணரும்‌ ஞானம்‌, 
அதிக்கை (ஏ) -அதிக்கையாம்‌, (ஏ, அசை) (௮.௮, சொல்லருபு) 


(போ - ரை) தத்துவஞானம்‌ அங்குசமென்கிற ஆயுதமாம்‌, 
சீவதயை பாசமாம்‌, மூழ்ச்சிக்குக்‌ காரணமாகிய சாத்துவிக விருத்‌ 
திகள்‌ பலகார வகைகளாம்‌, சாந்தம்‌ ஈல்ல மோதகமாம்‌, வாத 
திருஷ்டி மித்தியரதிருஷ்டி தன்மய இருஷ்டிீ என்பவைகள்‌ மூன்‌ அ 
கண்களாம்‌ ஈரன்கு வேதங்கள்‌ தோள்களாம்‌, விக்னெம்‌ செய்த 
லாகிய மாயையென்னும்‌ விளையாட்டையுடைய தலைவனுக்குத்‌ 
துரியாதீதம்‌ அரியமென்னு மிவ.ற்றின்‌ ஏகத்தன்மையை யுணரும்‌ 
ஞானம்‌ அதிக்கையாம்‌. 

வேண்பா, 
சுத்தப்‌ பிரமமெனச்‌ சொல்லும்‌ விரரயகனுக்‌ 
கத்தமா மீரா ஐவத்தைகளான்‌ மெய்த்துநிகழ்‌ 
காட்டுத்‌ துவங்க டமைப்பன்‌ னிரண்டாய 
காட்சியவ தாரமெனக்‌ கரண்‌ (௨௬௯) 


(ப-ரை) (௧) சுத்தப்பிரமமென, சொல்லும்‌ - சொல்லப்‌ 
படுகி௦, விகாயகனுக்கு ௫ விகரயகமூர்த்திக்கு, அத்தம்‌ ஆம்‌ - 
பொருள்களாகிய, ஈராறு ௮வத்தைகளால்‌ - பன்னிரண்டவஸ்தை 
களால்‌, மெய்த்து நிகழ்‌ க மெய்போல்‌ விளங்குறெ, சாட்தெ 
அவங்கள்‌ தமை சாக்ஷித்‌ தன்மைகளை, (௩) பன்ணீரண்டு, ஆய = 
ஆயெ, (௨) காட்டி = தரிசிக்கத்தக்க, (௪) அவதாரம்‌ என அ 
அவதரரங்களென்று, காண்‌ = அதி, 

(போ- ரை) சுத்தப்‌ பிரமமெனச்‌ சொல்லப்படுகிற விசாயக 
மூர்த்திக்குப்‌ பொருள்களாயெ பன்னிரண்‌ டவஸ்தைகளால்‌, மெய்‌ 
போல்‌ விளங்குகின்ற சரக்ஷித்‌ தன்மைகளைத்‌ தரிசிக்கத்‌ தக்க பன்‌ 
னிரண்டாயெ அவதாரங்களென்று அறி, 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
தெரிவுறுமா காமியவித்‌ தற்றசுப வாசனைசேர்‌ 
சித்த மாகுஞ்‌ 

சரவணப்பொய்‌ கையிற்றோன்றிப்‌ பிரமான்ம சாமியபோ 

தங்க ளென்னும்‌ 
௨௪ 


௧.௦௭ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பொருவீழியில்‌ கீரண்டுதிக மறுவகைய சமாதியனு 
பூதி யாய 

திருமுகங்கொண்‌ டுயர்மரயை மயூரமிசை விளங்குபரஞ்‌ 
செவ்வேண்‌ மன்னோ, (௨௭௦) 


(ப-ரை) தெரிவு உறும்‌ - அதியப்படுகின்‌ இ, ஆகாமிய 
வித்து அற்ற ௫ ஆகாமிய கர்மங்களென்னும்‌ விதைகளில்லா த, சுப 
வரசனை, சேர்‌ பொருந்திய, சித்தம்‌, ஆகும்‌ க ஆய, சரவணப்‌ 
பொய்கையில்‌ தோன்றி, பிரமான்ம சாமியபோதங்கள்‌ என்னும்‌-- 
பிரமம்‌ ஆத்மா என்பவற்றின்‌ சமத்தன்மை அறிவுகள்‌ என்னும்‌, 
பொருவிழி ௫ ஒத்தநேத்திரங்கள்‌, இவ்விரண்டு திசழ்‌ ௫ இரண்டு 

. இரண்டு விளங்குறெ, ௮றுவகைய சமாதி ௫ ஆறுவகைச்‌ 
சமாதி, அனுபூதி ஆய = அனுபவங்களான, திருமுகம்கொண்டு- 


திவ்விய முகங்களைப்‌ பெற்று, உயர்மாயை - சுத்தமாயை என்‌ 


னும்‌, மயூரமிசை ௫ மயிலின்மேல்‌, வீளங்குபரம்‌ செவ்வேள்‌ 
(மன்னோ) = விளங்குன்‌ஐ பிரமமே முருகனாம்‌, 
(மன்னோ, ௮சை) 


(போ-ரை) அறியப்படுகின்ற ஆகாமிய கர்மங்களென்னும்‌ 
விதைகளில்லாத சுபவாசனை பொருந்திய சத்தமாயெ சரவணப்‌ 
பொய்கையிற்‌ றோன்றிப்‌ பிரமம்‌ ஆத்மா என்பவற்றின்‌ சமத்‌ 
தன்மை அறிவுகளென்னும்‌ ஓத்த நேத்திரங்கள்‌ இரண்டிரண்டு 
விளங்கு ஆஅவகைச்‌ சமாதியனுபவங்களான இவ்விய முக்‌ 
களைப்‌ பெற்றுச்‌ சுத்தமாயை யென்னும்‌ மயிலின்மேல்‌ விளங்கு 
இன்ற பிரமமே முருகனாம்‌, 


அஅதிசைப்‌ பொருட்சான்‌ றல்ல தாஐத்‌.து வாவின்‌ சாட்சி 
அஅமதத்‌ தவர்க்கு மீச னாறங்கப்‌ பொருளு மானோன்‌ 
அறுதொழி லாளர்க்‌ குண்மை யறுமுண னைவர்‌ சத்தி 
அனுவரா யாறு தார னறுமுக னன ரானே. (௨௭௧) 


(ப-ரை) (௧) அறுதிசை = ஆன இசைகளிலுள்ள , 
பொருட்சான்‌.௮ு - பொருள்களூக்கெல்லாம்‌ சாக்ஷியும்‌, அல்லத, 
ஆன அத்துவாவின்‌ 2 ஆறு அத்துவரக்களின்‌, சரட்‌ சா கதியும்‌, 
அனுமதத்தவர்க்கும்‌ - ஆறுவகை மதஸ்தர்களுக்கும்‌, ஈசன்‌ = 
ஈசுவரனும்‌, ஆறு அங்கப்பொருளும்‌ ஆனோன்‌ ௫ ஆன அய்கங்க 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௮௭ 


ளுக்கும்‌ பொருளாயிருப்பவனும்‌, அறு தொழிலாளர்க்கு ௫ ஆணு 
வகைத்‌ தொழிலையுடைய பிராமணர்களுக்கு, உண்மை = அடை 
யத்தக்க மெய்ப்பொருளும்‌, ௮றுகுணன்‌ - ஆறு குணங்களை 
யுடையவனும்‌, ஐவர்சத்தி - பஞ்சமூர்த்திசளும்‌ பராச.த்தியுமாயெ, 
அனுவராய்‌ - ஆறுவடிவங்களா யிருப்பவனும்‌, ஆறாதாரன்‌ = 
ஆனு ஆதாரங்களிலும்‌ விளங்குபவனும்‌, (௩) அறுமுகன்‌ - அணு 
முகக்கடவுளாவர்‌, (௨) ஆறு ஊரான்‌ (ஏ) = ஆறுபடை வீடு 
களில்‌ எழுக்தருளியிருப்பவனும்‌, (ஏ, அசை) 


(போ - ரை) ஆணு திசைகளிலுள்ள பொருள்களுச்‌ கெல்லாம்‌ 
சாக்ஷியும்‌ அல்லது ஆனு அத்துவாக்களின்‌ சாக்ஷியும்‌ ஆறுவகை 
மதஸ்தர்களுக்கும்‌ ஈசுவரனும்‌ ஆன அங்கங்களுக்கும்‌ பொருளா 
யிருப்பவனும்‌ ஆறுவகைத்‌ தொழீலையுடைய பிராமணர்‌ களுக்கு 
அடையத்தக்க மெய்ப்பொருளும்‌ ஆறு குணங்களை யுடையவனும்‌ 
'பஞ்சமூர்‌த்திகளும்‌ பராசத்தியுமாகெ ஆறு வடி.வங்களா யிருப்ப 
வனும்‌ ஆஅ ஆதாரங்களிலும்‌ விளங்குபவனும்‌ ஆ.றுபடைவிடுகளில்‌ 
எழுக்தருளியிருப்பவனும்‌ ஆறுமுகக்‌ கடவுளாவர்‌. 


சீவனுக்கும்‌ பரனுக்குஞ்‌ வெத்தினுக்கும்‌ தனித்தனியே 
திகழ்க னாவும்‌ 
பாவுகன வுஞ்சுழுத்தி யுக்துரிய மும்மவத்தை 
பன்னி ரண்டாம்‌ 
தாவுமிவற்‌ தின்ஞானம்‌ பன்னிருகண்‌ ணவைமுமழுதும்‌ 
தானாக்‌ கண்ட 
மாவீருத்தி யாஜிருதோள்‌ சமத்‌ துவமால்‌ கடப்பமலர்‌ 
வனை9ிற்‌ சேய்க்கே, (௨௭௨) 


(பஃறை) (௨) சிவனுக்கும்‌, பரனுக்கும்‌ = ஈசுவரணுக்கும்‌, 
வெத்தினுக்கும்‌, தனித்தனியே, இகழ்‌-- விளங்குனெற, ஈனாவும்‌ - 
சாக்ரெமும்‌, பாவு--பரவிய, கனவும்‌-- சொப்பனமும்‌, சுழுத்தியும்‌, 
துரியமும்‌ -- அரியமுமாகெய, அவத்தை அவஸ்தைகள்‌, பன்னிரண்‌ 
டாம்‌, தாவும்‌ கவனிக்கத்தக்க, இவற்றின்‌ ஞானம்‌ = இவைகளின்‌ 
சாகஷித்தன்மை ஞானம்‌, பன்னிருகண்‌ பன்னிரண்டு சண்களாம்‌, 
அவைமுழுதும்‌ ௪ அப்பன்னிரண்‌ டவஸ்தைகளையும்‌, தானாச்சண்ட 
௫தன்மயமாக வறிந்த, மாவிருத்தி- அசண்டாகார விருத்தி, ஆதிரு 
தோள்‌ பன்னிரண்டு தோள்களாம்‌, (௧) சமத்துவம்‌ ஆம்‌ சமத்‌ 


௧௮௮ ஞானலோகம்‌ . என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


தன்மை யென்னும்‌, கடப்ப மலர்வனை--கடப்பமலர்‌ மாலையைத்‌ 
தரித்த, சித்சேய்க்கு (ஏ) - ஞான சொருூபியாகிய சுப்பிரமண்ய 
ருக்கு: (ஏ, அசை) 

(போ- ரை) சமத்தன்மை யென்னுவ்‌ கடப்பமலர்‌ மாலையைத்‌ 
தரித்த ஞான சொரூபியாயெ சுப்பிரமண்யருக்குச்‌, வேனுக்கும்‌ ஈசு 
வரனுக்கும்‌ ெத்தினுக்குக்‌, தனித்தனியே விளங்குகின்ற சாக்கிர 
மும்‌ பரவிய சொப்பனமும்‌ சுழுத்தியும்‌ அரியமுமா யெ அவஸ்தை 
கள்‌ பன்னிரண்டாம்‌, கவனிக்கத்தக்க இவைகளின்‌ சா க்ஷித்தன்மை 
ஞானம்‌ பன்னிரண்டு கண்களாம்‌ அப்பன்னிரண்‌ டவஸ்தைகளையும்‌ 
தன்மயமாக வதிந்த ௮சண்டாகார விருத்தி பன்னிரண்டு தோள்‌ 
களாம்‌, ட்‌ 

எண்சீர்விருத்தம்‌ 
கிடைப்பலதத்‌ துவமயக்கா வரண மென்னும்‌ 
கிரவுஞ்ச சரியதனை யவித்தை யாய 
இடக்கரியா சியனழியப்‌ பகுக்திட்‌ டேவிட்‌ 
சேபமெனுஞ்‌ சிக்கவத னனைம டி.த்தும்‌ 
வடுப்பெருக்கு மாயைச்சூ ரனைவ தைக்க 
வருமசண்ட வுணர்ச்மெயில்‌ சாட்டு விர்த்தி 
கடைக்குருகும்‌ வரசனமாய்க்‌ கொடியாய்க்‌ கீழ்மேல்‌ 
கண்ணாடு நிகழ்பரம்வேண்‌ ஞான வேலோன்‌. (௨௩) 


(ப - ரை) இடைப்பல ௫ டைக்கின்‌ றபல, தத்‌ துவமயக்கு 5 தத்‌ 
துவங்களின்‌ மயக்கமான , ஆவரண மென்னும்‌ - ஆவரணசக்தி 
என்ற, கிரவுஞ்ச ரியதனை = கிரவுஞ்ச ரியை, அவித்தையாய 
அவித்தை என்னும்‌, இட பலமுள்ள, கரியாசியன்‌- கஜமுகாசுரன்‌ 
அழிய = அழியும்படி, பகுக்திட்‌ட (ஏ) கபிளம்அம்‌, வீட்சேடமெ னம்‌ 
-விட்சேப சக்தியாயெ, சிக்கவதனனை ௨ சிங்கமுகாசுரனை மடத்‌ 
அம்‌ - கொன்றும்‌, வடுப்பெருக்கும்‌-- குற்தத்தைப்‌ பெருச்குகன்‌ 2, 
மாயைச்சூரனை = மாயாசக்‌இி என்னும்‌ சூரபதுமனை, வதைக்க _ 
கொல்ல, வரும்‌--உடனே எதிர்த்து மாறிவக்த, அ.கண்டவுணர்ச்ச - 
அகண்டாசார வீர்த்தியென்‌ ற, மயில்‌ மயிலையும்‌, சாட்விர்‌ த்தி 
சாட்ட விர்த்தி யென்‌ னும்‌, ' ஈடைக்குருகும்‌ ௫ ஒழுக்கமுள்ள சேவ 
லையும்‌, வாகனமாய்‌ ௫ முறையே வாகனமாகவும்‌, கொடியாய்‌ = 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௮௯ 


கொடி யாசவும்‌, £ழ்மேல்‌ ஈண்ண = ழோகவும்‌ மேலாகவும்‌ பொருந்த, 
ஈடுநிகழ்பரம்‌ ௫ ௩டுநிலையில்‌ விளங்குகன்‌ ஐ பிரமமாயெ, வேள்‌ ௫ சுப்‌ 
பிரமணியர்‌, ஞானவேலோன்‌ = ஞானமென்னும்‌ வேலாயுதத்தை 
யுடையவராம்‌. (ஏ, அசை) 


(போ - றை) கிடைக்கின்ற பல தத்துவங்களின்‌ மயக்கமான 
ஆவரண சக்தி என்ற சரவுஞ்சசரியை அவித்தை என்னும்‌ பல 
முள்ள கஜமுகாசுரன்‌ அழியும்படி பிளந்தும்‌ வீட்சேப சக்தியாகிய 
சிங்கமுகாசுரனைக்‌ கொன்றும்‌ குற்றத்தைப்‌ பெருக்குன்ற மாயா 
சத்தியென்னும்‌ சூரபதுமனைக்கொல்ல உடனே எதிர்த்து மாறிவட்த 
அகண்டாகார விர்‌த்தியென்‌ ற மயிலையும்‌ சாட்ட விர்த்தி யென்னும்‌ 
ஒழுக்கமுள்ள சேவலையும்‌ முறையே வாகனமாகவும்‌ கொடியாகவும்‌ , 
கீழாகவும்‌ மேலாகவும்‌ பொருந்த கடுநிலையில்‌ விளங்குகின்ற பிரம 
மரகிய சுப்பிரமணியர்‌ ஞானமென்னும்‌ வேலாயுதத்தை யுடையவ 
ராம்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
சடவகந்தைக்‌ இரவுஞ்ச இரிதுளைத்தே யிழிசிக்தைத்‌ 
தாரு கன்தன்‌ 
னொமிமயக்க மதிச்சிங்க முகனையுங்கொன்‌ திருமைமனச்‌ 
தொருகு ரைப்போழ்க்‌ 
திடவெழுந்த பராங்காரச்‌ சேவல்சுத்த சங்கத்பத்‌ 


தெழின்ம யூரங்‌ 
கொடியுடன்வா சனமாக்கொள்‌ பரமிறைவ னகத்தியனாங்‌ 
கூடத்‌ தற்கே. (௨௭௪) 


(பறை) (௧) சட அகந்தை = அறியாமையுடைய அகங்கார 
மெனும்‌, சரவுஞ்சூரி-- ரெவுஞ்சசரியை, அளைத்து (ஏ) , இழிசிக்தை 
= இழிந்த சித்தமென்கிற, தாருகன்‌ தன்னொடு- தாருகாசுரனையும்‌, 
மயக்கமதி - மயங்கும்‌ புத்தியாயெ, சிங்கமுகனையும்‌ கொன்று, 
இருமை மனத்து = இருதன்மையுள்ள மனமென்னும்‌, ஒருசூரை = 
ஒப்பத்ற சூரனை, போழ்க்திட - பிளக்க, எழுந்த ௫ உடனே மாறி 
யெழுந்த, பர ஆங்கார - பரமாகங்காரமான, சேவல்‌ அ சேவலையும்‌, 
சுத்த சங்கற்பத்து - சுத்த சங்கற்பம்‌ என்றெ, எழில்‌ மயூரம்‌ = 
அழயெ மயிலையும்‌, கொடியுடன்‌ ௪ முறையே கொடியாகவும்‌, 


௧௯௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வாகனம்‌ ஆ-- வாகனமாகவும்‌, கெொள்பரம்‌ “கொண்ட பிரமமாகிய 
சுப்பிரமணியர்‌, (௩) இறைவன்‌ -குருவாவார்‌, (௨) அகத்தியனாம்‌ 
கூடத்தற்கு (ஏ) - கூடஸ்தரென்னும்‌ அகஸ்திய முனிவருக்கு. (ஏ, 
ஏ,” ௮சைகள்‌) 

(போ - ரை) அதியாமையுடைய ௮சங்காரமெனும்‌ கிரவுஞ்சூரி 
யைத்‌ துளைத்து இழிந்த சத்தமென்றெ தாருகா சுரனையும்‌ மயங்கும்‌ 
புத்தியாயெ சிங்கமுகனையும்‌ கொன்ற இருதன்மையுள்ள மனமென்‌ 
அம்‌ ஒப்பற்ற சூரனைப்பிளக்க, உடனே மாறியெழுந்த பரமாகங்கார 
மான சேவலையும்‌, சுத்தசங்கற்ப மென்கிற அழயெ மயிலையும்‌ 
முறையேகொடி யாகவும்‌ வாகனமாகவும்‌ கொண்ட பிரமமாயெ சுப்பிர 
மணியர்‌ கூடஸ்தரென்னும்‌ அகஸ்திய முனிவருக்குக்‌ குருவாவார்‌, 

கோச்சகக்‌ கலிப்பா 

நிவர்த்தி கெறிப்‌ பொன்‌ னல னிகழ்ந்த நிரு வீகத்பானு 

பவச்சுரகுஞ்‌ சரிக்கிறைவன்‌ பன்னுபிர விர்த்திவினைத்‌ 

தவக்குறவர்‌ பால்வளர்க்த சகசானு பவவள்ளி 


உவப்பு ௮வோன்‌ சலிப்பதியா வுளவரைதோ;ரூடுவனே. (௨௭௫) 


(ப-ரை) நிவர்த்தகெறி - நிவர்த்தி மார்க்சமெனும்‌, 
பொன்னுலூல்‌ = தேவலோகத்தில்‌, நிகழ்ந்த - விளங்கிய, நிரு 
விகற்ப அனுபவ  நிர்விகற்ப நிஷ்டை அனுபவம்‌ என்றெ, சுர 
குஞ்சரிக்கு ௫ தெய்வயானையம்மைக்கு, இறைவன்‌ - தலைவ 
யெ சுப்பிரமணியர்‌, பன்னு = ரெமமாகச்‌ சொல்லப்படுகிற, பிர 
விர்த்நிவினை = பிரவிர்த்திச்‌ செய்கை மார்க்க மென்னப்படும்‌, தவக்‌ 
குறவர்‌ ௫ தவநிலையான குறவர்களின்‌ , பால்‌ வளர்த்த - இடத்‌ 
இல்‌ வளர்ந்த, ௪சச அனுபவ வள்ளி--௪௧௪ நிஷ்டை அனுபவமென்‌ 
னும்‌ வள்ளியம்மைக்‌ தம்‌, உவப்பு உறுவோன்‌ அ மகிழ்ச்சியைத்‌ 
தரும்‌ காயகனா9, சலிப்பு அறியா - சலனமற்ற, உளவரை 
தோது ௫ உள்ளமென்னும்‌ மலைகள்தோறும்‌, ஆடுவன்‌ (௭) = 
விளையாடி அமர்க்‌இருப்பார்‌, (ஏ, அசை) 

(போ-ரை ) நிவர்த்தி மார்ச்கமெலுக்‌ தேவலோகத்தில்‌ 
விளக்யெ நிர்விகற்ப நிஷ்டை அனுபவமென்‌ ற தெய்வயானையம்‌ 
மைக்குத்‌ தலைவனாயெ சுப்பிரமணியர்‌ ரெமமாகச்‌ சொல்லப்பட 
பிரவிர்த்ிச்‌ செய்கை மார்க்கமென்னப்படுர்‌ தவகிலையான குதவர்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௯௧ 


களினிடத்தில்‌ வளர்ந்த ௪௧௪ நிஷ்டை யனுபவமென்னும்‌ வள்ளியம்‌ 
மைக்கும்‌ மகிழ்ச்சியைத்‌ தரும்‌ காயகனாஇச்‌ சலனமத்ற உள்ள 
மென்னும்‌ மலைகள்‌ தோறும்‌ விளையாடி அமர்க்திருப்பார்‌. 


கலி விருத்தம்‌, 
விசித்திர னோமயின்மி சைக்கரிவி சாகன்‌ 
உசீப்பரவ கக்குருகு யர்‌த்‌தணர்வு வேல்கொண் 
டிசைப்பிரவி ௬ருத்திதெரு ளின்னொடநி விர்த்தி 
வச௪த்தெருளென்‌ வள்ளிசுர வாரணம கிழ்ந்தரன்‌ ௨௭௬ 


(ப - ரை) விரத்திர- ஆச்சரியமான, மனோமயில்‌ 2 மனமென்‌ 
னும்‌ மயிலின்‌, மிசைக்கரி௫ மேலான சாட்சியாயெ, வீசாகன்‌ சுப்‌ 
பிரமணியர்‌, ௨௭ - உயர்க்த, பர ௮௧ ௫ பரமாசங்கார மென்ற, 
குருகுஉயர்த்து - சேவலை மேலேபிடித்‌து, உணர்வுவேல்‌ - ஞான 
மென்னும்‌ வேலாயுதத்தை, கொண்டு தரித்து, இசை முறையே 
புகழ்ச்சியுடைய, பிரவிருத்தி- பிரவிர்த்தி மார்க்கத்தின்‌, தெருளின்‌ 
ஓநிகதெளியும்‌, நிவிர்த்திவச ௫ கிவர்த்தி மார்க்கத்தின்‌, தெருள்‌ 
என்‌ தெளிவும்‌ என்று சொல்லப்படுகிற, வள்ளி - வள்ளியம்மை 
யையும்‌, சுரவாரணம்‌ ௫ தெய்வயானை யம்மையையும்‌, மூழ்க்தான்‌ - 
விரும்பியடைக்தள்ளாம்‌, 

(போ- ரை ஆச்சரியமான மனமென்னும்‌ மயிலின்‌ மேலான 
சாட்சியாகய சுப்பிரமணியர்‌ உயர்க்க பரமா கங்கா ரமென்கிற சேவலை 
மேலேபிடி.த்‌.து ஞானமென்‌ னும்‌ வேலாயுதத்தைத்‌ தரித்து முறையே 
புகழ்ச்சியுடைய பிரவிர்‌ த்தி மார்க்கத்தின்‌ தெளிவும்‌ நிவிர்த்தி மார்க்‌ 
கத்தின்‌ தெளிவும்‌ என்று சொல்லப்படுகறெ வள்ளியம்மையையும்‌ 
தெய்வயானை யம்மையையும்‌ விரும்பியடைந்துள்ளார்‌, 

ஓர்வ போலுற்று மோர்விலா நினைவு 
சார்ம னத்தொளிர்‌ சாட்சியா மான்மாப்‌ 
பார்வை போனின்றும்‌ பார்க்கலொக்‌ கண்கள்‌ 


சேர்ம யின்மிசைத்‌ இகழ்முரு கோனே. (௨௭௭) 


(ப ட ரை) ஓர்வபோல்‌ ௫ உணர்பவைபோல்‌, உற்றும்‌- இருந்தும்‌, 
ஓர்விலா- உணராத, நினைவு நினைவுகள்‌, சரர்மனத்து பொருக்க 
மனடல்‌, ஒளிர்‌ -விளங்குஹெ, சாட்சியாம்‌ ஆன்மா --சாட்சயொயெ 
ஆத்மா, பார்வைபோல்‌--பார்ப்பவைபோல, நின்றும்‌ -- இரும்‌ அம்‌, 


௧௯௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பார்க்லொ - பாராத, கண்சள்‌ ௫ தோகைக்‌ கண்கள்‌, சேர்மயில்‌ 
மிசை-சேர்ந்த மயிலின்மேல்‌, திகழ்முருகோன்‌ (ஏ) - அமர்ந்த 
முகுகக்கடவுளாவார்‌. (ஏ, அசை.) 


(போ - ரை) உணர்பவை போல இருக்‌.அம்‌ உணராத நினைவுகள்‌ 
பொருந்திய மனதில்‌ விளங்குற சாட்யொயெ ஆத்மா, பார்ப்பவை 
- பேல இருந்தும்‌ பாராத தோகைக்கண்கள்‌ சேர்ந்த மயிலின்மேல்‌ 
அமர்ந்த முருகக்கடவுளாவார்‌, 


கலித்தாழிசை 
உலகஞ்‌ சரீர முயர்ப்பவய வத்தால்‌ 
இலகு மனமயின்மீ தேறுகுகன்‌ இத்சுடரே, (௨௭.௮) 
(ப-றை) உலகம்‌ சரீரம்‌, உயிர்ப்பு- பிராணன்‌ என்னும்‌, ௮வய 
வத்தால்‌- அவயவங்களால்‌, இலகும்‌ - விளங்கு, மனமயில்மீது 
௫மனமென்கறெ மயிலின்மேல்‌, ஏறுகுகன்‌ இத்சுடரே-சாட்யொய்‌ 
அமர்ந்த ஞானப்பிரகாசமே முருகக்கடவுளாவார்‌. 


(போ ரை) உலகம்‌ சரீரம்‌ பிராணன்‌ என்னும்‌, ௮ வயவங்களால்‌ 
விளங்கு மனமென்சிற மயிலின்மேல்‌ சாட்யொய்‌ அமர்ந்த 
ஞானப்பிரகாசமே முருகக்கடவுளாவார்‌ 

எழுசீர்‌ விருத்தம்‌, 
உனுமுத விறுதி யேகரூ பத்வம்‌ 
உபக்கிர மோபசம்‌ மாரம்‌ 
அதிவினப்‌ பியாச௪ மடி.க்கடி. பயிலல்‌ 
அபூர்வதை யலவு£ கத்வம்‌ 
உஜைபல மோட்சம்‌ அதியர்த்த வாதம்‌ 
உபபத்தி யனுகூல வுவமை 
மறைமொழிப்‌ பொருடே ரிலிங்கமிவ்‌ வாறும்‌ 
மஞ்ஞையோன்‌ பிரதானத்‌ தலமே. (௨௭௧௪) 


(ப-ரை) (௨) உனுமுதல்‌ பொருக்திய முதல்‌, இறுதிமுடிவு 
களின்‌, ஏகருபச்வம்‌- ஒருவடி.வாம்‌ தன்மையாகும்‌, (௧) உபக்கிரம 
உபசம்மாரம்‌, (௩) அலிவீன்‌ அப்பியாசம்‌ அடிக்கடி, பயிலல்‌ பழகு 
தலாம்‌, அபூர்வதை, அலவுகெதவம்‌ இலவு கேத்தன்மை யின்மை 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௧௩ 


யாம்‌, உஜறைபலம்‌௫ திடமான பலம்‌, மோட்சம்‌ = முத்தியாம்‌, (௪) 
அதி அர்த்தவாதம்‌ = அர்த்தவாதம்‌ புகழ்ச்சயொம்‌, (௫) ஊபத்தி, 
அனுகூல௨வமை- அனுகூலமான திருஷ்டாக்சமாம்‌, மறைமொழி 
-வேதவாக்கியங்களின்‌ , பொருள்தேர்‌ = பொருளையறியும்‌, இலிங்‌ 
கம்‌ இவ்வா அம்‌ யுக்தி. ஏ.துக்களாயெ இவ்வாறு வகையும்‌, மஞ்ஞை 
யோன்‌ --மயில்வாகனமுடைய முருகக்கடவுனின்‌, பிரதானத்தலம்‌ 
(ஏ) = பிரதானமான ஸ்தலங்களாம்‌ (ஏ, அசை), 


(போ- ரை) உபக்ரெம உபசம்மாரம்‌, பொருந்திய முதல்‌ முடிவு 
களின்‌ ஒருவடி வார்‌ தன்மையாகும்‌, அறிவின்‌ அப்பியாசம்‌, அடிக்‌ 
கழ. பழகுதலாம்‌. அபூர்வதை, இலவு கெத்தன்மை யின்மையாம்‌, 
திடமான பலம்‌, முத்தியாம்‌, அர்த்தவாதம்‌, புகழ்ச்ச்யொம்‌, உபபத்தி, 
அனுகூலமான இிருஷ்டாந்தமாம்‌. வேதவாக்யெங்களின்‌ பொருளை 
யறியும்‌ யுக்தி ஏதுத்களாகிய இவ்வாறு வகையும்‌ மயில்வாகன 
முடைய முருசக்கடவுளின்‌ பிரதானமான ஸ்தலங்களாம்‌. 


கலி நிலைத்துறை, 

வேறு பாவனைக்‌ டெமின்ஞா னச்சுவா மிசையே 

ஏறி மாயைமால்‌ சத்தை மெய்த்‌ தோர்கவர்ங்‌ தியலும்‌ 

பாதி லாவனு பவபா லத்தினன்‌ பரமாத்‌ 

தேனு சம்புமூர்‌த்‌ தக்குரு வைரவத்‌ தேவே (௨40) 

(ப- ரை) வேணு பாவனைக்கு - அ௮ன்னியமான பரவனைக 
ளுக்கு, இடம்‌ இல்‌ - இடங்கொடாத, ஞானச்சுவா ஞான 
மென்னும்‌ சுவானச்தின்‌, மிசை (௪) = மேல்‌, ஏறி - சாட்யொ 
யமர்ந்து, மாயைமால்‌ = மாயையென்னும்‌ விஷ்ணுவின்‌, சத்தை 
கெய்த்தோர்‌ - இருப்புத்‌ தன்மையான இரத்தத்தை, கவர்ந்து = 
இரகித்துக்கொண்டு, இயலும்‌ விளங்கு ற, பாதிலா-- நீங்காத, 
அனுபவ கபரலத்தினன்‌ - அனுபவம்‌ என்றெ கபாலத்தையுடை 
யவர்‌, பரம்‌ ஆ = பிரமமென, தேறு = தெரியத்தக்க, சம்பு 
மூர்த்த - சிவ அவதாரமாகிய, குரு ௫ குருவெனும்‌, வைரவக்‌ 
தேவே = வைரவக்கடவுளே, (ஏ அசை) 


(போ-ரை) அன்னியமான பாவனைகளுக்கு இடக்கொடா த 
ஞானமென்னுஞ்‌ சுவரனத்நின்மேல்‌ சாட்ியொயமர்க்து மரவையென்‌ 
னும்‌ விஷ்ணுவின்‌ இருப்புத்‌ தன்மையரன இரத்தத்தைக்‌ இருத்‌ 

உடு 


௧௬௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


க்கொண்டு விளங்குகன்‌ ற நீங்காத ௮னபவமென்‌ இற கபாலத்தை 
யுடையவர்‌ பிரமமெனத்‌ தெரியத்‌ தக்க சிவ அ௮வதாரமாகிய குரு 
வென்னும்‌ வைரவக்‌ சடவுளே. 


தனைய லாதுல லையெனு மரன்சினத்‌ தாலாம்‌ 

இணையில்‌ பூரண விர்த்தியே வீரபத்‌ திரதேச்‌ 

சனிப ரோட்சமோ நினியினாற்‌ சவத்த.து சத்தை 

இனிதி லங்குமெய்ம்‌ நிச்சய மையனா ரெனவே (௨௮௦௧) 


(பஃறை) தனை ௮லாது- தன்னை த்தவிர, உலகு இலை எனும்‌அ 
உலகம்‌ இல்ஃயென் னும்‌ நிச்சயமாகிய, அரன்‌ இனத்தால்‌ உருத்‌ 
இிரமூர்த்தியின்‌ கோபத்தினால்‌, ஆம்‌ =தோன்திய, இனை இல்‌ அற்ப 
மல்லாத, பூரண வீர்த்தியே ௫ அகண்டாகார வீர்த்தயே, வீரபத்‌ 
திரதே = வீரபத்திரக்‌ கடவுளாம்‌, சனி உண்டாகின்ற, பரோட்ச 
மோடனியினால்‌ ௫ ப2ரோட்ச ஞானமென்னும்‌ மோடனியால்‌, சிவத்‌ 
ததுசத்தைஃ வெத்‌இினுடைய இருப்புத்‌ தன்மை, இனிது இலங்கு 
கன்றாக விளங்குகின்‌ ற, மெய்நிச்சயம்‌ ௫ உண்மை நிச்சயமே, 
ஐயனார்‌ எனல்‌ (ஏ) = அரிகர புத்திரனாம்‌ என்றறிக, 

(ஏ, அசை) (தேக கடவுள்‌) 


(போ - ரை) தன்னைத்தவிர உலகம்‌ இல்லை என்னும்‌ நிச்சய 
மரயெ உருத்திர மூர்த்தியின்‌ கோபத்தினால்‌ தோன்றிய ௮சண்டா 
கார விர்த்தியே விரபத்திரச்‌ கடவுளாம்‌, உண்டான்ற பரோட்ச 
ஞானமென்னும்‌ மோூனியால்‌ சவெத்தினுடைய இருப்புத்‌ தன்மை 
கன்றாக விளங்குன்ற உண்மை நிச்சயமே ௮ரிகர புததிரனா 
மென்றறிக, 

கட்டளைக்‌ கலித்துறை. 
முரணில்‌ விவேகம்‌ வயிராசஞ்‌ சாந்த முமூட்சு த்‌ அவம்‌ 
குருவழி பாடு ரெவண ஞானக்‌ குறிப்பழக்கம்‌ 
ஈரர்செய்‌ மனன நிதித்தி யுடன்மன ஈரசமொடே 


உரைவாச னாக்ஷய மேகா தசப்பே ருருத்திரசே. (௨௨௨) 


(ப - ரை) முரண்‌ இல்‌  மாஅபாடத்ற; லீவேகம்‌ நித்தியா 
நித்திய வஸ்து வீவேகம்‌, வயிராசம்‌ ௫ இகபரபோக வமிராக்கியம்‌, 
சாந்தம்‌ ௫ சமதம உபரதி திநிக்ஷை சிரத்தை சமாதானம்‌ என்னும்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௯௬௫ 


சமாதி சட்க சம்பத்த, முமூட்சுத்துவம்‌ - மோக்ஷ இச்சை, 
குருவழிபாடு, ரெவணம்‌, ஞானக்‌ குறிப்பழக்கம்‌ - ஞானாப்பியாசம்‌ 
கரர்செய்‌ - மனிதர்‌ செய்யவேண்டிய, மனனம்‌, நிதித்தியுடன்‌ - 
நிதித்தியாசனம்‌, மனகாசம்‌ ஒடு (ஏ) ௫ மனோகாசம்‌, உரை சொல்‌ 
லப்படிற, வாசனாக்ஷயம்‌ ௫ ஜன்மவாசனைகளை க்‌ கெடுத்தல்‌ என்‌ 
னும்‌ இவைகள்‌, ஏகாதசப்பேர்‌ - பதினொரு பெரிய, உருத்திரர்‌ 
(ஏ) = உருத்திரர்களாம்‌, (ஏ, ஏ, அசைகள்‌) 

(போ-றை) மாஅபாடத்ற நித்தியா நித்தியவஸ்‌து விவேகம்‌, 
இசபாரபோக வயிராக்கியம்‌, சமதம உபரதிதி தீக்ஷை சிரத்தை சமா 
தானம்‌ என்னும்‌ சமாதி சட்கசம்பத்தி, மோக்ஷ இச்சை , குருவழி 
பாடு, சரவணம்‌, ஞானாப்பியாசம்‌, மனிதர்‌ செய்யவேண்டிய 
மனனம்‌, நிதித்தியாசனம்‌, மனோகாசம்‌, சொல்லப்படுகிற ஜன்ம 
வாசனைகளைக்‌ கெடுத்தல்‌ என்னும்‌ இவைகள்‌ பதினொரு பெரிய 
உருத்திரர்களாம்‌. 

கலிவிருத்தம்‌ 
வெளிய சத்துவ விர்த்திப்‌ பயோததி 
உளிமி சைக்கரி யோனுக்‌ கபினையாம்‌ 
தெளித ரும்பெற்‌ ஜெரிவையும்‌ பின்னையாம்‌ 
ஒளிசெய்‌ பூமினு மோரிரு சத்தியே (௨.௮௩) 

(ப-றை வேளிய = வெண்மையான, சத்தூவவிர்த்தி = 
சாத்துவீக வீருத்தியென்னும்‌, பய உததி உளிஃபாற்கடலிடத்து, 
மிசைக்கரியோனுக்கு 2 மேலான சாக்ஷியாகிய விஷ்ணுவுக்கு, 
அபினையாம்‌ ௫ அபின்னா சத்தியென்னும்‌, தெளிதரும்‌ ௫ தெளி 
வான, பொன்‌ தெரியையும்‌ - இலட்சுமி தேவியும்‌, பின்னாச,த்தி 
யாய, ஒளிசெய்‌ பூமினும்‌ -- விளக்குகின்ற பூமி தேவியும்‌, ஓர்‌ 
இருசத்தி (ஏ) - ஒப்பற்ற இரண்டு சத்திகளாவார்‌, (ஏ, ௮சை) 

வெளிய, வெள்ளிய என்பதன்‌ இடைக்குறை, அபீனை, 
அபின்னை என்பதன்‌ இடைக்குறை, (உளி-- இடம்‌) (தெரிவை 
பெண்‌) (மின்‌ = பெண்‌) கரி சாகி, கருமை) 

(போ - ரை) வெண்மையான சாத்துவிக விருத்தியென்னும்‌ 
பா.த்கடலிடத்‌து மேலான சாக்ஷியாயெ விஷ்ணுவுக்கு அபின்னா 
சத்தியென்னும்‌ தெளிவான இலகஷுமி தேவியும்‌ பின்னாசத்தியாய 
ஜிளங்குனெற பூமி தேவியும்‌ ஒப்பற்ற இரண்டு சத்திகளாவார்‌, 


௧௯௬ ஞானலோகம்‌ என்னும்‌ .யுக்தி சாகரம்‌ 
வேண்பா, 
சத்திகளா மெண்ணில்‌ சரங்கள்‌ வெளியாகும்‌ 
சுத்தசங்‌ கற்பச்‌ சுடர்ச்சாரக்‌_-கத்துடனே 
மன்வீருத்தி ஞானவாள்‌ வாய்த்தோ னதிதநிலை 
கன்மைதரும்‌ வைகுந்த காடு (௨௮௪) 


(ப-றை) சத்திகளாம்‌ - அனந்த சத்திகளாயெ, எண்‌ இல்‌ 
சரங்கள்‌ ௫ கணக்கற்ற பாணங்கள்‌, வெளியாகும்‌ -- வெளிப்படு 
இன்ற, சுத்த சங்கற்ப = சுத்தசங்கற்பமெனும்‌, சுடர்ச்சாரங்கத்‌ 
அடன்‌ (ஏ) - பிரகாசமான சாரங்கமென்றெ வில்லும்‌, மன்‌ = 
நிலைத்த, விருத்தஞான வாள்‌ = வீர்த்திஞரானமெனும்‌ வாளாயுத 
மும்‌, வாய்த்தோன்‌ ௫ கொண்ட பகவான்‌ அமர்க்தருக்கும்‌, அதித 
நிலை, கன்மைதரும்‌ ௫ மங்களத்தைச்‌ செய்யும்‌, வைகுந்தகாடு = 
வைகுண்டபதமாம்‌, 


(போ-ரை) அனந்த சத்திகளாகிய கணக்கற்ற பாணங்கள்‌ 
வெளிப்படுகன்‌ இ சுத்த சங்கற்பமெனும்‌ பிரகாசமான சாரல்கமென்‌ 
இற வில்லும்‌ நிலைத்த விர்த்தஞரனமெனும்‌ வாளாயுதங்‌ கொண்ட 
பகவான்‌ அமர்க்திருக்கும்‌ அத நிலை மற்களத்தைச்‌ செய்யும்‌ 
வைகுண்ட பதமாம்‌, 


அத்திமியா முத்திகெறி சக்காஞா னங்கிரம 

முத்திமார்க்‌ கஞ்சங்க முற்பிரணவத்தின்‌ 

இியானோப தேசம்‌ இகழ்பரமொன்‌ ஜறென்னும்‌ 

தயாபோத கந்தண்டு தான்‌ (௨௦௫) 


(ப-றை சத்தியோ முத்தி, தெறி - மார்க்கமாகிய, ௪க்கரம்‌ 
ஞானம்‌--ஞானமெஜும்‌ சக்கரமும்‌, செமமுத்தி, மார்க்கம்‌ -மார்க்க 
மென்றெ, சங்கம்‌ முன்‌ பிரணவத்தின்‌ இயான உபதெசம்‌- முதன்‌ 
மையான பிரணவத்தியான உபதேசமாயெ சங்கும்‌, இகழ்பரம்‌ = 
விளங்குனெற பிரமம்‌, ஒன்று என்னும்‌ = ஒன்றே உளது என்‌ 
அம்‌, தயாபேரதகம்‌ -- தயையுடைய போதனையான, தண்டு 
(தோன்‌) * கதாயுதமும்‌ அப்பகவான்‌ தரித்திருப்பரா, 

தான்‌ ஃ சரரியை) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௧௯௭ 


(போரை) சத்தியோ முத்தி மார்க்கமா ஞானமெனும்‌ 
சக்கரமும்‌, சரம முத்திமார்க்கமென்‌ றெ முதன்மையான பிரணவ த்‌ 
தியானோப தேசமாயெ சங்கும்‌, விளங்குகின்ற பிரமம்‌ ஒன்றே 
யுள்ளதென்னும்‌ தயையுடைய போதனை பான கதாயுதமும்‌ அப்பக 
வான்‌ தரித்திருப்பார்‌. 

(௨௦௪, ௨௮௫ ஆயெ இருகவிகள்‌ ஒரே தொடர்ச்சி) 


பிரகிருதி யைத்தனுவாய்ப்‌ பெற்றதுபோற்‌ நோன்‌ அட்‌ 
தருமமும்வே மாகாத தானாம்‌ -- கரியோனுக்‌ 

இச்சையாஞ்‌ சத்தி யிலிலை துழாய்‌ மாலிகையே 

விச்சைபீ தாம்பரமோர்‌ மின்‌ (௨௮௬) 


(ப- ரை) பிரகிருதி எனும்‌ சத்தியை, தனுவாய்‌ = தருமேனி 
யாக, பெற்றதுபோல்‌ தோன்றும்‌, தருமமும்‌ - தன்மையும்‌, 
வேறாகாது = அன்னியமாகாமல்‌, தானாம்‌ = தானாகவே விளங்கு 
கின்ற, கரியோனுக்கு - கரிய நிறத்தையுடைய சாக்ஷியான மகா 
விஷ்ணுவுக்கு, இச்சையாம்‌ சத்தி- இச்சாசத்தியாயெ, இலீலை= 
சரிடை, அழாய்மாலிகை (ஏ) ௫ துளசிமாலையாம்‌, விச்சை ௨ 
ஞானசத்தி, மீதாம்பரம்‌ ௫ பொன்வஸ்திரமாம்‌ என, ஓர்மின்‌ = 
அறியுங்கள்‌, (ஏ - அசை) 

(போ-றை) பிரநருதியென்னுஞ்‌ சத்தியைத்‌ திருமேனி 
யாகப்‌ பெற்றதுபோல்‌ தோன்றும்‌ தன்மையும்‌ ௮ன்னியமாகாமல்‌ 
தானாகவே விளங்குகன்‌ற கரிய நிறத்தையுடைய சாக்ஷியான மகா 
விஷ்ணுவுக்கு இச்சாசத்தியாயெ கிரீடை அளசிமாலையாம்‌ ஞான 
சத்தி பொன்‌ வஸ்திரமாமென அறியுங்கள்‌. 

கலி விருத்தம்‌. 
ஏதில்யாவு மெனதெனும்‌ வீர்த்தியே 
ஆதிசேட னதுவு மெனையலாற்‌ 
பேத மன்றெனும்‌ பேண திருமண 
மாத வன்பர ஞான வரதனே (௨௮௭) 

(ப-ரை) ஏதில்‌ ௫ அன்னியமான, யாவும்‌, எனது எனும்‌ - 
என சத்தியே எனும்‌, விர்த்தியே, ஆதிசேடன்‌ - ஆதிசேஷனாம்‌, 
அதுவும்‌, எனை அலால்‌ என்னைத்தவிர, பேதம்‌ அன்று எனும்‌ 


௧௯௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வேறல்லவென்றெ, பேணல்‌ = கருத்து, இரும - ஸ்ரீவச்சமாம்‌, 
மாதவன்‌ பரஞான வரதன்‌ (ஏ) ௫ மேலான ௮னுபவஞான த்தைக்‌ 
கொடுக்கும்‌ ௮தீத ஞான சொரூபியே மகாதவநிலையால்‌ அடையத்‌ 
தக்க பகவானாம்‌, (ஏ - ௮சை) 


(போ - ரை) அன்னியமான யாவும்‌ எனத சத்தியே யெனும்‌ 
விர்‌த்தியே ஆதிசேவனாம்‌, ௮.அவும்‌ என்னைத்தவிர வேறல்லவென்‌ 
இற கருத்து ஸ்ரீவச்சமாம்‌, மேலான ௮னுபவஞான த்தைக்‌ கொடுக்‌ 
கும்‌ ௮தீதஞான சொரூபியே மகாதவ நிலையால்‌ அடையத்தக்க 
பகவானாம்‌, 


எனை யொழிந்தொன்‌ நிலையெனும்‌ விர்த்தியாம்‌ 
இனிய வாலிலை யிற்பர மாஅ யில்‌ 

நனவி னிற்சுழுத்திப்பத கானெலாம்‌ 

பினம தன்றெனும்‌ பெற்றி கருடனே (௨௨௦௮) 


(ப- ரை) எனை ஒழிக்த-: எனைத்தவிர ஒன்று இலை எனும்‌ = 
சிறிதும்‌ இல்லையெனும்‌, விர்த்தியாம்‌ - விர்த்தியாயெ, இனிய 
ஆலிலையில்‌ = ஈல்ல ஆலிலையின்மேல்‌, பரமால்‌ = பிரமமாயெ 
விஷ்ணுவின்‌, அயில்‌ ௫ நித்திரையாவது, கனவினில்‌ ௫ சாக்கிரத்தி 
லேயே, சுழுத்திப்பதம்‌ - சுழுத்தி நிலையை அடைதலாம்‌, கான்‌ 
எலாம்‌ - கானே யாவும்‌, பினம்‌ (அத) அன்ற எனும்‌ - அன்‌ 
னியம்‌ ௮ல்லவென்ற, பெற்றி நிச்சயத்தன்மையே, கருடனே ௫ 
சருடனாம்‌, (௮௮ சொல்‌ஓருபு) 


(பொ- ரை) என்னைத்தவிரச்‌ சிறிதுமிலையெனும்‌ விர்த்தியாயெ 
கல்ல ஆலிலையின்மேல்‌ பிரமமாயெ விஷ்ணுவின்‌ நித்திரையாவது 
சாக்ரெ.த்திலேயே சுழுத்திநிலையை யடைதலாம்‌, கானே யாவும்‌, 
அன்னியமல்லவென்‌ ற திச்சயத தன்மையே கருடனாம்‌, 

தன துஞான சமுத்திரத்‌ தூடுபோய்ப்‌ 

பனிசெய்‌ மாயையென்‌ பஞ்சச னைச்செகுத்‌ 

தனைய சாரசத்‌ தப்பிர மம்மதாம்‌ 

இனிய பாஞ்சசன்‌ யத்தரி யேசனே, (௨௦௯) 


(ப-ரை) தனது ஞான தன்னை அதிதலென்னும்‌, சமுத்திரத்‌ 
போய்‌ 2 சமுத்திரத் துள்ளே சென்று, பனிசெய்‌ - துன்பத்சைச்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ கக்க 


செய்யும்‌, மாயையென்‌ ௫ மாயையென்கிற, பஞ்சசனைச்‌ செகுத்து 
பஞ்ச ஜனன்‌ என்னும்‌ அசுரனைக்‌ கொன்று, அனையசார ௫ ௮ம்மாயை 
யின்‌ சாரமான, சத்தப்பிரமமாெ, இனிய பாஞ்சசன்யத்து - 
கல்ல பாஞ்ச ஜன்னியமென்னும்‌ சங்கைத்‌ தரித்த, அரி ௫ மகா 
விஷ்ணு, ஏகனே ஒன்றாகிய பிரமமே, (௮ - சொல்லுருபு) 


(போ-ரை) தன்னையதித லென்னுஞ்‌ சமுத்தாத்துள்ளே 
சென்று அன்பத்தைச்‌ செய்யும்‌ மாயை யென்ற பஞ்சஜன 
னென்னும்‌ ௮சுரனைக்கொன்று ௮ம்மாயையின்‌ சாரமான சத்தப்‌ 
பிரமமாகிய ஈல்லபாஞ்ச ஜன்னியமென்னும்‌ சங்கைத்தரித்த மகா 
விஷ்ணு ஒன்றாயெ பிரமமே, 

பன்னிரு சீர்‌ விருத்தம்‌, 
தாமதகுணத்தரா நிருதர்தம்‌ மோடிரா சதநீர ராமசுரரும்‌ 

சாத்திக ராஞ்சுரரு முயர்ஞானி யாமரி தனாற்சித்த நிலவைசாட்டி. 
மாமறை யெனும்பயோ ததியிடைப்‌ புத்தியெனு மந்தர நிருத்தமன 

மாம்‌ 
வாசுகியினால்‌ விசாரணையெனுங்‌ கடைதல்செய வந்தெழச்‌ 

[சூனியவிடம்‌ 
ஏமகுரு வாஞ்சம்பு பாலுறச்‌ சாட்சியுணர்‌ வெனுமிடற்‌ ட்‌ 
வவர்‌ 
இனிதுமுய லப்பினும்‌ பரஞான வமிர்தமெழ விதனைமுன்‌ னுது 
| மவ்வரி 

நாமிசை யஇிதமள வும்பே? விடும்பா ஞானமோ ினியாசமால்‌ . 
ஈண்ணுமவ்‌ வசுரர்க்‌ இலாதுணர்வை யிமையாத கல்லமர ருக்கு 
[ரூமே (6௯௦) 

(ப- ரை) தாமத குணத்தர்‌ ஆம்‌- தமோ குணத்தை யுடையவ 
சென்னும்‌, நிருதர்‌ தம்மொடு, இராக்ஷதரும்‌, இராசதநீரர்‌ ஆம்‌ = 
இரஜோகுணத்தின ரென்றெ, அசுரரும்‌, சாத்திகராம்‌ - சத்துவ 
குணத்தினரான, சுரரும்‌ - தேவர்களும்‌, உயர்ஞானியாம்‌ “மேலான 
ஞானியாயெ, அரிதனால்‌ க விஷ்ணுவின்‌ சகாயத்தால்‌, சித்தநிலவை 
= சித்தமென்னும்‌ சந்திரனை, நாட்டி ௫ தூணாகநிறுத்தி, மாமறை 
யெனும்‌ க பெரிய வேதமென்ற, பயஉததியிடை பாத்சமுத்திரத்‌ 
இல்‌, புத்தயெலும்‌ = பு.த்தியாயெ, மந்தரம்‌ நிறுத்தி - மந்தர பரு 
வதத்தை மத்தாச காட்டி, மனம்‌ ஆம்‌ -மனமான, வாசுகியினால்‌- 


௨௦௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வாசுகியைக்‌ கயிறாகக்கொண்டு, விசாரணை எனும்‌ ௫ ஆத்ம விசார 
மெனும்‌, கடைதல்‌ செய-கடைதலைச்‌ செய்ய, வந்து எழச்சூனிய 
விடம்‌ - அதில்‌ சூனியம்‌ எனும்‌ விஷம்தோன்றி வருத்தஞ்செய்ய 
அப்போது, ஏம=காவலான, குருவாம்சம்பு ௫ குருவாகிய சிவன்‌, 
பால்உறஇடத்துச்சேர, சாக்ஷி உணர்வு எனும்‌ மிடற்று உள்‌ 
கொள அவர்‌ ௮வர்‌ அவ்விஷத்தை சாக்ஷிஞானம்‌ என்னும்‌ 
கண்டத்தினுள்‌ ரெ௫த்துக்கொள்ள, இனிது முயலப்பினும்‌ - மறு 
படியும்‌ கன்றாக முயன்று விசாரிக்க, பரஞான அமிர்தம்‌ எழ = 
மேலான ஞானமென்டற அமிர்தம்‌ விளங்க, இதனை = இதை, 
முன்‌ உறும்‌ ௮வ்‌௮ரி- முன்சகாயமாய்‌ நின்ற அநக்தஞானி யெனும்‌ 
விஷ்‌ ணுவானவர்‌, காமிசை--வாச்குமாத்திரமாய்‌, அதீதம்‌ அளவும்‌ 
= அரியாதிதம்‌ வரையும்‌, பேடவீடும்‌ - சொல்லிவீடுகின்‌௦, அபர 
ஞான--பரோக்ஷ ஞானமாகிய, மோகினியாக - மோடனியாகத்‌ 
தோன்ற, மால்ண்ணும்‌ ௫ அப்போது அங்கே ஆசைகெரண்ட, அவ்‌ 
அசுரர்க்கு இலாது அவ்விராக்ததர்க்கும்‌ அசுரர்க்கும்‌ இல்லாமல்‌, 
உணர்வை இமையாத = விசாரத்தை விடாத, ஈல்‌ அமாருக்கு = 
சத்துவ குணத்நினரரகயெ தேவர்களுக்கு, அருளும்‌ ௫ அனுக்‌கிரடுத்‌ 
தார்‌. (ஏ-௮சை) பினும்‌— பின்னும்‌ என்பதனிடைக்குழை, 

(போ - ரை) தாமத முணத்தையுடையவரென்‌ னும்‌ இராக 
தரும்‌ இரஜோகுணத்தினரென்கிற அசுரரும்‌ சத்துவகுணத்தின 
சான தேவர்களும்‌ மேலான ஞானியாகிய விஷ்ணுவின்‌ சகாய த்தால்‌ 
சத்தமென்ணஞ்‌ சந்திரனைத்‌ தூணாக நிறுத்திப்‌ பெரிய வேதமென்‌ 
ஜெ பாத்சமுத்திரத்நல்‌ புத்தியாயெ மக்தரப்‌ பருவதத்தை மத்தாக 
காட்டி. மனமான வரசுகியைக்‌ கயிறாகக்கொண்டு ஆத்ம விசார்‌ 
மெனுங்‌ கடைதலைச்செய்ய அதில்‌ சூனியமெனும்‌ விஷக்தோன்றி 
வருத்‌,கஞ்செய்ய அப்போது கரவலான குருவாகிய வெனிடத்துச்‌ 
சேர அவ்விஷத்தை அவர்‌ சாக்ஷி ஞானமென்னுல்‌ கணடத்தினுள்‌ 
செத்துக்கொள்ள மறுபடியும்‌ கன்றாக முயன்று விசாரிக்க 
மேலான ஞானமென்ற அமிர்தம்‌ விளங்க இதை, முன்சகரயமரய்‌ 
கின்ற அந்த ஞானியெனும்‌ விஷ்‌ ணுவானவர்‌, வாக்குமாத்திரமாய்த்‌ 
அரியாதிதம்‌ வரையுஞ்‌ சொல்லிவீடுகின்‌ உ பரோக்ஷ ஞானமாகிய 
மோடனியாகத்தோன்‌.௦, அப்போது அங்கே ஆசைகொண்ட அவ்‌ 
விராக்ஷதர்க்கும்‌ அசுரர்க்குமில்லரமல்‌, விசரரத்தை விடாத சத்துவ 
குணத்தினராகயெ தேவர்களுக்கு அனுக்ெடுத்தரர்‌. 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௦௧ 
அறசீர்விருத்தம்‌ 
அனை த்‌.து மியானன்‌ தென்‌ னு முரஞ்சிறிய திருவடி:யா மாஞ்சனேயன்‌ 
கனப்படவெல்லா நானென்‌ பதபெரிய திருவடியால்‌ கலுழனொன்றாய்‌ 
உனத்துரிய மாம்யானே யதீதமெனன்மேனோக்கு மொருமைக்‌ 


கோபிவனப்பரமாம்‌ தன்னிடைச்‌ சாரான்மநிலை கவுத்துவமா - 
மணிமா லுக்கே (௨௯௧) 


(ப -ரை) அனைத்தும்‌ - எல்லாம்‌, யான்‌ அன்று என்னும்‌ 
உரம்‌ கான்‌ அல்லவென்னும்‌ ஞானமே, செறிய திருவடி, ஆம்‌ = 
என்றெ, ஆஞ்சனேயன்‌ = அனுமானாம்‌, கனப்பட -: மேன்மையுற, ' 
எல்லாம்‌, கானென்பது - நானே எனும்‌ ஞானம்‌, பெரிய திருவடி, 
ஆம்‌ = ஆன, கலுழன்‌ - கருடனாம்‌, ஒன்றாய்‌ - ஒன்றே 
என, உன நினைக்க, அரியமாம்‌ ௫ துரியசொரூபியாகிய, யானே, 
அதிதம்‌ எனல்‌ - துரியாதீத நிலையாம்‌ என்னும்‌ நிச்சயம்‌, மேல்‌ 
நோக்கும்‌ - மேலே கோக்கியிடப்படும்‌, ஒருமைக்‌ கோபி-சோபி 
மண்ணாயெ ஒரு சாமமாம்‌, வன ௫ கல்ல, பரமாம்‌ = பிரமமாகிய, 
தன்னிடை = தன்னிடத்து, சார்‌ ௫ அபேதமாகப்‌ பொருந்திய, 
ஆன்மநிலை ௫ ஆத்மாவின்‌ நிலைமையே, கவுத்துவமாமணி = 
சவுஸ்‌தவரத்தினமாம்‌, (1) மாலுக்கு (ஏ) = மகாவிஷ்ணுவுக்கு, 

(ஏ - அசை) (உன - உன்ன என்பதனிடைக்குறை) 


(போ-ரை) மகாவிஷ்ணுவுக்கு எல்லாம்‌ கானல்லவென்னும்‌ 
ஞானமே சிறிய இருவடியென்‌ இற அனுமானாம்‌, மேன்மையுற எல்‌ 
லாம்‌ கானேயெனும்‌ ஞானம்‌ பெரிய திருவடியான கருடனாம்‌, 
ஒன்றேயென நினைக்கத்‌ துரிய சொருபியாயெ யானே அரியாதீத 
நிலையாமென்னும்‌ நிச்சயம்‌ மேலே கோக்கயிடப்படும்‌ கோபிமண்ணா 
இய ஒரு காமமாம்‌, ஈல்லபிரமமாயெ தன்னிடத்து அபேதமாகப்‌ 
பொருந்திய ஆத்மாவின்‌ நிலைமையே கவுஸ்துவரத்தினமாம்‌, 


பகர்சுத்தப்‌ பிரமமெனும்‌ விட்டுணுவே பரப்பிரமம்‌ பரமானர்தர்‌ 
தொகுதேசோ மயர்பரிபூ ரணரவ்வி யாகிருதர்‌ சுவர்ண சர்ப்பர்‌ 
மிகவுற்ற விராட்டெனே பிரரஞ்ஞன்றை ௪தனோடு விசவனாகும்‌ 
தகுபத்தா மவதாரஞ்‌ சுவானுபவ।மெனுமுலகோத்‌ தரரத்திற்கே 


(2௯௨) 


௨௦௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப்‌-ரை) (௧) பகர்‌2சொல்லப்படுறெ, சுத்தப்பிரமம்‌ எனும்‌, 
விட்டுணுவே = மகாவிஷ்ணுவே, (௩) பரப்பிரமம்‌, பரமானர்தர்‌, 
தொகு கூடிய, தேஜோமயர்‌, பரிபூரணர்‌, ௮வ்வியாஇருதர்‌, சுவர்ண 
கர்ப்பர்‌ ௫ இரணிய கர்ப்பர்‌, மிகஉற்ற ௫ சர்வமாக விளங்குகிற, 
விராட்‌ (உடன்‌) (ஏ), பிராஞ்ஞன்‌, தைசதன்‌ (ஓட), விசுவன்‌ 
ஆகும்‌ - என்பவை ஆயெ, தகு-தகுந்த, பத்தாம்‌ ௮வதாரம்‌ = 
பத்து அவதாரம்‌ ஆவர்‌, (௨) சுவானுபவம்‌ எனும்‌, உலக உத்தா 
ரத்திற்கு (ஏ) -உலகரகைஷக்கரச, (ஏ, ஏ, அசைகள்‌) (உடன்‌ ஜட, 
மூன்றாம்‌ வேற்றுமை யுருபுகள்‌,) 


(போ - ரை) சொல்லப்படுகிற சுத்தப்பிரமமெனும்‌ மகாவிஷ்ணு 
வே சுவானுபவம்‌ எனும்‌ உலகரகைஷக்காகப்‌ பரப்பிரமம்‌ பரமானம்‌ 
தர்‌ கூடிய தேஜோமயர்‌ பரிபூரணர்‌ அவ்வியாகிருதர்‌ இரணியசர்ப்பர்‌ 
சர்வமாக விளங்குகிற விராட்டு பிராஞ்ஞன்‌ தைசதன்‌ விசுவன்‌ 
என்பவையாகிய தகுந்த பத்து ௮வதாரமாவர்‌, 


பிரம வரிட்ட மீனாய்ப்‌ பெருக்தத்‌ அவவர ரியினா 

டுருவிச்‌ சரத்தை யின்மை யுருச்சோ முகனை வதைத்துப்‌ 
பரிவிற்‌ திரும்பா நிட்டா பரனாய்ச்சமாதி நிலையைத்‌ 

தெரிவி யாதுதெரித்த திகழ்மா மறையுத்‌ தரிப்பே (2௯௩) 


(ப- ரை) பிரமவரிட்ட - பிரமவரிட்டன்‌ என்னும்‌, மீன்‌ 
ஆய்‌ -மச்சமாகி, பெரும்‌ தத்‌. துவவாரியின்‌ ஊடுஉருவி- தத்துவங்‌ 
களின்‌ கூட்டமெனும்‌ பெரிய சமுத்தாத்தினுள்ளேபோய்‌, சரத்தை 
யின்மை ௨௬-- ரத்தை இல்லாமையே வடிவமாகிய, சேரமுகனை 
சோமுகாசுரனை, வதைத்து ௫ சொன்று, பரிவில்‌ ௫ அன்பினால்‌, 
திரும்பா க மீளாத, நிட்டாபரனாய்‌ ௫ நிஷ்டையிலேயே அழுந்தின 
வனாய்‌, சமாதி நிலையை, நிர்விகற்பசமாதி நிலைமையை, தெரிவீயா அ 
தெரித்தல்‌ -உணர்த்தாமல்‌ உணர்த்து தலே, இகழ்மாமறை--மேன்‌ 
மையாக விளங்கும்‌ வேதங்களை, உத்தரிப்பு (ஏ) - மீட்டுவக்ததாம்‌. 
(ஏ-அசை) 

(போ - ரை) பிரமவரிட்ட னென்னும்‌ மச்சமாடுத்‌ தத்துவங்‌ 
களின்‌ கூட்டமெலும்‌ பெரிய சமுத்திரத்தினுள்ளே போய்ச்சரத்தை 
யில்லாமையே வடிவமாகிய சோமுகாசுரனைக்‌ கொன்‌ அறு அன்பினால்‌ 
மீளாத நிஷ்டையிலேயே அழமுந்தினவனாய்‌ நிர்வீகற்பசமாதி நிலை 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௦௩ 


மையை உணர்த்தாம லுணர்த்துதலே மேன்மையாக விளங்கும்‌ 
வேதங்களை மீட்டுவந்ததாம்‌. 
கலி விருத்தம்‌. 
வலியச்‌ செய்யு மகான்கள்‌ பணிச்செயல்‌ 
மலியு மர்தர:மற்றோ ரனுபவ 
அலையுண்மூழ்க லறவரி யானெனும்‌ 
உலைவில்‌ கூர்ம முவகையிற்‌ ருங்குமால்‌, (௨௯௪) 

(ப-ரை) வலியச்செய்யும்‌ ௫ ஈல்லோர்‌ தாமே சென்று 
செய்யும்‌, மகான்கள்‌ - பெரியோர்களின்‌, பணிச்செயல்‌ = ஏவற்‌ 
ஜொழில்‌ என்னும்‌, மலியும்‌ மந்தரம்‌ ௫ பெரிய மந்தர மலையானது, 
மற்றோர்‌ அனுபவ ௫ மற்றவர்களுடைய ௮னுபவமென்னும்‌, ௮லையுள்‌ 
முழ்கல்‌ அற - சமுத்திரத்தில்‌ மூழ்பெபேரகாதபடி, வரியான்‌ 
எனும்‌ ௫ பிரமவரியானெனும்‌, உலையில்‌ கூர்மம்‌ = கேடி.ல்லாத 
கூர்மமான அம்‌, உவசையில்‌ = பிரியமாய்‌, தாங்கும்‌ (ஆல்‌) = ஏற்‌ 
அக்கொள்ளும்‌, (ஆல்‌ - ௮சை) 

(போ ௨ ரை) கல்லோர்‌ தாமே சென்று செய்யும்‌ பெரி 
யோர்களின்‌ ஏவத்றொழிலென்‌ னும்‌ பெரிய மந்தர மலையானது மற்ற 
வர்களுடைய ௮னுபவமென்னுஞ்‌ சமுத்திரத்தில்‌ மூழ்ப்‌ போகாத 
படி. பிரமவரியானெனுங்‌ கேடில்லாத கூர்மமானது , பிரியமா 
யேற்றுக்கொள்ளும்‌. 

(கருத்து) மிகுதியாய்ச்‌ சமாதி சுகத்திலேயே இருக்ெபடி. 
யால்‌ தானே போய்த்‌ தேடிக்கொள்ளாமல்‌ பிறர்‌ வலியவந்து 
கொடுக்கும்‌ உணவு உடை முதலிய முக்யெமானவற்றை மாத்திரம்‌ 
ஏற்௮ுக்கொள்வோன்‌ பிரமவரியானாம்‌, 

கலி நிலைத்துறை. 

மருவு மூடவாரிதியுளே கவர்க்துசென்‌ மான 

இரணி யாக்கனை வீட்டியே பயிக்கமென்‌ தியம்பு 

தமணி தன்னைமே னிவிடும்‌ வரனெனும்‌ தனிச்சூ 

கரம இழ்ந்துசா தகர்முமூட்‌ சுயிரெலாங்‌ களிப்பான்‌ (௨௯௫) 


(ப-றை (௨) மருவு மூடவாரிதியுள்‌ (ஏ) - பொருந்திய 
முடத்தன்மை எனும்‌ சமுத்திரத்தினுள்ளே, கவர்க்து செல்‌ = 


௨௦௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


இர௫த்துக்கொண்டுபோன, மான = இவ்வெளிமைத்தொழில்‌ செய்‌ 
றதா என்றுண்டாகும்‌ நினைவாகிய, இரணியாக்கனை ௫ இரணி 
யாக்னை, வீட்டி (ஏ) = கொன்று, (௪) பயிக்கம்‌ = பிச்சை 
அல்லது பிச்சை ஏற்கும்‌ எண்ணம்‌, என்னு இயம்பு - என்று 
சொல்லப்படுகிற, தரணிதன்னை - பூமியை, மேல்‌ நிறுவிடும்‌ ௫ 
மேலாகஸ்தாபிக்கும்‌, (௧) வரன்‌ எனும்‌ = பிரமவரன்‌ என்னும்‌, 
தனிச்சூகரம்‌ ஒப்பற்தவராகமான அ, (௩) மகிழ்க்து - தானும்‌ 
மூழ்க து, சாதகர்‌ முமூட்சு = அப்பியாசிகள்‌ முமூட்சுக்கள்‌ 
என்னும்‌, உயிரெல்லாம்‌ ௫ வேர்களெல்லாம்‌, களிப்பான்‌ = மதி 
மும்படி. (ஏ- ஏ - அசைகள்‌) 


(போ-றை பிரமவரன்‌ என்னும்‌ ஒப்பற்ற வராகமானது 
பொருந்திய மூடத்தன்மையெனுஞ்‌ சமுத்திரத்தினுள்ளே கித்‌ 
துக்கொண்போன இவ்வெளிமைத்‌ தொழில்‌ செய்கிற தாவென்‌ 
அண்டாகும்‌ நினைவா இரணியாக்ஷனைக்‌ கொன்று தானும்‌ 
மூழ்க து அப்பியாசிகள்‌ முமூட்சுக்களென்னுஞ்‌ சவர்களெல்லாம்‌ 
மழும்படி பிச்சை அல்லது பிச்சையேற்கும்‌ எண்ணமென்று 
சொல்லப்படுகிற பூமியை மேலாக ஸ்தாபிக்கும்‌, 


வேண்பா. 


அ௮றியாமைத்‌ தூணின்‌ றகமலஇன்‌ தென்ற 

தெறிஞானாங்‌ காரகர சிம்மக்‌--குறிமேவித்‌ 

தெட்பிரம வித்தாமால்‌ வே விரணியற்‌ கொன்‌ 

அட்பிரசு லாதனையா ளும்‌ (௨௯௬) 


(ப- ரை) அறியாமை ௫ அஞ்ஞானமென்னும்‌, தூண்‌ 
நின்று ௫ தூணிலிருக்து, ௮கம்‌ அலது இன்று என்று = 
அதற்குச்‌ சரக்ஷியாயெ கானல்லாம லொன்‌ றும்‌ இல்லையென்று 
தெறி - வெளிப்பட்ட, ஞானாங்கார - ஞான அ௮கங்கரரமென்‌ ம்‌ 
ஈரசிம்மச்குஜி மேவி -- ஈரசில்க உருவைப்‌ பொருக்‌இ, தெள்‌ = 
தெளிக்த, பிரமவித்து ஆம்‌ மால்‌ ௫ பிரமவித்தென் விஷ்ணு 
வானர்‌, வே இரணியத்‌ கொன்று ௫ வெனாயெ இரணிய கசிபு 
வைக்கொன்ற, உள்‌ பீரசலாதனை ௫ உள்ளமெனும்‌ பிரசலாதனை, 
ஆளும்‌ = ஆள்வார்‌. 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௦௫ 


(போ-றை) அஞ்ஞரனமென்னுக்‌ தூணிலிருந்து அதற்குச்‌ 
சாக்தியாயெ கானல்லாம லொன்று மில்லையென்று வெளிப்பட்ட 
ஞான அகங்கரரமென்னும்‌ ஈரசிங்க உருவைப்‌ பொருக்தித்‌ தெளிந்த 
பிரமவித்தென்ற விஷ்ணுவானவர்‌ வனாயெ இரணி௰ கசிபுவைக்‌ 
கொன்று உள்ளமென்னும்‌ பிரகலாதனையாள்வார்‌. 

கலிநிலைத்துறை, 
சாட்சி விர்த்திவா மனனனாக்‌ கனாவெனுக்‌ தலம்விண்‌ 
சூட்சச்‌ வனா மாவலி யடங்்‌டெச்‌ சுழுத்திக்‌ 
காட்டுப்‌ பரதல முள்வெளி வியாபகக்‌ கழலான்‌ 


ஆட்சயொயளச்‌ தகண்டவோர்‌ விீந்திரற்‌ களிக்கும்‌ (௨௯௭) 


(பஃறை) சாட்சவிர்த்தி-சாக்ஷி விர்த்தியெனும்‌, வாமனன்‌ -- 
வாமன மூர்த்தியானவர்‌, ஈனா - சாக்கிரம்‌, கனா - சொப்பனம்‌, 
எனும்‌ - என்றெ, தலம்‌ - மண்ணையும்‌, விண்‌ - விண்ணையும்‌, 
சூட்ச--சூட்சும ரூபியான, வேனாம்‌ ௫ ஜீவனாயெ, மாவலி ௫ மகா 
பலி, அடங்டெ = அடக்கும்படி, சுழுத்தி - சுழுத்தியெனும்‌, 
காட்டிப்பாதலம்‌ ௫ சாக்ஷியாகய பாதாளத்தையும்‌, உள்‌ வெளி 
வியாபக - உள்வியாபகம்‌ வெளிவியாபக மென்னும்‌, கழலால்‌-- 
பாதங்களால்‌, ஆட்சியாய்‌ ௫ உரிமையாக, அளந்து, ௮சண்ட 
ஓர்வு இக்இரற்கு ௫ அசண்ட விருத்தியெனும்‌ இந்திரனுக்கு, 
அளிக்கும்‌ ௫ கொடுப்பார்‌, 

(போ ரை) சாக்ஷி விர்த்தி யெனும்‌ வாமன மூர்த்தியானவர்‌ 
சரக்ரெ சொப்பன மெனும்‌ மண்ணையும்‌ விண்ணையும்‌ சூட்சுமரூபி 
யான ஜீவனாயெ மகாபலியடங்கும்படி சுழுத்தியெனுல்‌ காக்நியாகிய 
பாதாளத்தையும்‌ உள்வியாபகம்‌ வெளிவியாபக மெனும்‌ பாதங்‌ 
களால்‌ உரிமையாக அளந்து அகண்ட விருத்தியெலும்‌ இந்திர 
னுக்குக்‌ கொடுப்பார்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
பின்னை யெனும்‌ இதிக்குமிறை யாயசா சிபனென்னும்‌ 
பிரமத்‌ இன்கண்‌ 
உன்னலுறு மபின்னையெனு மதிதியினால்‌ வருங்குருவா 
முபேந்தி ரன்றான்‌ 


௨௦௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


இன்னலுயிர்‌ மாவலிபான்‌ மூன்‌ வத்தை யுலகுகவர்ட்‌ 
திச னென்னும்‌ 

அர்நிகழ்தே வேம்திரற்£ர்‌ தவனையக மமதையினோ 
டடக்டிக்‌ காக்கும்‌ (௨௯.௮) 


(ப- ரை) பின்னையெனும்‌ - பின்னாசத்தியென்கிற, திதிக்கும்‌ 
ததி தேவிக்கும்‌, இறையாகெ காபன்‌ என்னும்‌ ௫ தலைவனாயெ 
கரபெ முனிவரென்டெ பிரமத்தின்கண்‌ -பிரமத்தினிடத்து, உன்ன 
இறும்‌ நினைக்கத்தக்க, ௮பின்னை எனும்‌ அபின்னாசத்தியென்ற 
௮திதியினால்‌- அதிதிதேவியினால்‌, வரும்‌ குருவாம்‌ ௫ தோன்றிய 
குருவாகிய, உபேந்திரன்‌ (தான்‌) ௫ இக்திரனுக்கு இளையவாமன 
மூர்தீதியானவர்‌, இன்னல்‌ உயிர்‌ - அன்பமுறுன்ற ஜீவனான:, 
மாவலிபால்‌ ௫ மகரபலியிடத்து, மூன்றவத்தையுலகு ௫ சாக்கிர 
சொப்பன சுழுத்தி யவஸ்தைகளென்கற உலகங்களை, கவர்ம்து = 
இரத்து, ஈசன்‌ எனும்‌ ௫ ஈசுவரன்‌ என்னும்‌, அம்நிகழ்‌ ௫ அழகு 
விளங்கும்‌, தேவேந்திரற்கு--தேவேக்திரனுக்கு, ஈந்துககொடுத்து, 
அவனை = அந்த்ச்‌ வேனாகய மகாபலியை, ௮கமமதையினோடு = ' 
அகங்கார மமகாரங்களோடு, அடக்கி, காக்கும்‌ ௫ காப்பார்‌, (தான்‌, 
சாரியை), 


(போ -றை) பின்னாசத்தி யென்ற இதி தேவிக்கும்‌ தலைவ 
னாய காபமுனிவ ரென்றெ பிரமத்தினிடத்து நினைக்கத்தக்க 
அபின்னாசத்தி யென்றெ அதிதிதேவியினாற்‌ றோன்‌.றிய குருவாகிய, 
இக்திரனுக்்‌களையவாமன மூர்‌ த்தியானவர்‌ அன்பமு றன்‌ ற ஜீவனான 
மகரபலியிடத்துச்‌ சாக்ரெ சொப்பன சுழுத்தியவஸ்தைகளென்கறெ 
உலகங்களைக்கிரடுத்து ஈசுவரனென்னும்‌ அழகுவிளங்கும்‌ தேவேம்‌ 
இரனுக்குக்‌ கொடுத்து அந்தச்‌சவனாயெ மகாபலியை அகங்கார 
மமகாரங்களோடடக்கிக்‌ காப்பார்‌. 


கலி விருத்தம்‌. 
இத்த பூன்‌ றவிர்த்‌ இப்பர ரொமன்‌ 
தத்து பேதமாஞ்‌ சத்திரி யரைக்கொன்‌ 
றொத்த சிக்தையென்‌ ௮ரைக்குஞா லத்தைக்‌ 
கத்த அம்பர கரபெற்‌ களித்தான்‌, (௨௯௯) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௦௭ 


(ப- ரை) சத்த இடமான, பூன்றவிர்த்தி - அகண்ட விர்த்தி 
யெனும்‌, பரசிராமன்‌, தத்து தரவுின்ற, பேதமாம்‌ சத்திரியரை 
பேத கற்பனைகளென்னும்‌ சத்திரியரை, கொன்று, ஒத்தரிக்தை 
என்னு உரைக்கும்‌ -சமசத்தமென்று சொல்லப்படும்‌, ஞாலத்தை 

. பூமியை, கத்து ௮றும்‌--சங்கற்பமத்‌த, பரகாபெற்கு = பிரமமென்‌ 
ணுங்‌ கரசிப முனிவருக்கு, அளித்தான்‌ கொடுத்தான்‌, 


(போ - ரை) திடமான அகண்ட விருத்தியெனும்‌ பரசிராமன்‌ 
தாவுனெற பேத கற்பனைகளென்னும்‌ சத்திரியரைக்கொன்று சம 
சித்தமென்௮ சொல்லப்படும்‌ பூமியைச்‌ சங்கத்பமற்ற பிரமமென்னுங்‌ 
காசிபமுனிவருக்குக்‌ கொடுத்தான்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌. 
மழையுணர்வா மிரேணுகையைச்‌ சுதனான்மாய்‌ வித்துப்பின்‌ 
வருவித்‌ திட்ட 
இறை விசுவா சஞ்சமதக்‌ கினியிவனாற்‌ கெளிவுகல 
மிசைந்து மன்னோம்‌ 
சழையுறக்கொல்‌ லகந்தையர சைக்குலத்தோ டொழியசண்டா 
கார வீர்த்தி 
அறைகொள்பர ரொமன்றான்‌ பரமான்ம விராகவன்முன்‌ 
னடங்கு மன்றே, (௩௦௦) 


(ப-ரை) மறை உணர்வு ஆம்‌ - சாஸ்திர விசுவாச மெனும்‌, 
இரேணுகையை , சுதனால்‌-பு.த்திரனால்‌, மாய்வித்து ௫ கொல்லச்‌ 
செய்து, பின்‌ - பின்பு, வருவித்திட்ட ௫ வீளங்கும்படி. வைத்த, 
இறை விசுவாசம்‌ ௫ குருவிசுவாசம்‌, சமதக்கினி = ஜமதக்கினி 

, முனிவராம்‌, இவனால்‌ ௫ இம்முனிவரால்‌, தெளிவுகலம்‌ ௫ கல்ல 
தெளிவை, இசைக்தும்‌ ௫ அடைந்தும்‌, ௮ன்னோற்‌ கறையுறக்கொல்‌ 
= அம்முனிவரைக்‌ குத்தமுறக்‌ கொன்‌ ற, அகந்தை அரசை சகல 
சரஸ்‌இிரமும்‌ செரியவேண்டு மென்னும்‌ ௮பிமானமுடைய அகங்கார 
மெலும்‌ கார்த்த வீரியார்ச்சுனராசனை, குலத்தொடு, ஒழி=ஒழித்த, 
அகண்டாசார விர்த்தி- ௮கண்டாகார விருத்தியென்றெ, அறை 
கொள்‌ 2 மலைக்குகையை இடமாசக்கொண்ட, பரசிராமன்‌ (தரன்‌), 
பரமான்ம ௫ பரமாத்மாவாகயெ, இராகவன்‌ முன்‌ ௫ இராம மூர்த்தியின்‌ 
சக்நிதியில்‌, அடங்கும்‌ (அன்அ) (ஏ) ௫ அடங்கினான்‌, (அன்று ஏ; 
அசைகள்‌) (தான்‌, சாரியை), 


௨௦௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ - ரை) சாஸ்திர விசுவாசமெனும்‌ இரேணுகையைப்புத்திர 
னாற்‌ சொஃலச்செய்து பின்பு விளங்கும்படி வைத்த குருவிசுவாசம்‌ 
ஜமதக்கினி முனிவராம்‌. இம்முனிவரால்‌ கல்ல தெளிவையடைக்தும்‌ 
அம்முனிவரைக்‌ குற்றமுறக்‌ கொன்ற சகல சாஸ்திரமும்‌ தெரிய 
வேண்டுமென்னும்‌ அபிமானமுடைய அகங்காரமெனுக்‌ கார்த்‌ தவீரி 
யார்ச்சுன ராசனைக்‌ குலத்தோடொழித்த அகண்டாகார விருத்தி 
யென்ற, மலைக்குகையை இடமாசக்கொண்ட பரசராமன்‌ பரமாத்‌ 
மாவாயெ இராமழூர்‌த்தியின்‌ சந்நிதியில்‌ அடங்னொன்‌. 

வேண்பா. 
கமித்தலுறு ஞானஞ்சங்‌ கற்பங்‌ கருமம்‌ 
இமித்தயராக்‌ கோசலைகை சே? சுமித்திரையே 
முன்னவளுக்‌ சேகனடு மொய்குழலா ரூக்கொருவன்‌ 
பின்னவட்கு மைந்தரிரு பேர்‌. (௬௦௧) 

(ப- ரை) கமித்தல்‌ 2 பொறுமை, உறஞானம்‌ = உற்தஞான 
சத்தி, சங்கற்பம்‌ சங்க ற்ப ௪,த்தி,சருமம்‌ _கரும௪த்தியென்னுமிவை 
கள்‌ முறையே மித்த = புழுவும்‌, ௮யரா- தன்னால்‌ வருந்தா தடை 
யுடைய, கோசலை ௫ கெளசலை, கைகேத, சுமித்திரை (ஏ) - சுமித்‌ 
இரையுமாம்‌, முன்னவளுக்கு ௫ முன்னவளான கெளசலைக்கு, ஏகன்‌ 
ஒருபுத்திரன்‌, ஈமொய்‌ குழலாளுக்கு--கடுவினளாகய கைகே 
சிக்கு, ஒருவன்‌ - ஒரு குமாரன்‌, பின்னவட்கு = பின்னவளான 
சுமித்திரைச்கு, மைந்தர்‌ இருபேர்‌ - இரண்டு மைந்தராவார்‌. (ஏ, 
அசை). 

(போ. ரை) பொறுமையுத்ற ஞானசத்தி சங்கற்ப சத்தி கரும. 
சத்தி யென்னுமிவைகள்‌ முறையே புழுவுக்தன்னால்‌ வருந்தாதகடை 
யுடைய கெளசலை, கைகேசி, சுமித்திரையுமாம்‌; முன்னவளான கெள 
சலைக்கு ஒருபுத்திரன்‌ ஈடுவினளாகெய கைகேடிக்கு ஒரு குமாரன்‌ 
பின்னவளான சுமித்திரைக்கு இரண்டு மைக்தராவார்‌. 


ஆன்மா விராம னமர்வீவே கம்பரதன்‌ 
மேன்மா றிலாத விருத்தயுரக—,தான்மெய்‌ 


இலச்குமணனாகு மெழில்யூகக்‌ தானே 
சலக்குரிய சத்துருக்க னன்‌, (௬௦௨) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௦௯ 


(ப- ரை) ஆன்மா ஆத்மா, இராமன்‌ = இராம மூர்த்தியாம்‌, 
அமர்‌ பொருந்திய, விவேகம்‌, பரதன்‌ = பரதனாம்‌; மேல்மாஜிலாத 
= மாறிலாத மேலான, விருத்தி, உரம்‌ (தான்‌) £ ஞானம்‌, மெய்‌ 
இலக்குமணன்‌ = உண்மையுள்ள இலட்சுமணனாம்‌, எழில்‌ அழயெ 
கல்ல, யூகம்‌ (தான்‌) (ஏ) யுக்தி, ஈலக்கு உரிய ௫ ஈன்மைக்குரிய 
சத்துருக்கனன்‌ = சத்தருக்கனனாம்‌, (தான்‌, தான்‌ சாரியைகள்‌) 
(௭-அசை.) 


(போ-ரை, ஆத்மா இராமமூர்த்தியாம்‌, பொருக்திய விவேகம்‌ 
பரதனாம்‌, மாறிலாத மேலான விருத்திஞானம்‌ உண்மையுள்ள 
இலட்சுமணனாம்‌, ௮ழூய கல்ல புக்தி கன்மைக்குரிய சத்துமுக்‌ 
கனனாம்‌, 


கலி நிலைத்துறை, 
பொலன்வி தேசகாட்‌ டிற்குருச்‌ சனகன்‌ முன்‌ புக்தி 
யலம தால்வீசா ரணேயுழ விருதய மாமோர்‌ , 
நிலனி யற்றவே காக்கிச்‌ சாவி னுண்ணிகழ்ச்ி 
கலமென்‌ பெட்டகத்‌ தனுபவ சான கண்‌ ணும்‌ (௬௦௬) 


(ப-ரை) (௧) பொலன்‌ = அழயெ, விகேசகாட்டில்‌ -தேகத்‌ 
இற்கு வேறுக்தன்மை யென்னும்‌ விதேக தேச த்தில்‌, குருச்சன கன்‌ 
குருவாகிய ஜனகராசன்‌, முன்‌ கழுன்பு, (௩) புக்தி ௮லம்‌ (௮2) 
ஆல்‌௫புத்தியென்றெ கலப்பையினால்‌, விசாரணை = ஆத்மவிசார 
மென்னும்‌, உழவு ௫ உழுதலை, (௨) இருதயம்‌ ஆம்‌ ஓர்‌ - இருதய 
மென்னும்‌ ஒப்பற்ற, நிலன்‌ நிலத்தில்‌, (௪) இயற்ற - செய்ய, 
ஏகாக்கரச்சாலின்‌ - ஏகாக்ரெமென்னும்‌ படைச்சாலில்‌, உள்‌ 
நிகழ்ச்சி - உள்காட்டமெனும்‌, ஈலஎல்ல, மென்பெட்டகத்து = 
மிருதுவான பெட்டியில்‌, அனுபவசானகி ௨ அனுபவமென்‌றெ 
சீதாதேவி, ஈண்ணும்‌ ௫ இடைத்தாள்‌. (அது - சொல்லருபு) 


(போ ஃரை) அழகெ தேகத்திற்கு வேரும்‌ தன்மையென்னும்‌ 
விதேக தேசத்தில்‌, குருவாயெ ஜனகராசன்‌, முன்பு இருதயமென்‌ 
ம்‌ ஓப்பத்ற நிலத்தில்‌ புத்தியென்கிற கலப்பையினால்‌ ஆத்ம விசார 
மென்னும்‌ உழுதலைச்செய்ய, ஏகாக்ரெ மென்னும்‌ படைச்சாலில்‌ 
உள்காட்டமெனும்‌ ஈல்ல மிருதுவான பெட்டியில்‌ ௮னுபவமென்ற 
தொதேவி கிடைத்தாள்‌. 


௨௭ 


௨௧௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 
அறுசீர்‌ விருத்தம்‌. 
ஈசனாம்‌ யாசகற்கு நித்தியம்பூ ரணமுதலா 
விசைக்கும்‌ தன்£ர்த்‌ 
தேசெலாம்‌ தருபிரம மிரகுவதீ தத்தவத்தோன்‌ 
திறத்தில்‌ வேறாப்‌ 
பேசொணாக்‌ கூடத்தரகுராமன்‌ தனையலது 
பிறிதொன்‌ நின்றென்‌ 
றாசுசூனியச்‌ லையை முறித்தனுபூ இச்சிதை 
யணங்கை யுத்றான்‌ (௩௦௪) 


(ப- றை) ஈசன்‌ ஆம்‌ ௫ ஈசுவரனாய, யாசகற்கு ௫ யாசக 
ணுக்கு, நித்தியம்‌ பூரணம்‌ முதலா = நித்தியத்தன்மை பூரணச்‌ 
தன்மை முதலாக, இசைக்கும்‌ -: சொல்லப்படுகிற, தன்‌சர்த்தேசு 
எலாம்‌ தனது சிறந்த செல்வங்களையெல்லாம்‌, தரு = கொடுத்த, 
பிரமம்‌ = பிரமமாகய, இரகு = இரகு மகாராசன்‌, அதிதத்தவத்‌ 
தோன்‌ - அதித நிலையென்னும்‌ சவத்தையுடையவனாம்‌, இறத்தில்‌ 
அவனஅு சுபாவத்திலும்‌, வேறாப்‌ பேசொணா--வேறுகச்‌ சொல்ல 
முடியாத, கூடத்த ரகுராமன்‌ = கூடஸ்தனென்கிற இராகவனாகிய 
ஸ்ரீராமன்‌, தனை ௮லது சாக்தியான தன்னைத்தவிர, பிறிது ஒன்று 
வேறொன்றும்‌, இன்னு என்று ௫ இல்லையென நிச்சயித்தலால்‌, 
ஆசு-9க்ரெ த்தில்‌, சூனியச்சிலையை -: சூனியத்‌ தன்மையெனும்‌ 
வில்லை, முறித்து, அனுபூதிச்‌ தை அணங்கை - சுவானுபவமென்‌ 
இற தொ தேவியை, உற்றான்‌ ௫ அடைந்தான்‌, 


(போ- ரை) ஈசுவரனாகய யாசகனுக்கு நித்தியத்‌ தன்மை 
பூரணத்தன்மை முதலாகச்‌ சொல்லப்படுகிற தனது ெந்த செல்வய்‌ 
களையெல்லாங்‌ கொடுத்த பிரமமாகிய இரகுமகாராசன்‌ ௮தீதநிலை 
யென்னும்‌ தவத்தையுடையவனாம்‌. அவனது சுபரவத்திலும்‌ 
வேறாகச்‌ சொல்லமுடியாத கூடஸ்தனென்றெ இராகவனாயெ 
ஸ்ரீராமன்‌, சாக்ஷியான தன்னைத்‌ தவிர வேறொன்‌ அ மில்லையென 
நிச்சயித்தலால்‌, சக்கிரத்தில்‌ சூனியத்தன்‌மையெலும்‌ வில்லைமுதித்‌ 
துச்‌ சுவானுபவமென்ற €தாதேவியை யடைக்தான்‌. 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௧௧ 
கலி நிலைத்துறை. 
மனமென்‌ மாருதிக்‌ கருளுமான்‌ மாவிரா மன்றான்‌ 
குனிசெய்‌ புத்தியாஞ்‌ சுக்கிரீ வனுக்கவன்‌ கூர்மை 
மனைவியைக்கவர்‌ கருமமாம்‌ வாலியை மடித்துத்‌ 
தனிம தைப்பயில்‌ வாயடிட்‌ இந்தையைத்‌ தந்தான்‌ (௬௦௫) 


(ப- ரை) மனம்‌, என்‌ என்கிற, மாருதிக்கு-- ௮னுமானுக்கு 
அருளும்‌ - அருள்‌ செய்த, ஆன்மா = ஆத்மாவென்னும்‌,. இராமன்‌ 
(தான்‌), குனிசெய்‌--வணங்குகன்‌ ற, புத்தி, ஆம்‌ -ஆயெ, சுக்கிர 
வனுக்கு, அவன்‌ கூர்மை - அவனத சூட்சுமத்தன்மையான, 
மனைவியை, கவர்‌ - சுவர்க்துகொண்ட, கருமம்‌, ஆம்‌ ௫ என்னும்‌, 
வாலியை, மடித்து ௪ கொன்று, தனி = ஒப்பற்ற, மழைப்பயில்வு 
ஆய வேதாந்தப்‌ பழக்கமாகிய, கிட்சக்தையை = இஷ்ூந்தா 
புரியை, தந்தான்‌ ௫ கொடுத்தான்‌. (தரன்‌ - சாரியை) 


(போ- ரை) மனமென்தற அனுமானுக்கு அருள்செய்த 
ஆத்மாவென்னும்‌ இராமன்‌, வணங்குகின்ற புத்தியாயெ சுக்ரீவ 
னுக்கு அவனது சூட்சுமத்தன்மையான மனைவியைக்‌ சவர்ந்து 
கொண்ட கருமமென்‌ னும்‌ வாலியைக்கொன்று ஒப்பற்ற வேதாந்தப்‌ 
பழக்கமாகயெ கிஷ்கிக்தாபுரியைக்‌ கொடுத்தான்‌ 


சன்ம வாலிமைக்தன்‌ இத்த சுத்தியங்‌ கதனோ 
டின்ம இச்சுக்‌ ரீவநின்‌ யூககல்‌ லினமாம்‌ 
வன்மை சேர்படை சூழவத்‌ யான்ம_நால்‌ வழக்கின்‌ 


நன்மை யாயகட்‌ கிக்தைவாழ்‌ கென்றன னாதன்‌ (௬௦௬) 


(ப றை) கன்மவாலி - கர்மமென்னும்‌ வாலியின்‌, மைந்தன்‌ 
அபுத்தினாயெ, சித்தசுத்தி ௫ சத்தசுத்தியென் னும்‌, ௮ங்ககனோடு, 
இன்மதி - கல்லபுத்தியெலும்‌, சுக்ரிவ ௫ சுக்கிரீவனே, நின்யூக- 
உன யுக்திகளின்‌, கல்‌ இனம்‌ இம்‌ = ஈல்ல கூட்டமான, வன்மை ' 
சேர்‌ படைபலம்‌ பொருக்திய சேனை, சூழ, அத்தியான்மறூல்‌ = 
வேதாந்த சாஸ்திர, வழக்கனெ்‌ 2 வழக்கமென்னும்‌, கன்மை, ஆய 
இட்டெக்தை அ ஆயெ இஷ்டூக்தையில்‌, வாழ்க என்றனன்‌ - வாழ்‌ 
வால்‌ என்‌.௮ அருள்‌ செய்தான்‌, காதன்‌ - ஸீராமன்‌, 


௨௧௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்‌ தி சாகரம்‌ 


(போ - றை) கர்மமென்னும்‌ வாலியின்‌ புத்தினாயெ த்த 
சுத்தியென்னும்‌ ௮ங்கதனோடு ஈல்லபுத்தியெனும்‌ சுக்ரரிவனே 
உன அ யுக்இிகளின்‌ ஈல்ல கூட்டமான பலம்பொருந்திய சேனைசூழ 
வேதாந்த சாஸ்திர வழக்கமென்னும்‌ ஈன்மையாயெ ஷ்்தையில்‌ 
வாழ்வாயென்‌ தருள்‌ செய்தான்‌ ஸ்ரீராமன்‌. 


வேண்டா. 
மனமாங்கோ தண்டம்‌ வளைத்திட்டே சந்தைத்‌ 
தனிஎண்பூட்‌ டிப்போதத்‌ தன்னம்‌_பினையேவத்‌ 
இம்பண்‌ பிராக்கதரைச்‌ செத்றுப்‌ பரவாரி 
காப்பண்‌ படிக்துவரு ஈன்கு (௩௦௭) 


(ப- ரை) மனம்‌, ஆம்‌ கோதண்டம்‌ ௫ அய கோதண்டத்தை, 
வளைத்திட்டு (ஏ), சிக்தை= சத்தமென்னும்‌, சனி நாண்‌ = ஒப்பற்ற 
மாணே, பூட்டி, போதத்தன்‌ அம்பினை 2 ஞானமென்ற தனது 
பாணத்தை, ஏவ ௫ செலுத்த, இப்பண்பு - இய குணங்களான, 
இராக்கதரைச்செற்று= இராக்ஷதர்களைக்கொன்‌ அ பரவாரி காப்பண்‌ 
பிரமமென்‌ னும்‌ சுத்த சமுத்திரமத்தியில்‌, படிக்‌ தவரும்‌ ஈன்குஃ 
நன்றாக மூழ்கத்‌ திரும்பிவரும்‌, (ஏ) அசை, 

(போ - ரை) மனமாகிய கோதண்டத்தை வளை த்திட்டுச்‌ செத்த 
மென்னும்‌ ஒப்பற்ற காணைப்பூட்டி ஞானமென்கற தனது. பாணத்‌ 
தைச்‌ செலுத்தத்‌ தியனாணங்களான இராக்ஷதர்களைக்‌ கொன்று 
பிரமமெனும்‌ சுத்த சமுத்திர மத்தியில்‌ சன்றாக மூழ்‌த்‌ இரும்பி 
வரும்‌, 

கலி நிலைத்தறை, 
ஞான சாதகயூகவா னரர்திர ணலங்சொண்‌ 
டான பாதக குணவிராக்‌ கதர்படை யழித்தோன்‌ 
பான பூருவ வாசனை மூலமா பலத்தைத்‌ 
தான ழித்தனன கண்டபோ தப்பெருஞ்‌ சரிப்பால்‌ (௬௦-௮) 


(ப- றை) (௧) ஞானசாதக--ஞான த்திற்கு ௮னுகூலமாயெ, 
யூக-யுக்தகளான, வானரர்திரள்‌ ௨ வானரர்களின்‌ கூட்டமாகிய 
சேனையின்‌, ஈலம்‌ கொண்டு--சகாயத்தைக்‌ சொஜ்£டு, ஆனபாதக 
குண-ஞானத்‌திக்கு வீரோசமான குணக்சளென்னும்‌, இராக்கதர்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௧௩ 


படை ௫ இராக்ஷ்தர்‌ படையை, அழித்தோன்‌ = அழித்தவனாய 
ஸ்ரீராமன்‌, பான = வெளிப்பட்ட, பூருவ வாசனை ௫ முன்சன்ம 
வாசனைகளென்கிற, மூலமாபலத்தை = மகாமூலபல சேனைக்கூட்‌ 
டங்களை, தான்‌, (தான்‌) (௩) அழித்தனன்‌ ௮ சங்கரித்தரன்‌, (௨) 
அகண்டபோத = அகண்டஞானமென்‌ னும்‌, பெருஞ்சரிப்பால்‌ - 
எவ்விடத்தும்‌ வேகமரகச்‌ சுழன்று சஞ்சரித்தலான தன்மையில்‌ 
(தான்‌ - சாரியை) 


(போ- ரை) 'ஞானத்திற்கனுகூலமாகியெ யுக்திகளான வானரர்‌ 
களின்‌ கூட்டமாகிய சேனையின்‌ சகாயத்தைக்கொண்டு ஞானக்‌ 
இற்கு விரோதமரன குணங்களென்னும்‌ இராக்கதர்‌ படையை 
யழித்தவனாயெ ஸ்ரீ ராமன்‌ வெளிப்பட்ட முன்சன்ம வாசனைகளென்‌ 
இற மகா மூலபல சேனைக்கூட்டங்களை அகண்ட ஞானமெனும்‌ எவ்‌ 
விடத்தும்‌ வேகமாசச்சுழன்று சஞ்சரித்தலான தன்மையினா ம்‌ 
சங்கரித்தான்‌. 

வேண்பா, 
பத்திந்தியச்‌சிரல்கள்‌ பற்றிநிகழ்‌ கோளகமே 
ஓத்த மிடறாகு முள்வெளியா-—வைத்திடுமவ்‌ 
விக்தியத்‌தி னோர்வோரிருபானு கேத்திரங்கள்‌ 
செந்தகவி ராவணற்குத்‌ தேர்‌ (௬௦௯) 

(ப-றை) (௨) பத்த, இந்திய - இந்திரியங்களென்னும்‌, 
சிரங்கள்‌ ௫ தலைகள்‌, பற்றி நிகழ்‌--பொருக்தி விளங்குன்ற, கோள 
கமே, ஓத்தமிட று ஆகும்‌2 சமமான கழுத்துகளாம்‌, உள்வெளியா 
வைத்திடும்‌ -உள்ளிலும்‌ வெளியிலும்‌ ஏற்பட்டிருக்றெ, அவ்‌ இந்தி 
யத்தின்‌ - அந்த இர்திரியங்களின்‌, ஓர்வு ஓர்‌ இருபானும்‌-- ஒப்பற்ற 
உணர்ச்சிகள்‌ இருபதும்‌, சேத்திரங்கள்‌ = கண்களாம்‌, (௧) செக்தகவு 
சிவப்பு நிறமுடைய இராசத குணமென்னும்‌, இராவணற்கு = 
இராவணனுக்கு, (௩) தேர்‌ - இதை அறி, 


(போ - ரை) சிவப்வு நிறமுடைய இராசத குணமென்னும்‌ இரா 
வணனுக்குப்‌ பத்‌ த! இக்திரியங்களென்‌ அந்‌ தலைகள்பொருக்தி விளங்கு 
இன்ற கோளகமே சமமான கழுத்துகளாம்‌, உள்ளிலும்‌ வெளி 
யிலும்‌ ஏற்பட்ட ரக்‌) அக்த இக்திரியங்களின்‌ ஒப்பற்ற உணர்ச்டி 
கள்‌ இருபதும்‌ சண்சளாம்‌, இதையறி, 


௨௧௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


அறுசீர்‌ விருத்தம்‌, 
தசவிக்‌ இரிய சிரத்தனிரா ௪தமா மிராவ ணாதிமருள்‌ 
வசவெல்‌ குணவா சனைநிருதர்‌ மடியச்‌ சந்தை யிலங்கையதன்‌ 
மிசைசாத்‌ இக விபீடணன்றான்‌ விளங்கு நிவர்த்தி வனத்தீரேழ்‌ 
அசைவாய்‌ கரண வாண்டுகழி யான்ம விராம னருளாலே. (௩௧௦) 


(ப-றை) (௨) த௪ இக்கிரிய சிரத்தன்‌ பத்து இந்திரியங்களென்‌ 
னும்‌ தலைகள்‌ உடையோனாகிய, இராசதம்‌ ஆம்‌ = இராச தகுணமென்‌ 
இற, இராவணாஇ இராவணன்‌ முதலிய, மருள்வ௪ ௫ மயக்கத்தின்‌ 
வசமான, வெங்குண வாசனை நிருதர்‌ ௫ திய குணங்களுடன்‌ தீய 
வாசனைகளின்‌ வடிவ இராக்ஷதர்கள்‌, மடிய ௫ அழிய, சிந்தை இலங்‌ 
கை அதன்‌ மிசை த்தமென்னும்‌ இலங்கையினிடத்து, சாத்தீக 
விபீடணன்‌ (தான்‌) ௫ சாத்வீக குணமென்கிற விபீஷணன்‌, விளங்‌ 
கும்‌ வாழ்வான்‌, (௧) நிவர்த்தி வனத்து நிவிர்த்தி மார்க்கமாயெ 
வனத்தில்‌, ஈரேழ்‌ பதினான்கு வகை, அசைவாம்‌ கரண = அசைவு 
களுடைய கரணங்களின்‌ வேகமென்னும்‌, ஆண்டுகழி = வருஷப்‌ 
களைப்‌ போக்கிய, ஆன்ம இராமன்‌ அருளால்‌ (ஏ) = ஆத்மராமன்‌ 
அருளினால்‌, (தான்‌ சாரியை) (ஏ, ௮சை), 

(போ - ரை) நிவர்த்தி மார்க்கமாக வன த்தில்‌ பதினான்‌்குவகை 
யசைவுகளுடைய கரணங்களின்‌ வேகமென்னும்‌ வருஷங்களைப்‌ 
போக்யெ ஆத்மராமனருளினால்‌ பத்து இந்திரியங்களென்னுக்‌ தலை 
களுடையோனாகயெ இராசதஞுணமென்கிற இராவணன்‌ முதலிய 
மயக்கத்தின்‌ வசமான இயனாணங்களுடன்‌ தீய வாசனைகளின்‌ வடிவ 
இராக்ஷதர்களழியச்‌ சித்தமென்னும்‌ இலங்கையினிடத்துச்‌ சாத்வீக 
குணமென்கிற விபீஷணன்‌ வாழ்வான்‌. 

பன்னிரு சீர்‌ விருத்தம்‌. 

ஈசனார்‌ தசரதன்‌ சேயாத்து மாவா 
மிராமனனு பூதிஞானம்‌ 

என்த தையைமணக்‌ தேவிர்‌ த்தி யுணர்வா 
மிலக்குமண ஸுடனிவிர்த்தி 

சேசகெறி யாந்தண்ட காரணிய மேவிமுன்‌ 
நின்றசற கன்மமான்பின்‌ 

கேர்ந்துகுரு விகையா மச்சனகன்‌ மின்னொழிய 
கேடிவை ராகவனுமான்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௧௫ 


தேசினாற்‌ சங்கற்ப இக்தினே காக்கிரக்‌ 
இருவணை புரிக்துடத்தத்‌ 

தென்னிலங்‌ கையின்மரீ இச்‌ சத்துவ விபீடணன்‌ 
சேர்க்திடக்‌ கொண்டுதமசாம்‌ 

வாசனைக்‌ கும்பகன்‌ னனையிரா ௪தவிரா 
வணனையுஞ்‌ சாட்சி கோக்காம்‌ 

வன்கணையின்‌ மாய்த்துச்‌ சுவானுபவ மாதொடு 
வருஞ்சகச நிட்டைகாடே. (௬௧௧). 


(ப ரை) ஈசனாம்‌ ௫ ஈசுவரனாயெ, தசரதன்‌ சேய்‌-- தசரதனது 
புத்திரனான, ஆத்துமா ஆம்‌ இராமன்‌ ௪ ஆத்மாராமன்‌, அனுபூதி 
அனுபவ, ஞானம்‌ என்ற சீதையை, மணந்து (ஏ) & விவாகம்‌ 
செய்துகொண்டு, விர்த்தி, உணர்வாம்‌ ௫ ஞானமெனும்‌, இலக்கு 
மணன்‌ உடன்‌ ௫ இலட்சுமணனோடு, நிவிர்த்தி சேச நெறியாம்‌ = 
பிரியமான நிவிர்த்தி மார்க்கமாக, தண்டகரரணியம்‌, மேவி = 
அடைக்து, முன்நின்ற முன்னே தோன்றிய, சற்கன்ம மான்பின்‌ 
புண்ணிய கர்மமென்னும்‌ பொன்மானின்‌ பின்னே, நேர்ந்து = 
சென்றதால்‌, குருஈகையாம்‌ - குருவினால்‌ அருளப்பட்ட தாய, 
அச்சனகன்‌ மின்‌ ஒழிய ௫ அந்த அனுபவமென்னும்‌' ஜான, பிரிக்து 
வீட, கேடி. தேடிப்போய்‌, வைராககவைராக்கிய மென்ற, அணு 
மான்‌ தே௫னால்‌- அனுமானுடைய பலத்தினால்‌, சங்கற்படிக்தின்‌ - 
சங்கற்பமென்னும்‌ சமுத்திரத்தில்‌, ஏகாக்ரெத்திரு அணைபுரிக்து - 
ஏகாக்கெத்‌ தன்மையெனும்‌ திவ்விய சேதுவைச்‌ செய்து , சித்தத்‌ 
தென்‌ இலங்கையின்‌ மரீஇ=9த்தம்‌ என்ற தென்னிலங்கையை 
யடைந்து, சத்துவ விபீடணன்‌ சத்துவ குணமாகிய விபீஷணன்‌, 
சேர்க்திடக்கொண்டு-வம்‌.துசேர அங்கேரித்துக்கொண்டு, தமசாம்‌ 
வாசனைக்‌ கும்பகன்னனை-- தமோகுண வாசனையெனும்‌ கும்பகர்ன 
னையும்‌, இராசத = இரஜோகுண வாசனையான, இராவணனையும்‌ , 
சரட்சிகோக்காம்‌ = சாக்ஷி விருத்தி யென்றெ, வன்சணையின்‌ = 
வலிமையுள்ள பாணத்தினால்‌, மாய்த்து-கொன்று, சுவானுபவமா 
தொடு--சுவானுபவ மென்னும்‌ சிதாதேவியோடு, வரும்‌ சகசநிட்டை 
காடு (ஏ) -௪௧௪ நிட்டையென்னும்‌ தனத நாட்டை வந்தடைம்தரன்‌ 
(ஏ, ஏ=அசைகள்‌) (ஈகை ௫ கொடை) (சனகன்மின்‌ -: சனகன்‌ 
பெண்‌ -சான௫) (கேடி தேடி) (மரீ இ௫மருவி) (வரும்‌ என்பத 
னால்‌, முக்சாலமுமிவ்வாறே கடக்கிறதென்பஅ குறிப்பிக்கப்பட்ட, த 


௨௧௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப-ரை) ஈசுவரனாயெ தச௪ரதனது புத்திரனான ஆத்மாராமன்‌, 
அனுபவஞான மென்ற சீதையை விவாகஞ்‌ செய்துகொண்டு, 
வீர்ததிஞானமெனும்‌ இலட்சுமணனோடு பிரியமான நிவிர்த்தி மார்க்க 
மாகிய தண்ட கரரணிய மடைந்து, முன்னே தோன்றிய புண்ணிய 
கர்மமென்‌ னும்‌ பொன்மானின்‌ பின்னே சென்றதால்‌, குருவினால்‌ 
அருளப்பட்டதாகிய அந்த ௮னுபவமென்னும்‌ ஜான பிரிக்துவிடத்‌ 
தேடிப்போய்‌ வைராக்யெ மென்ற அனுமானுடைய பலத்தினால்‌ 
சங்கற்பமென்னுஞ்‌ சமுத்திரத்தில்‌, ஏகாக்கிரத்‌ தன்மையெனுக்‌ 
இவ்விய சேதுவைச்‌ செய்து, த்தமென்கிற தென்னிலங்கையை 
யடைந்து , சத்துவகுணமரயெ விபீஷணன்‌ வக்துசேர ௮ங்கெரித்துக்‌ 
சொண்டு, தமோகுண வாசனையெனுல்‌ கும்பகர்னனையும்‌ இரஜோ 
குண வாசனையான இராவணனையும்‌ சாக்ஷி விருத்தியென்றெ 
வலிமையுள்ள பாணத்தினாந்கொன்று, சுவானுபவமென்னுஞ்‌ சீதா 
தேவியோடு சகசநிட்டை யென்னும்‌ தனது காட்டை வந்தடைக்‌ 
தான்‌. 

வேண்பா, 
சருவாதா ரச்சுத்த சத்‌ துவவெண்‌ மேனி 
கரனோர்சாட்‌ சித்துவமா ஈாஞ்சிற்‌_— பெருமானே 
ஆகத்தஞ்‌ ஞானநினை வாய வசுரரைக்கொல்‌ 
மாகத்த னாம்பலரா மன்‌ (௩௧௨) 


(ப- ரை) சருவாதரர ௫ சருவத்துக்கும்‌ ஆதரரமாெ, சுத்த, 
சத்துவ ௫ சத்துவ குணமென்னும்‌, வெண்மேனி = வெளுத்த 
சரீரத்தையுடைய, நரன்‌ கமனிதனாகவந்த, ஓர்‌ ஒப்பற்ற, சாட்சிச்‌ 
அவம்‌ ஆம்‌ சாக்ஷித்தன்மை யென்ற, நாஞ்சில்‌ =கலப்பையாயுதம்‌ 
தரித்த, பெருமான்‌ (ஏ) பெரியோன்‌, ஆகத்து ௪ சரீரத்திலுள்ள, 
அஞ்ஞான , நினைவு ஆய௫=கர்மசங்கத்பங்களான , அசுரரை, கொல்‌ 
கொன்ற, மாகத்தனாம்‌ ௫ மஹாகர்த்தன்‌ என்னப்படு2, பல 
ராமன்‌ பலராமனாம்‌. (ஏ, அசை), 


(போ - ரை) சருவத்தக்கும்‌ ஆதாரமாகிய சுத்த ௪த்துவகுண 
மென்னும்‌ வெளுத்த சரீரத்தையுடைய மனிதனாசவந்த ஒப்பற்ற 
சாக்ஷித்தன்மை யென்ற கலப்பையாயுதக்‌ தரித்த பெரியோன்‌, 
சரீரத்திலுள்ள அஞ்ஞான கர்மசங்கற்பங்களான அசுரரைக்கொன்ற 
மஹாகர்‌ த்தனென்னப்படுஅற பலராமனாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௮௧௭ 
அறுசீர்‌ விருத்தம்‌. 
சாட்சி யுணர்வாம்‌ யதுவமீசம்‌ தனின்முற்‌ 
ரோன்றி 'யகண்டமெனும்‌ 
மாட்‌ விருத்தி யிடைக்குலத்தில்‌ வளர்மா 
போகக்‌ இருட்டினன் றான்‌ 
காட்சி யுறுவா சனைகளெனுங்‌ ௪டி.யவசுர 
ரனேகரைக்‌ கொன்‌ 
ரூட்சி யகந்தைக்‌ கஞ்சனையு மழீத்தான்‌ 
ஞான வீகோதனரோ. (௬௧௩) 


(ப - ரை) சாட்சியுணர்வாம்‌௨சாக்தி விருத்தியென்னும்‌, யது 
வமிசம்‌ தனில்‌௫யதுகுலத்தில்‌, முன்தோன்றி-முன்‌ அவதரித்து, 
அகண்டமெனும்‌ மாட்‌ விருத்திஃமாக்ஷிமை பொருந்திய அகண்ட 
விரு த்தியென்ற, இடை--:இடையா்‌, குலத்தில்‌, வளர்‌: வளர்ந்த, 
மாபோதி - மஹாபோகியெனும்‌, இருட்டினன்‌ (தான்‌) = 
ஸ்ரீ ருஷ்ண மூர்த்தியாவார்‌, காட்சியுறு.-- காணப்படுகி௦, வாசனைக 
ளெனும்‌, கடிய அசுரர்‌ அனேகரை= அனேகம்‌ கொடிய அசுரர்களை, 
கொன்ற, ஆட்சி-- ஆளுகையையுடைய, அகந்தைக்‌ கஞ்சனையும்‌ -- 
அகங்காரமென்‌ இற கம்ஸனையும்‌, அழித்தான்‌ ௫ சம்ஹரித்தவராகிய, 
ஞானவிகோதன்‌ (அரோ) - ஞான வினோத சொருூபியானவர்‌, 
(தான்‌ சாரியை) (அரோ ௮சை,) 


(போரை) சாக்ஷி விருத்தியென்னும்‌ யதுகுலத்தில்‌ முன்‌ ௮வ 
தரித்து மாக்ஷிமை பொருந்திய அகண்ட விருத்தியென்கிற இடை 
யர்‌ குலத்தில்‌ வளர்ந்த மாபோகியெனும்‌ ஸ்ரீ ுஷ்ணமூர்த்தியா 
வார்‌, காணப்படுபற வாசனைகளெனும்‌ அனேகங்‌ கொடிய அசுரர்‌ 
களைக்கொன்‌ அ, ஆளுகையையுடைய அகங்கார மென்ற கம்சனை 
யும்‌ சம்ஹரித்தவராயெ ஞானவீகோத சொரூபியானவர்‌. 


எண்சீர்‌ விருத்தம்‌ 
ஞானாப்பி யாசியராங்‌ கோபிகைக ளிதய 
கன்மனைக்கு ரூள்ளமெனு மேற்பாகத்‌ இசைந்த 
வானாங்கர ரச்‌சிதரின்‌ மனம்புத்தி சத்த 
வசைப்பாண்டத்‌ துளசாத்து வீகவீருத்‌ இப்பால்‌ 
௨௮ 


௨௧௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ஆனாத சவிகற்ப வாசனையாம்‌ ததியோ 
டரியநிரு விசற்பரனு பவகவநீ தத்தைத்‌ 
தானாய பிரமமெனுங்‌ இருட்டினனுட்‌ கொண்டு 
சா.த்தியவவ்‌ வுறிதகர்த்தே சரித்திடமெங்‌ கணுமே (௬௧௪) 


(ப ஈ ரை) ஞானாப்பியாசியர்‌ ஆம்‌ - ஞானாப்பியாகெளென்‌ 
இற, கோபிகைகள்‌ - கோபிகாஸ்திரீகள்‌, இதய ஈன்மனைக்குள்‌ = 
இருதயமென்னும்‌ கல்ல வீட்டினுள்‌, உள்ளம்‌ எனும்‌ மேற்பாகத்‌ 
இசைந்த ௨ உள்ளமாகிய மேற்பாகத்திற்‌ பொருந்திய, வான்‌ ஆங்‌ 
கார - பெருமையுடைய ௮கங்காரமென்இற, இதரில்‌ = உறியில்‌, 
மனம்‌ புத்தி, சித்தவகை = சித்தமெனும்‌ வகைகளான, பாண்டத்து 
உள ௫ பாண்டங்களிலுள்ள, சாத்துவிக விருத்திப்பால்‌ - சத்துவ 
விருத்தியாகிய பாலையும்‌, ஆனாத நீங்காத, சவிகம்ப வாசனையாம்‌ - 
சவிகற்ப நிட்டையின்‌ வாசனையென்னும்‌, ததியோடு-: தயிரையும்‌, 
அரிய, கிருவிகற்பானுபவ கவநீதத்தை அ நிர்விகற்ப நிட்டை 
யனுபவமென்கற வெண்ணெயையும்‌, தானாய - தான்‌ என்பதன்‌ 
பொருளான, பிரமமெனும்‌, கருட்டினன்‌ - ஸ்ரீகிருஷ்ண மூர்த்தி 
யானவர்‌, உட்கொண்டு - சாப்பிட்டுவிட்டு, சாற்றிய - சொல்லப்‌ 
பட்ட, அவ்‌ உறிதகர்த்து (ஏ) அவ்வுறிகளை அடித்து அவறிறி 
லுள்ள பாண்டங்களையும்‌ உடைத்து, சரித்திடும்‌ எங்கணும்‌ (ஏ) - 
எவ்விடத்தும்‌ சஞ்சரித்து விளங்கினார்‌. (ஏ- ஏ - அசைகள்‌) 


(போ - ரை) ஞானாப்பியாகெளென்றெ கோபிகாஸ்திரீகளின்‌ 
இருதயமென்னும்‌ நல்ல வீட்டினுள்‌ உள்ளமாகிய மேற்பாகத்திற்‌ 
பொருந்திய பெருமையுடைய .அகங்காரமென்கற உறியில்‌ மனம்‌ 
புத்தி சித்தமெனும்‌ வசைகளான பாண்டங்களிலள்ள சத்துவ 
விருத்தியாக பாலையும்‌, நீங்காத சவிகற்ப நிட்டையின்‌ வாசனை 
யென்னும்‌ தயிரையும்‌, அரிய நிர்விகற்ப நிட்டையனுபவ மென்ற 
வெண்ணெயையும்‌, தான்‌ என்பதன்‌ பொருளான பிரமமெனும்‌ 
மிளிருஷ்ணமூர்‌ த்தியானவர்‌, சாப்பிட்டுவிட்டுச்‌ சொல்லப்பட்ட 
அவ்வுதிகளையடி த்து ௮வத்திலுள்ள, பாண்டங்களையுமுடைத்‌து 
எவ்விடத்துஞ்‌ சஞ்சரித்து விளங்கினார்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௧௯ 


எழுசீர்‌ விருத்தம்‌. 
சிரவணச்‌ சோலை மனனவொண்‌ சரசுத்‌ 
இரள்வழி நிதித்தியால்‌ சண்ணன்‌ 
தரிசனக்‌ தோடு சமாதிலீ லைகள்சாட்‌ 
'சாத்கரித்‌ இடற்கல வியுமேல்‌ 
பிரமசா தகரரங்‌ கோபிகா மணிகள்‌ 
பெற்றன மெளிதனு பவம்யாம்‌ 
அரியரோ வெமக்கின்‌ னவரென வெண்ணிற்கா 
ணார்சருட்‌ டினபர மான்மா (௬௧௫) 


(ப - றை) சரவணச்‌ சோலை - சிரவண மென்னுஞ்‌ சோலைகளி 
௮ம்‌, மனன ௫ மனனமென்கிற, ஒண்சரசு ௫ அழயெ தடாக, 
திரள்வழி ௫ கூட்டங்களிடத்தும்‌, நிதித்தியாம்‌ ௫ நிதித்தியாசன 
மாகிய, சண்ணன்‌ தரிசனத்தோடு ௫ ஸ்ரீகண்ணபிரான்‌ தரிசனை 
யையும்‌, சமாதி லீலைகள்‌ - சமாதியான இரீடைசளையும்‌, சாட்சாத்‌ 
கரித்திடல்‌ = சாட்சாத்காரமெனும்‌, சலவியும்‌ ௫ கலவியையும்‌, 
ஏல = பொருந்துகின்ற, பிரமசாதகராம்‌ ௫ பிரமாப்பியாசிகள்‌ என்‌ 
கிற, கோபிகா மணிகள்‌ ௫ கோபிகாஸ்திரீகள்‌, பெற்றனம்‌ எளிது 
யாம்‌ ௫ காம்‌ இலேசரகக்‌ கிருஷ்ண அனுபவத்தை யடைக்தோம்‌, 
அரியரோ எமக்கு இன்னவர்‌ ௫ இத்தன்மைய இவர்‌ கமக்கு அரிய 
வரோ, என எணில்‌ - என்று சங்கற்பித்தால்‌, காணார்‌ இருட்டின 
பரமான்மா ௫ ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உடனே மழைம்துவிடுவார்‌. 

(போ - ரை) சிரவணமென்னுஞ்‌ சோலைகளிலும்‌, மனனமென்‌ 
இற அழயெ தடாசக்கூட்டங்களினிடத்தஅம்‌, நிதித்தியாசனமாயெ 
ஸ்ரீ கண்ணபிரான்‌ தரிசனையையும்‌, சமாதியான இரீடைகளையும்‌ 
சாட்சாத்காரமெனுங்‌ கலவியையும்‌, பொரும்‌ கின்‌ ஐ பிரமாப்பியாசி 
களென்‌ றெ கோபிகாஸ்திரீகள்‌, காம்‌ இலேசாகச்‌ கிருஷ்ண அனுப 
வ.த்தையடைந்தோம்‌, இத்தன்மைய இவர்‌ ஈமக்கு அரியவரோ 

' வென்று சங்கற்பித்தால்‌, ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா உடனே மறைந்து 
விடுவார்‌. 


அனாதிஞான கோசவீச னச்சுதப்‌ புமானொரு 
வனாதிஞான சின்னமின்ன மன்விராக முபரஇித்‌ 
தனாதிகாரி கோபிமின்‌ சமத்தர்கெஞ்ச விற்றொறும்‌ 
உனாதியல்‌ பரானுபூி யொண்டரீடை செய்வனே (௬௧௬) 


௨௨௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி. சாகரம்‌ 


(ப- ரை) ௮னாதிஞான--௮னாதியெனும்‌ சுபாவிக ஞானமாகிய 
கோச ஈசன்‌ - கோசத்தையுடைய ஈசுவரன்‌, அச்சுதப்புமான்‌ - 
ஸ்ரீகண்ணபிரான்‌ புருஷோத்தமன்‌, ஒருவன்‌ ௫ ஒருவனே அவன்‌, 
ஆதிஞான 2 ஒருகாலத்திலடையும்‌ ஞானமாகிய, சின்னம்‌ மின்ன 
நிதம்பம்விளங்க, மன்‌ = கல்ல, விராகம்‌ உபரதிக வைராக்கியம்‌ உபரதி 
யென்கிற, தன அதிகாரி = ஸ்தனங்களையுடைய அதிகாரிகளென்‌ 
னும்‌ ஜீவர்களாகய, கோபிமின்‌ சமத்தர்‌ ௫ கோபஸ்திரீகள்‌ எல்லா 
ருடைய, நெஞ்ச இல்தோ அம்‌ ௫ இருதயமென்கறெ வீடுகள்தோறும்‌, 
உன. இயல்‌ நினையா அ பொருக்துகின்‌ ற, பரானுபூதி - மேலான 
சுவானுபவமாகிய, ஒண்கிரீடை உயர்ந்த லீலையை, செய்வன்‌ (ஏ), 
(ஏ - அசை) 

(மின்‌ ௫ ஸ்திரீ) சமஸ்த = சமத்தம்‌) (சமத்தர்‌ - எல்லார்‌) 


(போ - ரை) அனாதியெனும்‌ சுபாவீக ஞானமாய்‌ கோசத்தை 
யுடைய ஈசுவரன்‌ ஸ்ரீ சண்ணபிரானான புருஷோத்தமனொருவனே, 
அவன்‌, ஒரு காலத்தில்‌ அடையும்‌ ஞானமாகிய நிதம்பம்‌. வீளங்க, 
கல்ல வைராக்கியம்‌ உபரதியென்கிற ஸ்தனங்களையுடைய அதிகாரிக 

ட னென்னும்‌ ஜீவர்களாகிய கோபஸ்திரிகள்‌ எல்லரருடைய இருதய 
மென்ற வீடுகள்தோ௮ம்‌ நினையாது பொருர்துன்ற மேலான 
சுவானுபவமாகிய உயர்ந்த லீலேயைச செய்வன்‌. 


அறுசீர்‌ விருத்தம்‌; 
இழைத்திடப்பட்‌ டசங்கரக்கஞ்‌ சனுக்குளகல்‌ வாசனையென்‌ 
திடுஞ்சக்‌ தத்தை 
குழைத்தவுயிர்க்‌ கூனியின்பா ற்‌ ருன்கொடுச வத்துவமாங்‌ 
கூனொ ழித்துத்‌ 
தழைத்திடுமீச்‌ சுரனாய இருட்டினனவ்‌ வகக்தைக்கஞ்‌ 
சனைக்செொரன்‌ ஹேபின்‌ 
கழைத்துணையான்‌ மாவெனுகேர்‌ வடிவினளோ டைக்யெமாங்‌ 
கலவி யுற்றான்‌, (௬௧௭) 
(ப- ரை) இழைத்திடப்பட்டு 2 அமைகச்சுப்பட்டு, அகங்கரக்‌ கஞ்‌ 
சனுக்கு௫ அகங்கார மெனும்‌ கம்ஸனுக்காக, உள = இருக்கற, 5ல்‌ - 
நல்ல, வாசனை, என்திடும்‌. ௫ என்கிற, சந்தத்தை ௫ சந்தனத்தை, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ஊ௧ 


குழைத்த = குழைக்கின்‌ ற; உயிர்க்‌ கூனியின்‌ பால்‌ ௫ ஜீவனாயெ 
கூனியினிடத்து, தான்கொடு-: தான்‌ இரசத்‌தக்கொண்டு, வேத்துவ 
மாம்‌ ௫ ஜீவத்தன்மை யென்னும்‌, கூன்‌ ஒழித்து. ௫ கூனைநீக்கி, 
தழைத்திடும்‌-விளங்குகன்‌.ற,- ஈச்சுரன்‌ ஆய-- ஈசுவரனாகிய, இருட்‌ 
டினன்‌ ஸ்ரீ கிருஷ்ணபகவான்‌, அவ்‌ ௮.கக்தைக்‌ கஞ்சனை = அந்த 
அகங்காரமெனும்‌ கம்ஸனை , கொன்று (ஏ), பின்‌ பின்பு; கழைத்‌ 
அணை = கரும்புபோல இனிய, ஆன்மா எனும்‌ ௫ கூடஸ்தரென்கிற, 
நேர்வடிவின€ளேோடு=நேர்மையரன உருவமுடைய அவளோடு, ஓக்‌ 
கியம்‌ ஆம்‌ ௫ ஐக்யெ மென்னும்‌, கலவிஉற்றான்‌ ௯ கலவியைச்‌ செய்‌ 
தான்‌. (ஏ - அசை) , (ஐக்கியம்‌ -ஏகத்தன்மை) (ஈச்சுரன்‌ பிரமம்‌) 


(போ - ரை) அமைக்கப்பட்டு ௮கங்காரமெனும்‌ கம்ஸனுக்காக 
விருக்கிற ஈல்ல வாசனையென்கிற சந்தன த்தைக்‌, குழைக்கின்‌ ஐ 
ஜீவனாக கூனியினிடத்துத்‌ தான்‌ இர௫த்துக்கொண்டு, ஜீவத்‌ 
தன்மையென்‌ அங்‌ கூனைநீக்கி விளங்குகிற ஈசுவரனாகய ஸ்ரீகிருஷ்ண 
பகவான்‌, அந்த அகங்கரரமெனும்‌ கம்ஸனைக்கொன்று, பின்பு, 
கஞும்புபோல வினிய கூடஸ்தரென்கிற கேர்மையான உருவமுடைய 
அவளோடு ஐக்கியமென்னுல்‌ கலவியைச்‌ செய்தான்‌, 


கருமேகம்‌ திரிய சமுகவுடற்‌ கதியா மிடும்பா சுரற்கொன்று 

பிரியா வசபை ஈலமுடைய பிராண னாகு மிடும்பியைச்சேர்ர்‌ 

தொருகான்‌ மனவி மன்பயக்தா னுறுசத்‌ தியசங்‌ கற்பமெனும்‌ 

பரியாக்‌ கடோற்க சனையவன்பின்‌ பட்டான்‌ மறதி வேல்வரவே 

(௬௧௮) 

(ப-றை) (௧) கருமேக்திரிய கர்மேந்திரியங்களின்‌, சமுகஉடல்‌ 
= கூட்டமான சரீரத்தின்‌, கதியாம்‌-போக்காகிய, இடுழ்பாசுறத்‌ 
கொன்‌ அ = இடும்பாசுரனை மாய்த்து, பீரியா--நீவ்காத, அசபை 
அஜபா நிலையென்கிற, ஈலம்‌ ௫ கற்பு, உடைய பிராணன்‌, ஆகும்‌ ௫ 
எனும்‌, இடும்பியைச்‌ சேர்ந்து, ஒருகால்‌ = ஒருகாலத்தில்‌, மன = 
மனமென்றெ, வீமன்‌, (௩) பயந்தான்‌ ௫ பெற்றான்‌, (௨) உறு = 
பொருந்திய, சத்திய சங்கற்பமெனும்‌, பரியர ௫ பின்னிடாத, கடோற்‌ 
கசனை, (௪) அவன்‌, பின்‌ அபின்‌ சரலத்தில்‌, பட்டான்‌ மற வேல்‌ வர 
(ஏ)௫மறதியெனும்‌ வேலாயுதத்தினால்‌ இறந்தான்‌. (ஏ-௮சை) 


2௨௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ - ரை) கருமேர்திரியங்களின்‌ கூட்டமான சரீரத்தின்‌ போக்‌ 
காகிய இடும்பாசுரனை மாய்த்து, நீங்காத அஜபா நிலையென்ற கற்‌ 
புடைய பிராணனெனும்‌ இடும்பியைச்‌ சேர்க்து, ஒருகாலத்தில்‌ மன 
மென்கிற வீமன்‌, பொருந்திய சத்திய சங்கற்பமெனும்‌ பின்னிடாத 
கடோற்கசனைப்‌ பெற்றான்‌. அவன்‌ பின்காலத்தில்‌ மறதியெனும்‌ 
வேலாயுதத்தினாவிறந்தரன்‌. 

கட்டளைக்‌ கலித்துறை. 
கந்தஞ்‌ சுவையுரு வூறொலி யென்னுங்‌ கடியசரா 
சந்தன்‌ பகாசூரன்‌ வன்மணி மாலன்‌ ஐனிக்சேகன்‌ 
வெந்துரி யோதன னாமிவர்க்‌ கொன்மன வீமனவர்‌ 
தட்திறல்‌ யரவும்பெற்‌ ானொரே காக்கத்‌ தண்டி.னனே (௬௧௯) 


(ப-ரை) கந்தம்‌, சுவை- இரசம்‌, உருஃரூபம்‌, ஊறு-பரிசம்‌, 
ஒலி-சத்தம்‌, என்னும்‌ - என்று முறையே சொல்லப்படுகிற, கடிய 
கொடிய, சராசக்தன்‌ பகாசூரன்‌, வல்‌ வலிய, மணிமாலன்‌, 
தனி ஒப்பற்ற, சேசன்‌, வெம்‌ தரியோதனன்‌ ஆம்‌ - ய தரியோ 
தனனென்னும்‌, இவர்க்கொல்‌ ௫ இவர்களைக்கொன்ற, மன = மன 
மென்ற, வீமன்‌, அவர்‌ தம்‌ இறல்யாவும்‌ ௫ அவர்களுடைய பல 
மெல்லாவற்றையும்‌, பெற்றான்‌ ௫ அடைந்தான்‌, ஓர்‌ - ஒப்பற்ற, 
ஏகாக்கிரத்‌ தண்டினன்‌ (ஏ) ௫ ஏகாக்ரெமொயெ கதாயுதத்தையு 
முடையவனாவன்‌. (ஏ-அலசை) 


(போ - ரை) கந்தம்‌ இரசம்‌ ரூபம்‌ பரிசம்‌ சத்தம்‌ என்று 
முறையே சொல்லப்படற கொடிய சராசந்தன்‌, பகாசூரன்‌, வலிய 
மணிமாலன்‌, ஒப்பற்ற சேகன்‌, இியதுரியோதன னென்னுமிவர்‌ 
களைக்‌ கொன்‌ ற மனமென்ற வீமன்‌, அவர்களுடைய பலமெல்லா 
வற்றையு மடைர்தரன்‌, ஒப்பற்ற ஏகரக்ரெமொகிய கதரயுதத்தையு 
முடையவனாவன்‌, 

பன்னிகுசீர்‌ விருத்தம்‌. 
கூனியச்‌ சிலையினை யடக்கியுணர்‌ வளைவுசெய்‌ 
சுடர்மதிப்‌ பார்த்தனிதய 
சுபகுண கடாரத்து மஞ்சணி ரதனிடைத்‌ 
தோன்றும்‌ பரோட்சநிழலான்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௨௭ 


மேனிலைச்‌ சாட்சிகோக்‌ கம்புதொட்‌ டேகனவு 
மின்கனவு அயின்மீமிசை 
விட்டமூன்‌ றிற்றனித்‌ தனிதெளிவு சலனமயன்‌ 
மேவுமுத்‌ அளைவழிவிடத்‌ 
தானம்‌ பிரமமோடு கூடத்த ஞானமாஞ்‌ 
சக்கரத்துடன்‌ மீன்குறி 
தமையகண்‌ டாகரர விர்த்தியாம்‌ வேறுகணை : 
தனைவீடுத்‌ இனிதேற்அமெய்ஞ் 
ஞானமாக்‌ கற்பணய்‌ கைக்குருவி னருளாக 
காட்தெரு பதன்மகடனை 
நற்பர விசாரயா கக்கன லுதித்தவளை 
ஈண்ணல்ளூக்‌ குமசுகர்தமே, (௬௨௦) 
(ப - ரை) சூனியச்‌ சிலையினை - அஞ்ஞானமென்னும்‌ வில்லை, 
அடக்கி உணர்‌ ௫ வியாபித்து ௮அறிதலரகிய, வளைவுசெய்‌ ௫ வளைத்‌ 
தலைச்‌ செய்த, சுடர்மதிப்‌ பார்த்தான்‌ க விளக்கமான புத்தியென்றெ, 
அர்ச்சுனன்‌, இதய சுபகுண = இருதயத்‌ அள்ள சற்குணமென்‌ னும்‌, 
கடாரத்து மஞ்சள்‌ நீர்‌ ௮தனிடை = கடாரத்திலிருக்றெ மஞ்சள்‌ 
நீரில்‌, தோன்றும்‌ ௫ தோன்‌ அதற, பரோட்‌௪ நிழலால்‌ ௫ பரோ௯£ 
மாயெ நிழலைக்கொண்டு, மேல்நிலை ௫ மேலாயுள்ள, சாட்சி கோக்கு 
= சாக்ஷிவிர்ததியென்றெ, அம்புதொட்‌ட (ஏ) = பாணத்தைத்‌ 
தொடுத்து, னவு௫சாக்கிரம்‌, மின்கனவு-- விளங்குறெ சொற்பனம்‌, 
அயில்‌ 2 சுழுத்தியெனும்‌, மீமிசை மேலுக்கு மேலுள்ள, விட்டம்‌ 
மூன்றில்‌ - மூன்று உத்திரமரத்தில்‌, சனித்தனி ௫ ஒவ்வொன்றிலு 
முள்ள தெளிவு, சலனம்‌ சஞ்சலம்‌, மயல்‌ ௫ மயக்கமென்ன மேவு -- 
பட்ட, முத்துளை வழிவிட ௫ மூன்‌. துவாரங்கள்‌ வழியே விடவும்‌, 
தான்‌ 'அனும்‌ - பரோக்ஷத்‌ தன்மையற்ற, பிரமம்‌ ஓடு கூடத்த 
ஞானம்‌ ஆம்‌ - பிரமஞானம்‌ கூடஸ்தஞானமென் திற, ௪க்கரத்‌. துடன்‌ 
மீன்குறி தமை = சக்கரக்குறி மீன்‌ குறிகளை, அ௮கண்டரகார 
வர்த்தி, ஆம்‌ - ஆன, வேறுகணைதனை - வேறு பாணத்தை, 
வீடுத்து - விட்டு, இனிது ஏற்றுக இனிமையாய்ப்பற்றி, மெய்ஞ்‌ 
ஞானம்‌, ஆம்‌ = என்றெ, கற்பு அணங்கு ௫ கற்புடையபெண்ணா 
இற, ஜா ஈல்ல, குருவின்‌ அருளாக, நாட்டு = சொல்லப்படுகிற, 
அருபதன்‌ மகள்தனை = அருபத ராஜபுத்திரியான திரோபதையெ 
னும்‌ பெயருடன்‌, ல்‌ = சிறந்த, பர ௫ பிரம, விசார, ஞானக்கனல்‌ 


௨௦௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ஞானமென்கெறெ அக்கினியில்‌, உதித்தவளை - பிறந்தவளை, கண்‌ 
ணல்‌ - அடைதல்‌, சூக்கும சுகர்தம்‌ (ஏ) = சூட்சுமத்தன்மை 
யெனும்‌ புண்ணிய பலமாம்‌, (ஏ - ஏ - அசைகள்‌) 


(போ-ரை) அஞ்ஞானமென்னும்‌ வில்லை, வியாபித்தறிதலாகய 
வளைத்தலைச்‌ செய்த விளக்கமான புத்தியென்கறெ அர்ச்சுனன்‌ , 
இருதயத்துள்ள ச.த்குணமென்னுங்‌ கடாரத்திலிருக்க௦ மஞ்சள்நீரித்‌ 
றோன்‌ அகிற பரோக்ஷமாகிய நிழலைக்‌ சொண்டு, மேலாயுள்ள சாக்ஷி 
விர்த்தயென்டுற பாணத்தைத்‌ தொடுத்துச்‌ சாக்கிரம்‌ விளங்குக ற 
சொற்பனம்‌ சுழுத்தியெனும்‌ மேலுக்கு மேலுள்ள மூன்று உத்திர 
மரத்தில்‌ ஒவ்வொன்றிலுமுள்ள தெளிவு சஞ்சலம்‌ மயக்கமென்னப்‌ 
பட்ட, மூன்று துவாரங்கள்‌ வழியே விடவும்‌, பரோக்ஷத்தன்மை 
யற்ற பிரமஞானம்‌ கூடஸ்தஞானமென்கிற சக்கரக்குறி மீன்குறி 
களை, அகண்டாகார விர்த்தியான வேறுபாணத்தைவீட்டு இனிமை 
யாய்ப்பற்றி, மெய்ஞ்ஞரனமென்றெ கற்புடைய பெண்ணாகிய ஈல்ல 
குருவினருளாகச்‌ செல்லப்ப அருபதராஜபுத்திரியான திரோ 
பதையெனும்‌ பெயருடன்‌ சிறந்த பிரம விசாரஞானமென்கிற அக்‌ 
இனியிற்‌ பிறந்தவளையடை தள்‌ , சூட்சுமத்தன்மையெனும்‌ புண்ணிய 
பலமாம்‌, 

எழுசீர்‌ விருத்தம்‌, 
இனியசாத்‌ திக வைங்கர ணங்க 
ளெனப்படும்‌ பாண்டவ ரைவர்‌ 
அனுபவத்‌ தறுமெய்ஞ்‌ ஞானபாஞ்சாலி 
யறிவெனுந்‌ தலையா வரணம்‌ 
எனவரும்‌ அச்சா தனனுரி காலை 
எழில்கொள்ஞா னத்தரோ பதைக்கே 
முனியிறை யாங்சண்‌ ணனதருட்‌ பலத்தான்‌ 
முடிந்தில தறிவெனும்‌ தஅகிலே (௬௨௧) 


(ப-ரை) இனிய சாத்திக--௩ல்ல சத்‌. துவகுணசம்பக்த, ஐங்கர 
ணங்கள்‌ ௫ உள்ளம்‌ மனம்‌ புத்தி சத்தம்‌ அகங்காரம்‌ ஏன்னும்‌ 
ஜந்து கரணங்கள்‌, எனப்படும்‌ ௫ என்று சொல்லப்படும்‌, பாண்ட 
வர்‌ ஐவர்‌ பாண்டுபுத்திரர்‌ ஐவருடைய, அனுபவத்துறு ௪ அனுப 
வத்தலும்‌ பொருக்திய, மெய்ஞ்ஞான பாஞ்சாலி ௫ மெய்ஞ்ஞான 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௨௫ 


மென்கிற அரோபதையின்‌, அறிவெனும்‌ துலை - விளக்கமென்‌ 
அஞ்‌ சேலையை, ஆவரணம்‌ = ஆவரண வாசனை, எனவரும்‌ = 
எனப்படும்‌, துச்சாதனன்‌, உரிகாலை = உரிந்தகாலத்தல்‌, எழில்‌ 
கொள்‌ - அழகையுடைய, ஞான ௫ ஞானமென்னும்‌, துரோப 
தைக்கு (ஏ), முனி இமையாம்‌ - மன்ன ைராகய குருவென்‌ 
னும்‌, கண்ணனது ௫ ஸ்ரீகண்ணபிரானுடைய, அருள்பலத்தால்‌ = 
அருளின்‌ பலத்தினால்‌, முடிக்திலது அறிவெனும்‌ தில்‌ (ஏ) = 
ஞான விளக்கமென்னும்‌ சேலை வளர்ந்துகொண்டேயிருந்தது 
(ஏ - அசை) 

(போ - ரை) கல்ல ௪த்‌துவகுணசம்பந்த உள்ளம்‌ மனம்‌ புத்தி 
சித்தம்‌ அகங்கார மென்னுமைந்து கரணங்களென்‌ று சொல்லப்படும்‌ 
பாண்டு புத்திரர்‌ ஐவருடைய அனுபவத்திலும்‌ பொருந்திய மெய்ஞ்‌ 
ஞானமென்கிற அரோபதையின்‌ விளக்கமென்னுஞ்‌ சேலையை 
ஆவரண வாசனையெனப்படுக்‌ துச்சாசனன்‌ உரிக்தகாலத்தில்‌ 
அழகையுடைய ஞானமென்னுக்‌ துரோபதைக்கு மன்ன லெராயெ 
குருவென்னும்‌ ஸ்ரீகண்ணபிரானுடைய அருளின்‌ பலத்தினால்‌ ஞான 
விளக்கமென்னுஞ்‌ சேலை வளர்‌£துகொண்டேயிருக்தத, 

வேண்பா. 
அப்பிரமே யப்பிரம மாகுங்‌ இருட்டினனைச்‌ 
செப்புலசெல்‌ லாமாய்ந்து சித்தத்துட்‌-டுப்‌ புறகான்‌ 
ஆூனென்வே நின்றெனக்‌ கொண்‌ டானல்‌ லக்ங்கரமாம்‌ 
வாகியல்ச காதேவன்‌ மன்‌ (௬௨௨) 


(ப-ரை) அப்பிரமேய அளக்கப்படாத, பிரமம்‌, அகும்‌ = 
ஆயெ, சிருட்டினனை  ஸ்ரீருஷ்ணபகவானை , செப்பு ௫ சொல்‌ 
லப்படுறெ, உலகு எல்லாம்‌ ௫ உலகம்‌ யாவையும்‌, ஆய்ந்து = 
வீசாரித்து, (௩) சித்தத்தள்‌ ௫ சித்தத்தினுள்ளே, அப்புற = 
இட அனுபவமாக, கான்‌ ஆனென்‌ - கான்‌ ஆனேன்‌, வேறு இன்‌ 
றெனக்‌ கொண்டான்‌ = அன்னியமில்லையென்ற அஜிந்‌தகொண் 
டான்‌, (௨) கல்‌ அகங்கரமாம்‌ - சத்துவ அகங்காரமென்னும்‌, 
வாகு இயல்‌ -- அழகுடைய, சகாதேவன்‌, (மன்‌ - ௮சை) 

(போ-ரை) அளக்கப்படரத பிரமமாகிய ஸ்ரீ ருஷ்ண பகவா 
னைச்‌ சொல்லப்படுிற உலகம்‌ யாவையும்‌ வீசாரித்துச்‌ சத்துவ 

௨௯ 


௨௨௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


அகங்காரமென்னும்‌ அழகுடைய சகாதேவன்‌ சத்தத்தினுள்ளே 
திட அனுபவமாக கான்‌ ஆனேன்‌ அன்னியமில்லை யென்‌ ததிந்து 
கொண்டான்‌, 
கலி விருத்தம்‌. 

விருத்தி ஞான விதுரனுண்‌ ண>ோக்ககங்‌ 

இருட்டி னன்போங்‌ இளர்ந்தவன்‌ யுத்திவின்‌ 

முரித்து மாயைமன்‌ முற்ற, மோனயாத்‌ 

இரைக்கு றதிகவன்‌ சிந்தனைக்‌ கூழ்க்கரோ (௬௩) 


(ப-றை (௧) விருத்தி, ஞான--ஞானமென்னும்‌, விதுரன்‌ = 
விதுரனுடைய, உள்கோக்கு அகம்‌ = உள்கோக்கமென்னும்‌ வீட்‌ 
டிற்கு, (௪) ருட்டினன்‌ போம்‌ இளர்ந்து = பரமாத்மாவாகிய 
ஸ்ரீரொஷ்ணபகவான்‌ மகிழ்ந்து சென்றார்‌, (௩) அவன்‌, யு.த்திவில்‌-- 
தனது யுக்தியாகிய வில்லை, முரித்து, மாயை--மாயையான, மன்‌ - 
துரியோதனராஜன்‌, முற்ற - இறக்கும்படி, மோன -- மெளன 
மென்றெ, யாத்திரைக்கு = யாத்திரையை, உறற்கு ௫ அடைய 
' வும்‌, (௨) அவன்‌, சிர்தனைக்கழ்க்கு (அரோ) ௫ சிக்தனையெனும்‌ 
சஞ்சியைச்‌ தான்‌ சாப்பிடவும்‌, (௮ரோ--௮சை) 

(போ உரை) விருத்தி ஞானமென்னும்‌ விதுரனுடைய உள்‌ 
நோக்கமென்னும்‌ வீட்டிற்கு, அவன்‌ சிக்தனையெனும்‌ கஞ்சியைத்‌ 
தரன்‌ சாப்பிடவும்‌, அவன்‌ தனது யுக்தியாகிய வில்லை முரித்து 
மாயையான துரியோதன ராஜன்‌ இக்கும்படி. மெளனமென்கறெ 
யாத்திரையை யடையவும்‌, பரமாத்மாவாகிய ஸ்ரீகருஷ்ணபசவான்‌ 
மஒழ்க்து சென்றார்‌, 

கலி நிலைத்துறை. 
அருளி னாலிறை யாகிய வாதரா யணன்றான்‌ 
பருவ வாசனை யாயகாம்‌ தாரியின்‌ பதியாங்‌ 
கரும பாவனைத்‌ திரிதராட்‌ டிரற்eயோ கத்தோ 
டொருமை ஞானகேத்‌ திரக்தர மறுத்தன னோர்கால்‌ (௬௨௪) 

(ப-றை (௧) அருளினால்‌, இறை ஆகிய வாதராயணன்‌ 
(தான்‌) = குருவென்னும்‌ வியாசர்‌, (௩) பருவ வாசனை ஆய = 
சமயங்களில்‌ தோன்ற வாசனையெனும்‌, காந்தாரியின்‌, பதி 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௨௭ 


யாம்‌ ௫ தலைவனான, கருமபாவனை ௫ ஈல்ல கருமபாவனையாகயாகய, 
இரிதராட்டி ரத்கு - திரிதராஷ்டிரனுக்கு, யோகத்தோடு, ஒருமை 
ஏக ஒற்றுமையான, ஞானகேத்திரம்தர = ஞான நேத்திரத்தைக்‌ 
கொடுக்க, மறுத்தனன்‌ = அதைப்பெற்று மறுத்துவிட்டான்‌, (௨) 
ஓர்கால்‌ ௩ ஒருகாலத்தில்‌ (தரன்‌ ௫ சாரியை) 

(போ - ரை) அருளினால்‌ குருவென்னும்‌ வியாசர்‌ ஒருகாலத்‌ 
இல்‌, சமயங்களிற்‌ றோன்‌ அறெ வாசனையெனும்‌ காந்தாரியின்‌ தலைவ 
னான ஈல்ல கரும பாவனையாகிய திரிதராஷ்டிரனுக்கு யோகத்தோடு 
ஏக ஒற்றுமையான ஞானகேத்திரத்தைக்‌ கொடுக்க அதைப்பெற்று 
முத்துவிட்டான்‌. 

எழுசீர்‌ விருத்தம்‌, 
தத்துவக்‌ குலத்திற்‌ கி.றுதிவிட்‌ சேப 
சகுனியைப்‌ பரவகங்கர ற 
கத்தனாஞ்‌ சகாதே வன்கொலு மவித்தைக்‌ 
கன்னனை யுயர்மதிப்‌ பார்த்தன்‌ 
நைத்தழித்‌ இடமோ வரணதுச்‌ சாத 
னனைச்செகுத்‌ தொளிர்மன வீமன்‌ 
சத்துரு மாயை யாகிய அரியோ 
தனனையு மாய்த்தனன்‌ மூனே. (௬௨௫) 

(ப-றை தத்துவ = தத்துவக்களின்‌ கூட்டமா, குலத்‌ 
இற்கு, இறுதி ௫ காசகாரணமான, விட்சேப- விட்சேபமென் லும்‌ 
சகுனியை, பர - பரம, அகங்கார, கத்தன்‌ ஆம்‌ = கர்த்தாவென்‌ 
இற, சகாதேவன்‌, கொலும்‌--கொன்றான்‌ , அவித்தைக்‌ கன்னனை - 
அஞ்ஞானமெனுங்‌ கர்னனை, உயர்மதி ௫ சத்துவ புத்தியாயெ, 
பார்த்தன்‌ - அர்ச்சுனன்‌, கைத்து ௫ வருத்தி, அழித்திம்‌ - 
அழித்தான்‌, ஆவண = ஆவரணமென்கிற, அச்சாதனனை 
செகுத்து ௫ மாய்த்து, ஒளிர்‌ ௫ விளங்குகன்‌ ற, மன மனமா, 
வீமன்‌, சத்துரு = அசுத்த, மாயையாகிய, அரியோதனனையும்‌ 
மாய்த்தனன்‌ (தான்‌) (ஏ). (சான்‌--சரரியை) (ஏ-அசை) 

(போ- ரை) சத்துவச்‌ கூட்டமாகிய குலத்திற்கு காசகாரண 
மான விட்சேபமென்னுஞ்‌ சகுனியைப்‌ பரம அகங்கார கர்த்தா 
வென்கிற சகாசேவன்‌ கொன்றான்‌. அஞ்ஞானமெனுங்‌ கர்னனைச்‌ 


2௨௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


சத்துவ புத்தியாயெ அர்ச்சுனன்‌ வருத்தியழித்தான்‌. ஆவரண 
மென்றெ துச்சாகனனை மாய்த்து விளங்குன்‌ உ மனமாகிய வீமன்‌ 
அசுத்த மாயையாகிய அரியோதனனையும்‌ மாய்த்தனன்‌. 
பன்னிரு சீர்‌ விருத்தம்‌. 
ஆவரண சத்தியாக்‌ துச்சாகனன்மத்து. 
மளவுதீக்‌ குணசோதரர்‌ 
அடருயிர்த்‌ அரியோத னன்னவித்‌ தைக்கன்ன 
னதையும்விட்‌ சேபசகுனி 
மேவுதத்‌ துவசமுக மாமரசர்‌ பலகுழு 
விளங்கலா னிதயபூமி 
மிகுபார மெரழியும்ண ஞானத்‌ துரோபதையை 
விரவுமுள்‌ ளத்தறமகன்‌ 
ஏவுமன வீமன்‌ மதிப்பற்‌ குனன்‌ சித்த 
மெனு௩குல னாங்காரமென்‌ 
திடுசகா தேவனெனு மிவரால்‌ விசாரமா 
விசைகுருக்‌ கேத்திரத்தே 
மூவ வகைப்பனுப லின்கருத்‌ தாய்வா 
மொழிந்தபதி னெட்கொளின்‌ 
முதிரறுதி யமர்முடித்‌ தருளுங்‌ குருக்கண்ணன்‌ 
முத்தியுட்‌ டருமனுக்கே. (௬௨௬) 
(ப- ரை) (௧) ஆவரண சத்தி, ஆம்‌ ௫ ஆயெ, துச்சாதனன்‌, 
மற்றும்‌ இன்னும்‌, ௮ளவு கலந்துள்ள, தீக்குண சோதரர்‌ - திய 
குணங்களான சகோதரர்‌, அடர்‌ - முதன்மையாகப்‌ பொருந்திய, 
உயிர்‌ ௫ ஜீவனென்னும்‌, துரியோதனன்‌, அவித்தை = அஞ்ஞான 
மென்றெ, கன்னன்‌ = கர்னன்‌, அறையும்‌ - சொல்லப்படும்‌, விட்‌ 
சேப--விட்சேபமென்னும்‌, சகுனி, மேவு ௫ பொருந்திய, தத்துவ, 
சமுகமாம்‌ ௫ கூட்டமாகிய, அரசர்‌ பலகுழு-- அனேக இராஜாக்களின்‌ 
திரளுடன்‌, விளங்கலான்‌ ௫ விளங்குதலால்‌, இதயபூமி - இருதய 
மென்லும்பூமி, மிகுமிகுந்த, பாரம்‌, ஒழியும்‌ வணம்‌ - நீங்கும்படி, 
ஞானம்‌ கஞானமென்கிற, அரோபதையை, விரவும்‌௫ அடைக்தவர்‌ 
களான, உள்ளத்து அறமகன்‌உள்ளமெனும்‌ தர்மராஜன்‌, ஏவு 
கன்மையிற்‌ செலுத்துகின்ற, மன கமனமான, விமன்‌, மதிகபுத்தி 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௨௯ 


யாகிய, பத்குனன்‌ = அர்ச்சுனன்‌, சித்தமெனும்‌, ஈகுலன்‌, ஆங்காரம்‌ 
என்றிடு ௫ அகங்கார மென்று, சகாதேவன்‌, எனும்‌ இவரால்‌ = 
ஆசிய இவர்களால்‌, விசாரமா= ஆத்ம விசாரமென, இகை = பொ 
ருந்திய, குருக்கேத்திரத்து (ஏ) - குருக்ஷேத்திரத்தில்‌, மூ ௮௮ 
வகை-பதினெட்டுவித, பனுவலின்‌ ௫ வித்தைகள்‌ அல்லது புராணங்‌ 
களின்‌, கருத்து௫ கருத்தை, ஆய்வா = ஆராய்தலாக, மொழிர்த = 
சொல்லப்பட்ட, பதினெட்டுகொளின்‌, முதிர்‌ அறுதி - உயர்ம்த இர்‌ 
மான மென்னும்‌, அமர்முடித்து = யுத்தத்தைச்‌ செய்தமுடித்து, 
(௩) அருளும்‌ குருக்கண்ணன்‌ ௫ குருவென்‌ற ஸ்ரீ சண்ணபிரான்‌ 
அருளினார்‌, (௨) முத்தி உள்தருமனுக்கு (ஏ) ௫ உள்ளமாகிய தர்ம 
ராஜனுக்கு முத்தியெனும்‌ வைகுண்ட பதவியை (ஏ-ஏ-அசைகள்‌). 


(போ-ரை) ஆவரண சத்தியாயெ துச்சாதனன்‌ இன்னும்‌ கலக்‌ 
அள்ள இியகுணங்களான சகோதரர்‌ முதன்மையாகப்‌ பொருந்திய 
ஜீவனென் னுக்‌ துரியோதனன்‌ , அஞ்ஞானமென்றெ கர்னன்‌, சொல்‌ 
லப்படும்‌ விட்சேப மென்னுஞ்‌ சகுனிபொருக்கிய தத்துவக்கூட்ட 
மாகிய அனேக இராஜாக்களின்‌ தரளுடன்‌ வீளங்குதலால்‌ இருதய 
மென்னும்பூமி மிகுந்த பாரம்‌ நீங்கும்படி. ஞானமென்கிற அரோ 
பதையை யடைந்தவர்களான உள்ளமெனும்‌ தருமராஜன்‌, ஈன்மையித்‌ 
செலுத்துகின்ற மனமான வீமன்‌, புத்தியாகிய அர்ச்சுனன்‌ , சத்த 
மெனும்‌ ககுலன்‌ , ௮கங்காரமென்கிற சகாதேவன்‌ ஆயெ இவர்களால்‌ 
ஆத்ம விசாரமெனப்‌ பொருந்திய குருக்ஷேத்திரத்தில்‌, பதினெட்டு 
வித வித்தைகள்‌ அல்லது புராணங்களின்‌ கருத்தை யாராய்தலாகச்‌ 
சொல்லப்பட்ட பதினெட்டு காளின்‌, உயர்ந்த இர்மானமெலினும்‌ 
யுத்தத்தைச்‌ செய்துமுடித்‌.து, உள்ளமாகிய தருமராஜனுக்கு முத்தி 
யென்னும்‌ வைகுண்ட பதவியைக்‌ குருவென்கிற ஸ்ரீ கண்ணபிரா 
னருளினார்‌. 

வேண்பா. 
வியன்பிரமா கார விருத்தித்‌ தடமென்‌ 
தியம்பிசெயல்‌ கார வியல்பின்‌--வயங்குகனி 
மாத்தியா ப்பெயர்கொள்‌ வான்கற்கி சங்கற்பத்‌ 


இத்தொழிலோர்‌ மாய்ந்திடவம்‌ தே. (௬௨௭) 


(ப-ரை) (ஐ வியன்‌ - சித்த, பிரமாகார விருத்தித்திடம்‌ என்று, 
இயம்பிடு - சொல்லப்படுகிற, சங்கார, இயல்பின்‌ - தன்மையால்‌, 


௨௩௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(௪) வயங்கும்‌ ஈனி-௩ன்றாக விளங்கும்‌, (௯) மாத்தியாகி மாத்தி 
யாகி யென்னும்‌, பெயர்கொள்‌ க பெயரையுடைய, வான்‌ பெருமை 
பொருந்திய, கற்க கல்கியவதாரம்‌, (௧) சங்கத்ப௫பலவித சங்கற்‌ 
பங்க ளென்னும்‌, தத்தொழீலோர்‌ = துஷ்டர்கள்‌ எல்லாம்‌, மாய்ந்திட 
வந்து (ஏ) = அழியும்படி தோன்றி (ஏ-அசை). 


(போ - ரை) பலவித சங்கற்பங்க னென்னும்‌ அஷ்டர்களெல்லா 
மழியும்பழ. தோன்றிச்‌ றந்த பிரமாகார விருத்தித்‌. திடமென்று 
சொல்லப்படுகிற சங்காரத்‌ தன்மையால்‌ மாத்தியாகி யென்னும்‌ 
பெயரையுடைய பெருமை பொருந்திய கல்கயெவதாரம்‌ ஈன்றாக 
விளங்கும்‌. 


அறுசீர்‌ விருத்தம்‌, 
வேரியேழ்‌ ஞான பூமி மேற்பரம்‌ வேங்க டேசன்‌ 
ஒருணர்‌ வொழிக்து மற்றே ருணர்வுரி னிரண்டி. னாப்பண்‌ 
சாரு நிச்‌ சலசித்‌ தத்திற்‌ றயங்குமான்‌ மாக்கர வேரி 
சேரில்கொள்‌ ளிட௩டப்பா னிகழ்ச்‌ 59 ரங்க மாலே, (௬௨௮) 


(ப- றை) வேரி - ஈல்ல வாசனையை யுடைய, ஏழ்‌ = ஏழு, 
ஞானபூமிமேல்‌ -ஞானபூமிகளின்‌ மேலேயமர்ந்த, பரம்‌ = பிரமமே, 
வேங்கடேசன்‌ = வேங்கடேசனாம்‌, ஓர்‌ உணர்வு ௫ ஒரு நினைவு, 
ஒழிக்து நீங்‌, மற்று ஓர்‌ உணர்வு ௫ மற்றொரு நினைவு, உறின்‌ = 
தோன்‌ தினால்‌, இரண்டின்‌, காப்பண்‌ மத்தியில்‌, சாரும்‌-பொருக்து 
இற, நிச்சல 2 சலனமற்ற, சித்தத்தில்‌, தயங்கும்‌ ௫ விளங்குன்‌ ற, 
ஆன்மா ஆத்மசொஞாபம்‌, காவேரி, கேர்‌இல்‌ ௫ ஒப்பற்ற, கொள்‌ 
ளிடம்‌ ௫ கொள்ளிடங்களின்‌ , சடுப்பால்‌ ௫ மத்தியமான இடத்தில்‌ 
நிகழ்க்த-- இருக்கிற, சரங்கமால்‌ (ஏ) -ஸ்ரீரக்க காயகராம்‌, 

(ஏ-௮சை) (வேங்கடம்‌ -- ஏழுமலை, 


ச்‌ 


(போ- ரை) கல்ல வாசனையை யுடைய ஏழு ஞான பூமிகளின்‌ 
மேலேயமர்க்த பிரமமே வேங்கடேசனாம்‌ ஒரு நினைவுரீக்‌ மற்றொரு 
நினைவு தோன்றினால்‌ இரண்டின்‌ மத்தியிற்‌ பொருநர்துற சலன 
மத்ற சித்தத்தில்‌ விளங்குசன்ற ஆத்மசொறாபம்‌ காவேரி ஒப்பற்ற 
கொள்ளிடங்களின்‌ மத்தியமான வீடத்திலிருக்றெ ஸ்ரீரங்கசாயசராம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ க 


கலி விருத்தம்‌ 
விடயம்‌ பிரமம்‌ வியன்வா சனையே 
நடுவா நிசமே ஞானத்‌ அடனே 
கிடையான்‌ மாமுக்‌ யெமத்‌ அவிதம்‌ 
மிடையுஞ்‌ சுகமெண்‌ விதலட்‌ சுமியே. (௨௨௯) 


(ப- ரை) விடயம்‌, பிரமம்‌, வியன்‌ ௫ சிறந்த, வாசனை (ஏ), ஈடு 
வாம்‌--சமமாகிய, நிசம்‌ (ஏ), ஞானத்துடன்‌ (ஏ), டை நிலைத்த, 
ஆன்மா = ஆத்மா, முக்கியம்‌, அத்துவிதம்‌, மிடையும்‌ - எனப்‌ 
பொருக்‌ அன்ற, சுகம்‌ ஆனந்தங்கள்‌, எண்வித லட்சுமி (ஏ) = 
அஷ்டலக்ஷாமிகளாம்‌, (ஏ-ஏ-ஏ-ஏ-அசைகள்‌) 

(போ - ரை) விடயம்‌, பிரமம்‌, சிறந்த வாசனை, சமமாிய நீசம்‌, 
ஞானத்துடன்‌, நிலைத்த ஆத்மா, முக்கியம்‌, அத்துவிதமெனப்‌ 
பொரும்‌ அன்ற ஆனந்தங்கள்‌ அஷ்டலக்ஷமிகளாம்‌, 

(விஷய சுகம்‌, பிரமசுகம்‌, வாசனாசுகம்‌, நிஜசுகம்‌, ஞானசுகம்‌, 
ஆத்மசுகம்‌, முக்யெசுகம்‌, அத்துவிதசுகம்‌ என்பன அஷ்டவித 
ஆனஙர்தமாம்‌,) (கிஜசுகம்‌ -உதாூனசுகம்‌) (முக்யெசுகம்‌ -சமாதிச்‌ 
சுகம்‌,) 

வேண்டா, 

சாந்த விருத்திச்செர்‌ தாமரையின்‌ ஞானப்பொற்‌ 

கார்தையினான்‌ மீளாக்‌ கதித்தருவாம்‌_—போந்தநசை 

அத்திரியூர்‌ மூடமன மாய முகழ தரும்‌ 

பெத்தநிலைத்‌ அன்பம்‌ பெரிது. (௬௬௦) 


(ப-றை சாந்தவிருத்தி = சத்துவ விர்த்தியென்னும்‌, செம்‌ 
தாமரைப்‌ புஷ்பத்திலிருக்கின்‌ ற, ஞான கஞானமென்‌ னும்‌, பொருள்‌ 
காந்தையினால்‌ ௫ இலக்ஷ்மி தேவியினால்‌ ,மீளாச்சதி-மோக்ஷமாகிய, 
இரு ஆம்‌ = செல்வமுண்டாகும்‌, போந்தாசை = மிகுந்த 
ஆசையெனும்‌, அத்திரியூர்‌ = கர்த்தபத்தை ஈடத்துன்ற, மூட 
மனம்‌, ஆய ௫ ஆசிய, முகழ. மூதேவி, தரும்பெத்த நிலைத்துன்‌ 
பம்‌ பெரிது = பந்தநிலைமையெனுக்‌ அன்பத்தை மிகுதியாகக்‌ 
கொடுப்பாள்‌. (காக்தை பெண்‌) 


௦௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போரை) சத்துவ விர்த்தியென்னுஞ்‌ செக்‌. சாமரைப்‌ புஷ்பத்‌ 
இலிருக்ன்ற, ஞானமென்னும்‌, இலக்ஷ£மி சேவியினால்‌ 
மோக்ஷமாகிய, செல்கமுண்டாகும்‌, மிகுக்த ஆசையெனுங்‌ கர்த்த 
பத்தை ஈடத்துகன்ற மூடமனமாயெ மூதேவி, பந்தநிலைமையெனும்‌ 
இன்பத்தை மிகுதியாகக்‌ கொடுப்பாள்‌, 


கலி நிலைத்துறை. 


பிரம னுக்குகான்‌ மறைமுகஞ்‌ சாத்திரம்‌ பிறவோ 

சரண மாதியங்‌ கங்கரு மம்முபா சனையோ 

டரிய ஞானகாண்‌ டந்திரி மனைவிய ராவார்‌ 

மருவு மன்னவா கனமத சத்துவ மதியே (௩௩௧) 


(பறை) பிரமனுக்கு ௫ பிரமதேவனுக்கு, ஈரல்மறை க நான்கு 
வேதங்கள்‌, முகம்‌ = முகங்களாம்‌, சாத்திரம்‌ பிறவோ = மந்த 
சாஸ்திரங்களோ, சரணம்‌ ஆதி அச்சம்‌ = கால முதலிய மற்ற 
அவயவங்களாம்‌, கருமம்‌ ௫ கருமகாண்டமும்‌, உபாசனையோடு 
உபாசனாகாண்டமும்‌, அரிய ௫ அருமையான, ஞான காண்டம்‌, = 
ஞானகாண்டமும்‌, திரி - காயத்திரி சாவித்‌ திரி சரஸ்வதியென்‌ னும்‌ 
முன்ன, மனைவியர்‌ - தேவிகள்‌, ஆவார்‌, மருவும்‌ ௫ பொருந்திய 
அன்னவாகனம்‌ (அ) சத்துவமதி (ஏ) = ௪த்தவபுத்தி அன்ன 
வாகனமாம்‌ (௮௮ சொல்லறாபு) (ஏ, ௮சை), 

(போ - றை) பிரமதேவனுக்கு கான்கு வேதங்கள்‌ முகங்களாம்‌, 
மற்ற சாஸ்திரங்களோகால்‌ முதலிய மந்ற அவயவங்களாம்‌, கரும 
காண்டமும்‌ உபாசனாகாண்டமும்‌ அருமையான ஞானகாண்டமும்‌ 
காயத்திரி சாவித்திரி சரஸ்வதியென்‌ னும்‌ மூன்று தேவிகளாவார்‌, 
பொருந்திய சத்துவ புத்தி ௮ன்னவாகனமாம்‌. 


பிரம வரன்மஞா னங்களிவ்‌ விரண்கெட்‌ பிரியா 
மருவு கான்குமா வாக்கிய முகம்பிர மாணம்‌ 
கரமொ ரெட்டதால்‌ கருமஞா னத்துறை கழல்கள்‌ 
சரத வம்புய மீதமர்‌ சுருதிபோதனுக்கே A (௩௩௨) 
(ப-ரறை (6) பிரம ஆன்ம ஞானங்கள்‌ - பிரம ஞானமும்‌, 
ஆத்ம ஞானமும்‌, இவ்விரண்டு இரண்டு இரண்டு, கண்பிரிவா - 
கண்களென்னும்‌ ப குப்பாக, மருவு--பொருக்திய, கான்கு, மா-மகா, 


ஞானலோகம்‌ “என்னும்‌ யுக்தி “சாகரம்‌ ' வாஸ்‌! 


ய்‌ 


1. 


வாக்கியம்‌, 'முகம்‌ ௫ முசமாம்‌, பிரமாணம்‌ ௫ அஷ்ட்ப்‌ பிரமாணங்க 5 


ளும்‌, கரம்‌ ஓர்‌ எட்டு (அது) ஆம்‌ - எட்க்கைகளாம்‌,: கரும ₹ 


ஞான த்துறை ௪ கருமமார்க்கமும்‌,ஞான மார்க்கமும்‌, கழல்கள்‌ - 
பாதங்களாம்‌, (௧) சரத அம்புயம்‌ - சத்தியமென்னுக்‌ தாமரை 
மலரின்‌, மீது ௮மர்‌--மேல்‌:“அமர்க்த, சுருதி போதனுக்கு (ஏ) = 
வேதமாகிய பிரமதேவனுக்கு “(௮ அ சொல்லிரு.))' _ 

(ஏ* அசை) -, 

பிரத்தியக்ஷம்‌, அனுமானம்‌; உவமானம்‌, சத்தம்‌; அருத்தா 
பத்தி, அபாவம்‌, ஐதிகம்‌, சம்பவம்‌, 

இவையே அஷ்டப்‌ பிரமாணமாம்‌. 

(சத்தம்‌ = ஆகமம்‌) (அபாவம்‌ = அஅபலப்£) 

(போ - ரை)  ௪த்தியமென்‌ இர்‌ சாமரை மலரின்மேலமர்ந்த வேத * 

மாய்‌ பிரமதேவனுக்குப்‌ “பிரமஞானமும்‌' ஆச்மஞானமும்‌ இரண்‌ 


டரண்டு“ சண்களென்னும்‌ பகுப்பாகப்‌ பொருந்திய” நான்கு மகர '' 


வாக்கியம்‌ முசமாம்‌; ! ௮ஷ்டப்பிரமாணங்‌ளும்‌ எட்டுக்சைகளாம்‌ '' 
கருமமார்க்கமும்‌ ஞானமார்க்கமும்‌ பா சங்களாம்‌, 


கலி விருத்தம்‌. 
எண்டிசைப்‌ பொருள்‌ யாவையும்‌ தானெனச்‌ 
கண்டு மாயைக்‌ கமலத்‌ ஓயாபரன்‌ 
தண்ட நாயகி சத்துவ சித்தவெண்‌ 
முண்ட கத்தெழு முத்தசம்‌ கற்பமே, (௩௬௩) 


(ப- ரை) எண்திசை ௫ எட்டுத்‌ தசைகளிலுள்ள, பொருள்‌ 
யாவையும்‌, தான்‌ எனச்சண்டு- தானேயெனத்‌ தெரிந்து, மாயைச்‌ 
கமலத்து ௫ மாயையென்னும்‌ தரமரைமலரின்‌ , உயர்பரன்‌ - மேல 
மர்ந்த பிரமதேவன து, தண்டகாயன்‌ -வணக்சமுள்ளே த்வி, சத்துவ, 
சத்த, ௮ சித்தமென்கிற, வெண்முண்டகத்‌ து" எழும்‌: ௪ வெள்ளைத்‌ 
தாமரை மலரின்மேல்‌ வீற்றிருக்கும்‌, முததசங்கற்பம்‌ (ஏ) முத்திக்‌ 
குரிய சங்க்த்பமான சரஸ்வதியாம்‌. (ஏ-௮சை) 


(போ ரை) எட்டுத்‌" திசைகளிலுள்ள பொருள்‌ யாவையும்‌ 


தானேயெனத்‌ தெரிந்து மாயையென்னுக்‌ தாமரை மலரின்மேலமர்க்த - : 


பிரமதேவன து வணக்கமுள்ளதேவி சத்துவ எித்தமென்கிற வெள்‌. 


௬௦ 


௨௭௧௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


ளைத்தாமரை மலரின்மேல்‌ வீற்றிருக்கும்‌ முத்திக்குரிய TAL 


மான சரஸ்வதியாம்‌, 
கலி நிலைத்துறை. 
இத்த விர்த்தியா மகிழ்ககை துயரமுஞ்‌ சனமும்‌ 
தத்து வீரமும்‌ பயமரு வருப்பதி சயமும்‌ 
பைத்த சாந்தமு மாமயன்‌ மைந்தரொன்‌ பதின்மர்‌ (௩௪) 
வைத்த வெண்ணில்சங்‌ கற்பமாஞ்‌ சருட்டியை வகுப்பார்‌. 


(ப-றை) சித்த, விர்‌த்தியாம்‌-விர்த்திகளாகய, மூழ்‌--ம௫ழ்ச்‌ 
சியும்‌, ககை-- சிரிப்பும்‌, அயரமும்‌, சனழும்‌-கோபமும்‌, தத்து = 
தாவுன்‌ற, வீரமும்‌, பயம்‌௫ பயமும்‌, அருவருப்பு= அருவருப்பும்‌, 
அதிசயமும்‌, பைத்த மிருதுவான, சார்தமும்‌,: ஆம்‌ ௫ ஆகிய, 
அயன்மைக்தர்‌ = பிரமபுத்திரரான , ஒன்பதின்மர்‌ ௫ பிரஜாபதி ஒன்பது 
பேரும்‌, வைத்தஏத்பட்டிருக்கிற, எண்‌இல்‌ கணக்கற்ற, சங்கற்ப 
மாம்‌ ௫ சங்கற்பங்களென்கிற, சிருட்டியை வகுப்பார்‌ ௫ சிருஷ்டி 
களைச்‌ செய்வார்‌. 

(போ - றை) சித்தவீர்த்திசளாகிய மஃழ்ச்ெயும்‌ சிரிப்பும்‌ துயர 
மும்‌ கோபமும்‌ தாவுகன்ற வீரமும்‌ பயமும்‌ அருவருப்பும்‌ அதி 
சயமும்‌ மிருதுவான சாந்தமும்‌ ஆயெ, பிரமபுத்திரரான பிரஜாபதி 
யொன்பதுபேரும்‌, ஏற்பட்டிருக்க கணக்கற்ற சங்கற்பங்களென்‌ 
இற சிருஷ்டிகளைச்‌ செய்வார்‌. 

கலி விருத்தம்‌. 
கரும மாமனங்‌ கன்பழ வாதனை 
இரதி யைம்புல னேவெனு மைந்தலர்‌ 
இரண்மெய்‌ மாதர்விட்‌ சேபற்‌ கழைவிலா 
வரண மோக்ஜிருண்‌ மன்னுயிர்‌ மைந்தரே, (௩௩௫) 


(ப-ரை) கருமமாம்‌ அனங்கன்‌ - சருமம்‌ மன்மதனாம்‌, பழ 
வாதனை -பூர்வவாசனை, இரதி- இரதிதேவியாம்‌, ஐம்புலன்‌ சத்‌ 
தம்‌ முதலிய ஐர்துபுலன்கள்‌ , ஏ, எனும்‌ பாணங்களென்றெ, 85௮, 
அவர்‌ = புஷ்பங்சளாம்‌, திரள்மெய்‌-- சரீரக்‌ கூட்டம்‌, மாதர்‌ஃ பெண்‌ 
களாம்‌, விட்சேபம்‌, கழைவில்‌ கரும்பு வீல்லாம்‌, ஆவரணம்‌, ஓங்கு 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 2௩௫ 


இருள்‌ மிகுந்த இருளாம்‌, மன்‌உயிர்‌ நிலைத்த ஜீவர்கள்‌, மைந்தர்‌ 
(ஏ) -புருஷர்களாம்‌, (ஏ-௮சை) 

(போ - ரை) கருமம்‌ மன்மதனாம்‌, பூர்வவாசனை இரதிதேவியாம்‌, 
சத்தம்‌ முதலிய ஐந்து புலன்கள்‌ பாணங்களென்கய ஐந்து புஷ்பம்‌ 
களாம்‌. சரீரக்கூட்டம்‌ பெண்களாம்‌. விட்சேபம்‌ கரும்புவில்லாம்‌, 
ஆவரணம்‌ மிகுந்த இருளாம்‌. நிலைத்த ஜீவர்கள்‌ புருஷர்களாம்‌, 
(விட்சேபம்‌ ௫ விட்சேபசத்தி) ( ஆவரணம்‌ ௫ ஆவரணச த்தி), 

வேண்டா. 
அஞ்ஞானம்‌ கூற்ற னசத்துச்‌ சடந்துக்கம்‌ 
எஞ்ஞான்‌ அய்‌ கொள்சூல மிச்சையதே-- இஞ்ஞாலத்‌ 
திற்பாசம்‌ தேகோக வெண்ணந்தண்‌ டாமாயை 
தெற்காஞும்‌ தாமதமே தி, (௬௬௬) 


(ப - ரை) அஞ்ஞானம்‌, கூற்றன்‌ - யமனாம்‌, ௮அ௪த்துச்‌ சடம்‌ 
அக்கம்‌, எஞ்ஞான்றும்‌ = எப்போதும்‌, கொள்சூலம்‌ = தரிக்கும்‌ 
சூலாயுதமாம்‌, இச்சை (௮௮) (ஏ) ௫ ஆசை, இஞ்ஞாலத்தில்‌ = 
இவ்வுலகில்‌, பாசம்‌ பாசமாம்‌, தேக ௮௧ எண்ணம்‌ - தேகத்தை 
கான்‌ என்னும்‌ புத்தி, கண்டு ஆம்‌-- தண்டாயுதமாம்‌, மாயை, தெற்கு 
ஆகும்‌ ௫ தென்திசையாம்‌, தாமதம்‌ ௫ தமோகுணம்‌, மேதி = 
எருமைக்கடாவாம்‌, (அது சொல்லுருபு) (ஏ=அசை), 


(போ - ரை) அஞ்ஞானம்‌ யமனாம்‌. ௮சத்தூச்‌ சடக்‌ அக்கம்‌ 
எப்போதும்‌ தரிக்குஞ்‌ சூலாயுதமாம்‌, ஆசை இவ்வுலஇற பாசமாம்‌. 
தேகத்தை கானென்னும்‌ புத்தி தண்டாயுதமாம்‌, மாயை தென்‌ இசை 
யாம்‌, தமோகுணம்‌ எருமைக்கடாவாம்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌. 
ஆயிரக்‌ சணக்சாம்‌ விர்த்தி யானன மனச்சே டன்றான்‌ 
மாயைஞா லத்தைத்‌ தாங்‌ மாயியா நெமொ லுக்கும்‌ 
பாயலா யான்மாவென்னும்‌ பரசிவத்‌ தாற்பூ ணாக 
மேயிடத்‌ தரிக்கப்‌ பட்டு விளங்கிடும்‌ பகுதி காணே, (௬௩௭) 

(ப-ரை) ஆயிரக்கணக்கரம்‌ ௫ அகேகமான, விர்த்தி ஆனன = 
விருத்தியென்‌ னும்‌ முகங்களுடைய, மனச்சேடன்‌ (தான்‌) - மன 
மென்ற ஆதிசே ஷன்‌ , மாயை ஞாலத்தை மாயை யெனும்பூமியை 


Hine 


௨௬௬ ஞானலோகம்‌ என்னும்‌, யுக்தி , சாகரம்‌ 


தாங்கி, .மாயி.ஆம்‌-- மாயையை உடையவனாகிய, கெடுமாலுக்கும்‌ - 
மகாவிஷ்ணுவுக்கும்‌, பாயல்‌ ஆய்‌-பாயாக, ஆன்மா ஆத்மா, என்‌ 
னும்‌, பாசிவத்தால்‌ - பரமசிவனால்‌, பூண்‌ ஆக ௫ அபரணமாக, மே 


 யிட--பொருக்த, தரிச்சப்பட்டு, விளங்கிடும்‌ -விளங்கும்‌, பகுதி = 


பிரசருதியையும்‌, காண்‌ (ஏ) = இவ்வாறகி. .(தோன்‌-சாரியை) (ஏ- 
அசை), 

(போ- ரை) அமேகமான விருத்தி யென்னும்‌ முகங்கூடைய 
மனமென்கிற ஆதிசேஷன்‌ மாயையெனும்‌ பூமியைத்தாங்கி மாயை 
யையுடையவனாசிய மகாவிஷ்ணுவுக்கும்‌ பாயாக : ஆத்மாவென்னும்‌ 
பரமசிவனால்‌ ஆபரணமாகப்‌ பொருக்தத்‌ தரிக்கப்பட்டு விளங்கும்‌ 
பிரகிருதியையும்‌ இவ்வா றறி, 

வஞ்சி விருத்தம்‌. 
பள்ளியாய பயோ ததி, வெள்ளிவெற்பு விகங்கமும்‌, 
விள்ளில்சத்தவ வீர்த்திசான்‌, அள்ளின்மூவரு மோர்கவே (௬௩௮) 

(ப -றை) (௧) பள்ளி ய--படுக்கையிடமாகிய, பயஉததி = 
பாற்கடலும்‌, வெள்ளி வெற்பு - வெள்ளிமலையும்‌, விகங்கமும்‌ = 
அ௮ன்னபக்ஷியும்‌, விள்‌ இல்‌ கபீரிவற்ற,, சத்துவ விர்த்திசாத்துவீக 
விர்த்தியாம்‌, (ர) சான்று ௫ இதன்‌ சாக்ஷியே, . (௨) உள்ளில்‌ 
நினைக்‌ கமிடத்‌அ, (௪) மூவரும்‌ ரிமூர்த்திகளுமாம்‌, ஓர்க (ஏ) = 
என அறிக, (ஏ-அசை), 

(போ - ரை) படுக்கை யிடமாகிய பாற்கடலும்‌ வெள்ளிமலபயும்‌ 
அன்னப்பியும்‌ பிரிவற்ற சாத்‌ அவீக விர்‌த்தியாம்‌, நினைக்குமிடத்து 
இதன்‌ சாக்ஷியே இரிமூர்‌த்திகளூமா மெனவறிக, 


கலி விருத்தம்‌. 


சரவ. ணஞ்செய்‌ இருட்டி.த்‌ தொழின்மதி 

பிரம. தேவன்‌ பினர்மன னத்திதி 

. மருவு புக்கன்‌ மாய னிதித்தியாம்‌ 

வீரிசங்‌ கார வீவேசம சேனே (௪௩௯) 


(ப-ரை) சிரவணம்‌, செய்தலாகிய, ருஷ்டி. த்தொழில்‌ = 


இருட்டி.த்தொழிலையடைய, மதி-புத்தி, பிரமசேவன்‌ --பிரமதேவ 


னாம்‌, பினர்‌ - பின்பு, மனனத்திதி ௫ மனனமென்னும , ஸ்‌ததச்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௬௭ 


செயலை, ,மருவுபுக்தி ௪, பொருந்திய, புத்தி... ஈல்மாயன்‌ மகாவிஷ்ணு 
வாம்‌, .நிதித்தி ஆம்‌ = நிதித்தியாசனமெனும்‌,. வீரி விரிந்த, 
சங்கார வீவேகம்‌ (அத) - சங்காரமான விவேகமான அ, ஈசன்‌ 
(ஏ) உருத்திர மூர்த்தியாம்‌, (அத - சொல்லுருபு) (ஏ-அசை) 

(போ-ரை; .சரவணஞ்‌.. செய்தலாகிய.: சிருஷ்டித்‌. தொழிலை 
யுடைய, புத்தி. பிரமதேவனாம்‌,. பின்பு . மனனமென்‌ னும்‌,,, ஸ்திதிச்‌ 
செயலைப்‌ பொருந்திய புத்தி மகாவிஷ்ணுவாம்‌. நிதித்தியாசன 
மெனும்‌ விரிக்த சங்காரமான' விவேகமான அ உருத்திர மூர்த்தியாம்‌, 


வேண்பா, 


மாகர்த்தன்‌ வேதா. மகாபோகி விண்வொம்‌ 

சேம்‌ .திசுழ்மாத்‌ இயாயொன்‌ -- மோகஞ்‌ 

சிதறுமதி .வன்னாச்‌ சரமிமகே சன்றான்‌ 

இதி கொள்சதா நிட்டன்‌ சிவன்‌. (௬௪௦) 


(ப-ரை). மாகர்த்தன்‌ -. மாகர்த்தன்‌, வேதா -: பிரமனாம்‌, 
. . மகாபோக, விண்டு ஆம்‌ ௫ விஷ்ணுவாம்‌, சேகல்‌ = திபத்தினால்‌, 
இகழ்‌ .விளங்குகன்ஐ, மாத்தியாகி - மகாத்தியாகி, அரன்‌ = 
உருத்தானாம்‌, மோசம்‌ சிதறும்‌ - மயக்கத்தை நீக்கும்‌, அதி வன்‌ 
னாச்சரமி, மகேசன்‌ (தான்‌) ௫ மகேசுவரனாம்‌. திதிகொள்‌ -- நிலை 
யான, சதாநிட்டன்‌ ௫ ௪தா நிஷ்டையையுடையவன்‌, சிவன்‌ = 
சதாசிவனாம்‌., (தான்‌ - காரியை) 

(போ -ரை) மாசர்த்தன்‌, பிரமனாம்‌, மகாபோக. விஷ்ணுவாம்‌, 
இடித்தினால்‌ விளங்குக. மகாத்தியாகி உருத்திரனாம்‌, மயக்கத்தை 
நிக்கும்‌ அதிவன்னாச்‌ சிமி மகேசுவரனாம்‌.. நிலையான ச௪தாநிஷ்டை 
யையுடயவன்‌ ௪தாசிவனாம்‌. 

விரிபிரம வித்து விரிஞ்சன்‌ பிரம 
வரன்மால்‌ பிரம வரியான்‌ -- அ௮ரன்றான்‌ 
பிரமவரிட்டன்‌. பெயருருவீல்‌ லாவீச்‌ 
_ சுரனென்‌ _றறிக்தே.,கொழு (௬௪௧) 

(ப- ன்‌ விரி - வியாபகமுள்ள, பிரமவித்து, விரிஞ்சன்‌ = 
பிரமதேவனாம்‌, பிரமவரன்‌ , . மால்‌ - மகாவிஷ்ணுவாம்‌,. பிரமவரி 
யான்‌, அரன்‌. (சான்‌) உருத்திர மூர்த்தியாம்‌, பிரமவரிட்டன்‌ , 


2௩0 ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பெயர்‌ உரு இல்லா = காமரூபமற்ற, ஈச்சுரன்‌ என்று ௫ ஈசுவரனா 
மென்று, அறிந்து (ஏ), தொழு ௫ வணங்கு. (தான்‌ - சாரியை) 
(௪) (௮ -சை) 

(போ - ரை) வியாபகமுள்ள பிரமவித்துப்‌ பிரமதேவனாம்‌. 
பிரமவரன்‌ மகாவிஷ்ணுவாம்‌. பிரமவரியான்‌ உருத்திர மூர்த்தியாம்‌. 
பிரமவரிட்டன்‌ காம ரூபமத்ற ஈசுவரனாமென்‌ றறிந்‌ து வணங்கு, 

கலித்தாழிசை 
கூய நூத்றெட்டா முபநிடம்‌ விட்டுணு கோவில்‌ 
மேய வோர்பர மேவியாப கப்பொருள்‌ விரிப்பின்‌ 
ஆயி ரத்தெட்டா முபநிட தஞ்சிவா லயங்கள்‌ 
ஏயு மோர்பொருள்‌ பிரமமங்‌ களவுரு வினதே (௬௪௨) 


(ப- ரை) கூய = சொல்லிய, நூற்றெட்டு, ஆம்‌ = ஆன, 
உபநிடம்‌ - உபநிடதங்கள்‌, விட்டுணுகோவில்‌ - விஷ்ணுஸ்தலங்க 
ளாம்‌, மேய = அங்கேவிளங்கிய, ஓர்‌ - ஒப்பற்ற, பரமே = 
பிரமமே, வியாபகப்பொருள்‌ ௫ விஷ்ணுவாம்‌, விரிப்பின்‌ - சொல்‌ 
௮மிடத்து, ஆயிரத்தெட்டு, ஆம்‌ ௫ ஆன, உபநிடதம்‌, வொலயங்‌ 
கள்‌, ஏயும்‌ ௫ அங்கு விளங்குகின்ற, ஓர்‌ பொருள்‌ = ஓரேபொரு 
ளாகிய, பிரமம்‌, மங்கள உருவினது (ஏ) = சவெசொருபம்‌, 
(ஏ - அசை) 

(போஃரை) சொல்லிய நூற்றெட்டான வுப நிடதங்கள்‌ விஷ்ணு 
ஸ்தலங்களாம்‌, அங்கே விளங்கிய ஒப்பற்ற பிர்மமே விஷ்ணுவாம்‌, 
சொல்லுமிடத்‌து ஆயிரத்தெட்டரான வுபநிடதம்‌ சிவாலயங்கள்‌. 
௮ங்கு விளங்குனெற ஒரே பொருளாகிய பிரமம்‌ சிவசொருபமாம்‌. 


கலி விருத்தம்‌, 

மொழிமன தவித்தை செயன்‌ முற்துமற நூலின்‌ 

வழிநிகழும்‌ விக்ரெக மன்னியுயர்‌ சரன்றாய்ச்‌ 

செழியபல பூசனை செயப்புவனி தாமே 

எழில்கொள்பரன்‌ முத்தியிவ ணென்று இகழ்ஒன்றான்‌ (௬௪௩) 

(ப- றை (௧) மெொழிஃவாக்கு, மனது மனம்‌, அவித்தை 

அஞ்ஞானம்‌, செயல்‌ முற்றும்‌ ௮௦--செய்கை யென்பன முழுமை 
யும்‌ நீங்க, நூலின்வழி ௫ சாஸ்‌இிரத்தின்‌ -இரமப்படி , நிகழும்‌ - 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௩௧ 


அமைந்துள்ள, விக்ரகம்‌ - விக்ரெகத்தில்‌, மன்னி - நிலைத்து, 
உயர்சான்றாய்‌ ௫ மேலான சாக்ஷியாய்‌, '(௬) செழிய பல பூசனை 
செயப்‌ புவனி தாமே - உலகத்தார்‌ சிறப்பான அனேகம்‌ பூசை 
களைத்‌ தாங்களே செய்ய, (௨) எழில்கொள்‌ = மேன்மையுள்ள, 
பரன்‌ க ஈசன்‌, முத்தி முத்தியான அ, இவண்‌ என்று ௨ இவ்விதம்‌ 
தானெனக்‌ குறிப்பினலறிவித்து, (௪) திகழ்சன்றான்‌ - வீளங்கு 
கின்றான்‌, 

(போ-ரை) வாக்கு மனம்‌ அஞ்ஞானம்‌ செய்கை யென்பன 
முழுமையும்‌ நீங்கச்‌ சாஸ்திரத்தின்‌ ரெமப்படி. யமைக்துள்ள விக்கிர 
கத்தில்‌ நிலைத்து, மேலான சரக்ஷியாய்‌ மேன்மையுள்ள ஈசன்‌, 
முத்தியான அ இவ்விதம்‌ தானெனக்‌ குதிப்பினாலதிவித்து, உலகத்‌ 
தார்‌ சிறப்பான அனேகம்‌ பூசைகளைத்‌ தாங்களே செய்ய, விளங்கு 
கின்றான்‌. 


மயித்திரி கருணைன்‌ ம$ூழ்வு பேட்சையாம்‌ 

இயற்பொலி பிரமவித்திரி ரண்டு நீள்‌ 

செயற்படு கோபுரம்‌ இகழ்ரி வாலயம்‌ 
கயத்தினங்‌ கயங்கள்‌சிற்‌ கலைவி சாரமே (௬௪௪) 


(ப-ரை) மயித்திரி - கல்லோரிடத்துச்‌ சினேகத்தன்மை 
கருணை ௫ துன்பமுறுவோரிடத்து இரக்கம்‌ ) ஈல்மகிழ்வு௫ மேன்மை 
யடைந்தவரைப்‌ பார்த்து நல்ல சர்தோஷ முதல்‌, உபேட்சை - 
தியோரிடத்து விருப்பு வெறுப்பு இல்லாமை, ஆம்‌ = என்பன 
வாகிய, இயல்‌ - குணங்கள்‌, பொலி - விளங்கும்‌, பிரமவித்து, 
ஈரிரண்டு = கான்கு, நீள்‌ செயல்படு உயர்ந்த வேலைகளமைக்‌ த, 
கோபுரம்‌ திகழ்‌ - கோபுரங்கள்‌ சூழ்ந்த, சிவாலயம்‌ ௫ சிவாலய 
மாம்‌, சயத்தின்‌ ௫ மாக்ஷிமையுள்ள, அக்கு = அவ்விடத்து, 
இயங்கள்‌ ௫ வாத்தியங்கள்‌, சித்கலை விசாரம்‌ (ஏ) = ஞானசாஸ்திர 
விசாரமாம்‌, (ஏ - அசை) 

(மகிழ்வு - முதிகை) 


(போ ம்‌ ரை) ஈல்லோரிடத் துச்‌ சினேகத்தன்மை, அன்பமுறு 
வோரிடத்து இரக்கம்‌, மேன்மையடைக்தவரைப்‌ பார்த்து ஈல்ல 
சந்தோஷ முறுதல்‌, தீயோரிடத்து விருப்பு வெறுப்பில்லாமை 
யென்பனவாகிய குணங்கள்‌ விளங்கும்‌ பிரமவித்து, கான்கு உயர்ந்த 


ஊடு! ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வேலைகளமைக்த கோபுரங்கள்‌ சூழ்சி வாலயமாம்‌, மாக்ஷிமையுள்ள”” - 
அவ்விடத்து வாத்தியங்கள்‌! ஞானசாஸ்திர வீசாரமாம்‌, 


எழுசீர்‌ விருத்தம்‌. 
நான்குசா.. தனகாற்‌ கோபுர மிதய 
கண்ணுமா லயமுடன்‌ மூன்றும்‌ 
வான்பிரா காரஞ சிரவணம்‌ அவச 
மனனமென்‌ பதுபலி பீடம்‌ 
தான்ளெர்‌ நிதித்தி ஈ௩நியின்‌ சேவை 
சமாதியீச்‌ சுரதரி சனையாம்‌ 
தேன்புரை சாட்சாத்‌ காரமே கருணைச்‌ 
செயலினா னந்தமுற்‌ நிடலே (௩௪௫) 


(பரை) கான்கு சாதனம்‌, கால்‌ கோபுரம்‌ = நான்கு கோபுர ': 
மாம்‌, இதயம்‌ ௫ இருதயமான து, கண்ணும்‌ ஆலயம்‌ ௫ அடையத்‌ 
தக்க கோவிலாம்‌, உடல்‌ மூன்றும்‌, வரன்பிரரகரரம்‌ ௫ பெரியபிரகார 
மாம்‌, சரவணம்‌, துவசம்‌ -- தஜஸ்தம்பமரம்‌, மனனமென்ப அ, 
பலிபீடம்‌ -- .பலிபீடமாம்‌, (தான்‌) கிளர்‌ - விளங்குகின்ற; 
நிதித்தி - நிதித்தியாசனம்‌, ஈந்தியின்‌, சேவை = சேவையாம்‌! 
சமாதி, ஈச்சுர ஈசுவர, தரிசனையாம்‌, தேன்‌, புரை - போலும்‌, 
இனிய, சாட்சாத்காரமே, கருணைச்‌ செயலின்‌ = அருள்‌ பெற 
லால்‌, ஆனந்தம்‌, உற்றிடல்‌ (ஏ) ௫ அடைதலாம்‌. 

(தான்‌ - சாரியை) (ஏ - அசை) 


(போ-ரை) கான்கு சாதனம்‌ கான்கு சோபுரமாம்‌, இருதய 
மானது அடையத்தக்க கோயிலாம்‌, உடல்‌ மூன்றும்‌ பெரியபிரகார 
மாம்‌, சரவணம துஜுமதமபமாம, மனனமென்பது பலிபீடமாம்‌. 
நிதித்தியாசனம்‌ ஈக்தியின்‌ சேவையாம்‌, சமாதி ஈசுவர தரிசனையாம்‌. 
. தேன்போலுமினிய சாட்சாத்காரமே அருள்பெறலாம்‌ ஆனந்த 
மடைதலாம்‌. 

கலி விருத்தம்‌. 
இதய மாலய மேபரக்‌ தெய்வமாம்‌ 
கதவி ரண்டகங்‌ கார மமதைதான்‌ 
பதிய ருச்சகன்‌ பத்திக்‌ றக்களே 
ததக ருப்புர தீபமெய்ஞஞானமே (௬௪௯) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௫௧ 


(பஃறை) (௧) இதயம்‌ - இருதயம்‌, ஆலயம்‌ (ஏ) - கோவி 
லாம்‌, பரம்‌ ௫ பரமாத்மா, தெய்வமாம்‌, கதவு இரண்டு ௫ இரண்டு 
கதவுகள்‌, அகங்காரம்‌ ௫ கான்‌ என்பதும்‌, மமதை (கான்‌) - என 
தென்பதும்‌ ஆகும்‌, பதி-குருவானவர்‌, அருச்சகன்‌ - அர்ச்சகராம்‌, 
பத்தி- பக்தி, ஈல்தக்கணே - ஈல்ல சக்ஷணையாம்‌, (௩) இதி அடைய 
வேண்டிய கிலைமையைத்தரும்‌, கருப்பு தபம்‌ கர்ப்பூர ஆராத்தி 
யாம்‌, (௨) மெய்ஞ்ஞானம்‌ (ஏ), (ஏ-ஏ- அசைகள்‌) (,தான்‌-சாரியை, ) 


(போ - ரை) இருதயம்‌ சோவிலாம்‌, பரமாத்மா தெய்வமாம்‌, 
இரண்டுகதவுகள்‌ கானென்பதும்‌ எனதென்பதமாகும்‌. குருவானவர்‌ 
அர்ச்சகராம்‌, பக்தி கல்ல தக்ஷணையாம்‌. மெய்ஞ்ஞானம்‌ அடைய 
வேண்டிய நிலைமையைத்தரும்‌ கர்ப்பூர ஆரா த்தியாம்‌, 

கோச்சகக்கலிப்பா 
தினமுயரு மிராசசபை தேவசபை நிருத்தசபை 
கனகசபை சிற்சபைதான்‌ காட்டுசிர வணமனனம்‌ 
தனிநிதித்தி யாசனமே சமாஇிகழ்சாட்‌ சரத்காரம்‌ 
அனகதிரு வாசியசண்‌ டாகார விருத்தியரோ, (௬௪௭) 


(ப-றை) இனம்‌ உயரும்‌ = எப்போதும்‌ உயர்வான, இராசசபை, 
தேவசபை, நிருத்தசபை = நிர்த்தனசபை, கனகசபை, சிற்சபை 
(தான்‌) க ஞானசபை கென்பன, காட்டு ௫ அறிவிக்கிற, சிரவணம்‌, 
மனனம்‌, தனி ஒப்பற்ற,  ிதித்கியாளனம்‌ (ஏ), சமாதி, ல்க கல்ல, 
சாட்சாத்காரம்‌ ௫ சாக்ாத்கரரமாம்‌, ௮னக திருவாசி = மாசற்ற 
திருவாசி, ௮சண்டாகார விருத்தி (அரோ) -அகண்டாகார விர்த்தி 
யாம்‌, (தான்‌-சாரியை) (ஏ, அரோ அசைகள்‌,) 


(போ - ரை) எப்போதும்‌ உயர்வான இராசசபை தேவசபை 
நிர்த்தனசபை கனகசபை ஞானசபை மென்பன அலஜிவிக்கற சா 
வணம்‌, மனனம்‌, ஓப்பத்ற நி.2த்தியாசனம்‌, சமாதி, ஈல்ல சாக்தரத்‌ 
காரமாம்‌, மாசற்ற திருவாசி ௮கண்டாகார விர்த்தியாம்‌. 

எழுசீர்‌ விருத்தம்‌, 
சிரவண முக்கி ராணமே மனனம்‌ 
இகழ்மடைப்‌ பள்ளியா மிதித்த 
பரவுமா பூசைத்‌ தலமது சமாதி 
பயில்வுறு தரிச னைக்‌ காலம்‌ 


௨௪௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


அருமையாஞ்‌ சாட்சாத்‌ காரமே பள்ளி 
யறையுயர்‌ சகசான்‌ னிட்டை 
விரவிய பள்ளி யெழுச்‌சிிற்‌ சுகமாம்‌ 
வீருத்தியம்‌ பிசைபரஞ்‌ சுடரே, (௬௪௮) 


(ப - ரை) சிரவணம்‌, உக்ரொணம்‌ (ஏ) = உக்ராணமாம்‌, மனனம்‌, 
திகழ்‌ -வீளங்குகன்‌ ற, மடைப்பள்ளி ஆம்‌, நிதித்தி ௫ நிதித்தியாச 
னம்‌, பரவும்‌ வீசாலமான, மாகடெரிய, பூசைத்தலம்‌ (அது) = 
பூசை செய்யுமிடமாம்‌, சமாதி, பயில்வும௫ பழகுகன்ற, தரிசனைக்‌ 
காலம்‌ = தரிசனை செய்யும்‌ காலமாம்‌, அருமை, ஆம்‌ ஆன, சாட்‌ 
சாத்காரம்‌ (ஏ), பள்ளி அறைஃபள்ளியறையாம்‌, உயர்‌ மேலாகிய, 
௪௧௪ ஈல்நிட்டை கல்ல ௪௧௪ நிஷ்டை, விரவிய பொருந்திய, பள்ளி 
யெழுச்சி = பள்ளியெழுச்சியாம்‌, ஈத்சுகம்‌ ஆம்‌ விருத்தி ௫ ஞான 
சுகானுபவம்‌, அம்பிகை - சத்தியாம்‌, பரம்‌ பிரமம்‌, வெம்‌ (ஏ) = 
சிவமாம்‌. (ஏ, ஏ, ஏ, அசைகள்‌) (அஅ- சொல்லுருபு) மடை 
சமையல்‌,) 


(போ - றை) சிரவணம்‌ உக்ராணமாம்‌. மனனம்‌ வீளங்குகின்‌ ற 
மடைப்பள்ளியாம்‌. நிதித்தியாசனம்‌ விசாலமான பெரியபூசை செய்யு 
மிடமாம்‌, சமாதி பழகுகின்ற தரிசனை செய்யுங்காலமாம்‌, அருமை 
யான சாட்சாத்காரம்‌ பள்ளியறையாம்‌, மேலாகிய மல்ல ௪௪௪ 
நிஷ்டை, பொருக்திய பள்ளி மெழுச்சியாம்‌. ஞான சுகானுபவம்‌ 
சத்தியாம்‌. பிரமம்‌ சிவமாம்‌, 

தெய்வமாஞ்‌ சான்று யினருடல்‌ கோவில்‌ 
சீரணோத்‌ தாரணஞ்‌ செயலாய்‌ 
செய்பசி யகற்ற லுடைதரல்‌ சுண்ண 
மிழைப்ப து தாகநீல்‌ டெரீர்‌ 
கைதரன்‌ மெழுச்சா மலூடல்‌ புனலாற்‌ 
சளிப்பகா னம்புரி வித்தல்‌ 
செய்பவ ரிவையத்‌ தேவருள்‌ பெற்றே 
சேர்குவர்‌ முத்சவீண்‌ ணுலகே, (௬௪௯) 

(ப-றை) தெய்வம்‌, ஆம்‌-- ஆகிய, சான்று - சாக்ஷி, ஆயினர்‌ 
உடல்‌ ௫ ஆனவருடைய தேசம்‌, சோவில்‌ ௫ சோவீலாம்‌, சிரனோத்‌ 
தாரணம்‌, செயல்‌ செய்தல்‌, ஆக்கு அவ்வீடத்து, எய்பச உற்ற 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௭௩ 


பசியை, அகற்றல்‌ - இர்த்தலாம்‌, உடைதால்‌ சுண்ணம்‌ இறைப்பது 
= சாந்து பூசுதல்‌ வஸ்திரம்‌ கொடுத்தலாம்‌, தாசம்‌ நீங்க நீர்கை 
தரல்‌ மெழுக்கு ஆம்‌--மெழுகுதல்‌ தாகம்‌ நீங்கக்கையினால்‌ ஜலம்‌ 
கருதலாம்‌, அலகிடல்‌ - அலஃட்டுச்‌ சுத்திசெய்தல்‌, புனலால்‌ களிப்ப 
மகிழும்படி. நீரினால்‌, கானம்‌ -ஸ்கானம்‌, புரிவித்தல்‌ -செய்வித்த 
லாம்‌, செய்பவர்‌ இவை ௫ இத்திருப்பணியைச்‌ செய்பவர்‌, அத்தே 
அமுள்‌ ௫ அந்தத்‌ தெய்வத்தின்‌ அருளை, பெற்று (ஏ), சேர்குவர்‌ 
முத்திவிண்‌ உலகு (ஏ) முக்தியென்னும்‌ சொர்க்கத்தை யடைவார்‌. 
(ஏ, ஏ அசைகள்‌) (தே - தெய்வம்‌) (எய்‌ ௫ இளைப்பைச்‌ செய்‌ 
கின்ற). 

(போ - ரை) தெய்வமாகிய சாக்ஷியானவருடைய தேகம்‌ கோவி 
லாம்‌. ”ரணோத்தாரணஞ்‌ செய்தல்‌ அவ்விடத்துத்ற பசிவைத்திர்த்த 
லாம்‌, சாந்துபூசுதல்‌ வஸ்திரங்‌ கொடுத்தலாம்‌, மெழுகுதல்‌ தாகம்‌ 
நீங்கக்‌ சையினால்‌ ஜலம்‌ தருதலாம்‌, அ௮லூட்டுச்‌ சுத்திசெய்தல்‌ 
மகிழும்படி. நீரினால்‌ ஸ்கானஞ்‌ செய்வித் தலாம்‌, இத்திருப்பணியைச்‌ 
செய்பவர்‌ அத்தெய்வத்தி னருளைப்பெற் அ முச்தியென்னுஞ்‌ சொர்க்‌ 
கத்தை யடைவார்‌, 

கலி விருத்தம்‌. 
தத்து வங்சளைத்‌ தள்ள லலூடல்‌ 
ஒத்த சாந்தி யுணர்வு மெழுகலாம்‌ 
வைத்த ஈற்சுப வாசனை சேர்த்திடல்‌ 
கத்த மாலிகை சட்டி. யணிதலே, (௬௫௦) 

(ப-றை) தத்துவங்களைத்‌ தள்ளல்‌ - இதுவல்ல இதுவல்ல 
வென்‌ ற நிச்சயித்தலால்‌ தத்துவங்களை த்‌ தள்ளுதல்‌, அலகிடல்‌ = 
அலூட்சிச்‌ சுத்திசெய்தலாம்‌, ஒத்த - சமமான, சரந்தி உணர்வு 
சாந்த விர்த்தி, மெழுகலாம்‌, வைத்த = முத்திக்குரிய, ஈல்சுப 
வாசனை ௫ கல்ல பழக்க வாசனைகளை, சேர்த்திடல்‌, கத்தம்‌ சுகந்த 
மான, மாலிகை ௫ மாலைகளை, சட்டி, அணிதல்‌ (ஏ) ௫ அணிதலாம்‌. 
(ஏ, அசை, (கத்தம்‌ = கந்தம்‌ என்பதன்‌ வலித்தல்‌ விசாரம்‌. 


(போ - ரை) இதுவல்ல இதுவல்ல வென்று நிச்சயித்தலால்‌ ' 
தத்துவங்களை த்‌ தள்ளுதல்‌ அல௫ட்டீச்‌ சுத்திசெய்தலாம்‌, சமமான 
சாந்த வீர்த்தி மெழுகலரம்‌, மத்திக்குரிய ஈல்லபழக்க வாசணை 
களைச்‌ சேர்த்திடல்‌ சுகந்தமான மாலைகளைக்‌ கட்டி. யணிதலாம்‌, 


அடை ்‌ 


௨௪௪ ஞானயோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


அரிய கல்லியல்‌ பாசிய வாசனைத்‌ 

திரவி யங்களைச்‌ இற்கன லோடுறப்‌ 

புரித தாபம்‌ பொருட்குதி யாற்பர 

சொருப சிந்தனை தோத்திர மாவதே, (௩௫௧) 


(ப- ரை) அரிய = அருமையான, கல்‌ இயல்பு--ஈல்லசுபாவம்‌, 
ஆஃய, வாசனை த்‌ திரவியங்களை, சித்சனலோடு - ஞானமென்னும்‌ 
அக்னியோடு, உறப்புரிதல்‌ 2 பொருந்தும்படி செய்தல்‌, தூபம்‌ = 
அபமாம்‌, பொருள்‌ குறியால்‌ இலட்சியார்த்தத்தினால்‌ , பர பிரம, 
சொருபசந்தனை -சொருபத்தைச்‌ சந்தித்தல்‌, தோத்திரம்‌ ஆவது 
(ஏ) -ஸ்தோத்திரமாம்‌, (ஏ, அசை), 


(போ - றை) அருமையான கல்ல சுபாவமாகய வாசனைத்‌ திரவி 
யங்களை ஞானமென்னும்‌ ௮க்‌னியோடு பொருந்தும்படி. செய்தல்‌ 
அபமாம்‌, இலட்சியார்‌.த்த.த்தினால்‌ பிரமசொரூபத்தைச்‌ சிந்தித்தல்‌ 
ஸ்தோத்திரமாம்‌. 


தேவ தேவன்‌ திருமுன்‌ னடியறு 

தாவரத்தின்முக்‌ கானனி தாழ்க்திடல்‌ 

மூவு டற்கணு முத்தபி மானம்‌ 

ஜோவி டப்பரத்‌ தோடுமொன்‌ ரேதலே, (௩௫௨) 


(ப- ரை) தேவ தேவன்‌ ௫ மசாதேவனாயெ ஈசுவரன த, இரு 
முன்‌ ௫ சர்நிதியில்‌, அடி அறுதரவரத்தின்‌ ௫ அழயற்றமரம்‌ 
போல, முக்கால்‌ - மூன்‌ றுதரம்‌, ஈனிதாழ்க்திடல்‌, ஈன்றாக வணங்கு 
தல்‌, மு உடற்கணும்‌ - மூன்று சரிரத்தினிடத்தும்‌, முற்று - 
மிகு்தருக்றெ, அபிமானம்‌ அற்ற, ஓவிட = ஒழியும்படி, பரத்‌ 
தோடும்‌ = பிரம்மத்தோடும்‌, ஒன்றாதல்‌ (ஏ) - ஒரு தன்மையை 
அடைதலாம்‌, (ஏ, அசை) (கணும்‌ -கண்ணும்‌ என்பதனிடைக்‌ 
குறை) 


(போ - ரை மகா தேவனாகிய ஈசுவரன து சக்நிஇியில்‌ அடியற்ற 
மரம்போல மூன்றுதரம்‌ கன்றாக வணங்குதல்‌ மூன்று சரீரத்தி 
னிடத்தம்‌ மி தந்திருக்க அபிமானமற்று ஒழியும்படி 'ரமத்‌ 
தோடும்‌ ஒருதன்மையை யடை தலாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௪௫ 


வேண்பா. 

கோன்மிக்க மூவுடலைங்‌ கோசம்‌ விசாரித்தல்‌ 

தான்முக்கா லைந்து தரம்வலஞ்செய்‌ -- பான்மைத்தாம்‌ 

அவ்வுடலக்‌ கோச மியரனன்றென்‌ றயல்காணல்‌ 

கவ்வியமூன்‌ றைந்துவணக்‌ சம்‌ (௬௫௬) 

(ப-ரை) கோல்‌ - சூழ்தலில்‌, மிக்க 2 ஒன்றுக்கொன்று 

வியாபகமாகிய. மூவுடல்‌௫ மூன்று தேகங்களையும்‌, ஐக்சோசம்‌ = 
ஐந்து கோசங்களையும்‌, விசாரித்தல்‌, (தான்‌) முக்கால்‌ ௫ முறையே 
மூன்‌ றதரமும்‌, ஜந்து, தரம்‌ - தரமும்‌, வலம்‌ செய்‌ - பிரகாரங்‌ 
களைப்‌ பிரதக்ஷிணம்‌. செய்கன்ற, பான்மைத்து ஆம்‌ - தன்மை 
யுடையதாம்‌, அவ்வுடல்‌ ௫ அம்மன்‌ அ சரீரத்தையும்‌, அக்கோசம்‌ = 
அந்த ஜந்து கோசத்தையும்‌, யான்‌ அன்று - கான்‌ அல்ல, என்று, 
அயல்‌ காணல்‌ = வேறாக அறிதல்‌ முறையே, கவ்விய = பற்றிய, 
முன்றுகமூன்றுதரம்‌ ஈமஸ்கரித்தலும்‌, ஜந்துவணக்கம்‌ ௫ ஜந்து 
தரம்‌ கமஸ்சரித்தலும்‌ ஆம்‌. (கோலல்‌ - சூழ்தல்‌) (கோல்‌= 
தொழிற்‌ பெயர்‌) (தான்‌ - சாரியை) 


(போ-ரை) சூழ்தலில்‌ ஒன்‌ ௮க்கொன்று வியாபகமாயெ மூன்று 
தேகங்களையும்‌ ஜர்‌த கோசங்களையும்‌ விசாரித்தல்‌ முறையே 
முன்று தரமும்‌ ஐந்து தரமும்‌ பிரகாரங்களைப்‌ பிரகக்ஷிணஞ்‌ செய்‌ 
இன்ற தன்மையுடையதாம்‌, அம்மூன்‌ அ சரீரத்தையும்‌ அந்த ஐந்து 
கோசத்தையும்‌ கானல்லவென்னு வே 7;கவறிதல்‌ முறையே பற்றிய 
முன்‌ அதரம்‌ ஈமஸ்கரித்தலும்‌ ஐர்துதரம்‌ கமஸ்கரித்தலுமாம்‌, 

கலி நீலைத்துறை. 

சணத்தி னைம்பொறி யானல னெ னல்பஞ்‌ சாங்க 

வணக்க மைம்புல னுடனகய்‌ கரமதி மனமும்‌ 

தணக்கும்‌ யானல னென்றலட்‌ டாய்கவட்‌ தனையாம்‌ 


மணக்கு மிச்செயல்‌ சாந்தியாக்‌ தயைதனை வளர்க்கும்‌ (௬௫௪) 


(ப-ரை) சணத்தின்‌ - ஒரு நினைவினால்‌, ஐம்பொறி - 
ஐந்து இந்திரியங்களும்‌, யான்‌ அலன்‌ என்னல்‌ - நரன்‌ அல்ல 
வென்று நிச்சயித்தல்‌, பஞ்சாங்க வணக்கம்‌ - ஜந்து ௮ங்கங்களால்‌ 
கமஸ்கரித்தலாம்‌, இம்புலன்‌ - ஐந்து இந்திரியக்களோடு, அகங்‌ 
கரம்‌௫ ௮சங்காரமும்‌, மதி புத்தியும்‌, மனமும்‌, தணக்கும்‌- நீங்கு 


௨௪௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


இன்ற, யான்‌ அலன்‌ கான்‌ அல்ல, என்றல்‌ - என நிச்சயித்தல்‌, 


அட்டாஜ்‌ சவக்தனையாம்‌ - எட்டு அங்கங்களால்‌ கமஸ்கரித்தலாம்‌, 
மணக்கும்‌ இச்செயல்‌ = விசேஷமாக விளங்கும்‌ இச்செய்கை, 
சாக்தியாம்‌ ௫ உபசரந்தி என்கற, தயைதனை ௫ இருபையை, 


வளர்க்கும்‌ ௫ விர்த்தியாக்கும்‌, (ஐம்புலன்‌ சத்தம்‌ முதலியவை 
களுமாம்‌) (நீங்குசன்‌ ற ௫ அவற்றின்‌ தன்மையை நீங்குகின்ற) 

(போ - ரை) ஒரு நினைவினால்‌ ஐக்‌.து இந்திரியங்களும்‌ கானல்ல 
வென்று நிச்சயித்தல்‌ ஐக்‌௮ ௮ங்கங்சளால்‌ ஈமஸ்கரித்தலாம்‌ ஐந்து 
இந்திரியக்களோடு அகங்காரமும்‌ புத்தியும்‌ மனமும்‌, நீங்குகன்‌ ற 
கானல்லவென நிச்சயித்தல்‌ எட்டு அங்கங்‌ஃளால்‌ ஈமஸ்கரித்தலாம்‌. 
வீசேஷமா க விளங்குமிச்‌ செய்கை உபசரந்தியென்‌ அற கிருபையை 
வீர்த்தியாக்கும்‌, 

வஞ்சி விருத்தம்‌. 
ஏந்த லோடுமி சைந்தவொன்‌_றார்தி றந்தனி யஞ்சலி 
சாந்த நீர்மைத யங்கடல்‌ -— ஈந்த சரபி'டேகமே (௩௫௫) 


(ப - றை) ஏந்தலோடும்‌ - தலைவனாகிய ஈசுவரனுடன்‌, இசைக்த- 
கலந்த, ஒன்றாம்‌ திறம்‌ ௫ ஐக்கயெத்‌ தன்மை, தனி ௫ ஒப்பற்ற, 
அஞ்சலி = கைகூப்பிக்‌ கும்பிடலாம்‌, சாக்த நீர்மை = சாந்த 
சுபாவம்‌, தயங்டெல்‌ - விளங்குதல்‌, ஈக்த£ர்‌ ௫ சிறப்பைத்தரும்‌, 
அபிடேகம்‌ (ஏ) ௫ அபிஷேசமாம்‌. (ஏ--௮சை) 


(போ - ரை) தலைவனாகிய ஈசுவரனுட்ன்‌ கலந்த இக்யெத்‌ 
தன்மை ஒப்பற்ற சைகூப்பிக்‌ கும்பிடலாம்‌, சாக்த சுபாவம்‌ விளங்‌ 
குதல்‌ சிறப்பைத்தரும்‌ ௮பிஷேசமாம்‌, 

அடக்க மற்றைய ருங்குணம்‌-எடுத்தகத்செய லின்சொலும்‌ 

உடுக்கை பூடண மொண்மலர்‌—அடுத்தசக்தமு, மாமரோ. (௬௫௯) 


(ப- ரை) அடச்சம்‌ - அடச்சமும்‌, மற்றை அருங்குணம்‌ - 
மதிற அரிய சற்குணங்களும்‌, எடுத்த ஏற்றுக்கொண்ட, ஈதிசெயல்‌ 
= நல்ல செய்கைகளும்‌, இன்சொலும்‌ - இனிமையான சொல்‌ 
களும்‌, உடுக்கை முறையே வஸ்தரமும்‌, பூடணம்‌ ௫ ஆபரணவ்‌ 
களும்‌, ஒண்மலர்‌ - ஈல்லபுஷ்பங்களும்‌, அடுத்த ௫ பொருக்திய' 
சதமும்‌ - சக்தனமும்‌, ஆம்‌ (அரே) = ஆகும்‌. 

(அரோ, அசை) (உடுக்கை - உடுப்பது) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௪௭ 


(போ-ரை) அடக்கமும்‌ மத்த அரிய சற்குணங்களும்‌ ஏற்றுக்‌ 
கொண்ட கல்ல செய்கைகளும்‌ இனிமையான சொற்களும்‌ 
முறையே வஸ்திரமும்‌ ஆபரணங்களும்‌ கல்ல புஷ்பங்களும்‌ பொரும்‌ 
திய சக்தனமுமாகும்‌. 
அன்னக்கமழ்‌ தூபமி றைக்கே, யன்னச்தொடு மாவநி வேதிப்‌, 
பென்னற்சுப வாசனை யேய, முன்னுற்றவை முத்றுமொர்‌ தானே. 

(௬௦௭) 

(ப-ரை) (௨) அனனக்கமழ்‌ தூபம்‌ ௫ வாசனை வீசும்‌ தூபம்‌ 
பொருக்த, (௧) இறைக்கு (ஏ) - ஈசுவரனுக்கு, (௩) அன்னத்தொ 
டும்‌ - சாதத்துடன்‌, ஆய - இன்னும்‌ வேண்டிய உணவுகளை, 
நிவேதிப்பு ௫ சமர்ப்பித்தல்‌, என்னல்‌ = என்பது, சுபவரசனை அ 
முக்திக்குரிய ஈல்ல வாசனைகள்‌, ஏய வீளங்க, முன்னுற்றவை = 
எதிர்ப்பட்டவை, முத்றும்‌ - முழுதும்‌, ஓர்தானே ௫ ஓன்றாயெ 
தானேயெனு௩்‌ இடமாம்‌. (ஏ, அசை) 

(போ - றை) ஈசுவரனுக்கு வாசனை வீசும்‌ தூபம்‌ பொருந்தச்‌ 
சாதத்துடன்‌ இன்னும்‌ வேண்டிய உணவுகளைச்‌ சமர்ப்பித்த 
லென்பது முக்திக்குரிய ஈல்ல வாசனைகள்‌ விளங்க எதிர்ப்பட்டவை 
முழுஅம்‌ ஒன்றாகிய தானேயெனும்‌ இடமாம்‌, 


வேண்பா. 

நத்குணங்க ளோடறிவு ஈண்ண னமுந்தூபம்‌ 

அற்பமிலா தெல்லாந்தா னாவுணருஞ்‌ - ௪த்ிக்தை 

சாத நிவேதித்தல்‌ சாந்தமனஞ்‌ சிற்பரத்‌ தொன்‌ 

ராதல்‌ ச௫த்தீப மாம்‌, (௬௫௮) 

(ப- ரை) கற்குணங்கள்‌ ஓடு, அறிவு கண்ணல்‌ = ஞானம்‌ 

பொருந்துதல்‌, ஈணுந்தூபம்‌ ௫ ஈல்லவாசனைத்‌ அபமாம்‌, அற்பம்‌ 
இலாது ௫ சிறிதும்‌ வேறில்லாமல்‌, எல்லாம்‌, தானா - தானாக, 
உணரும்‌, சத்ச்தை - கல்ல நினைவு, சாதம்‌ - அன்னம்‌ 
முதலியவை, நிவேதித்தல்‌ ௫ நிவேசனஞ்செய்தலாம்‌, சரந்தமனம்‌, 
சித்பரத்து - ஞான சொருபமாகிய பிரமத்தில்‌, ஒன்றாதல்‌ ௫ ஐக்ய 
மடைதல்‌, சசித்தபமாம்‌ = கர்ப்பூரதிபமாம்‌. 


(போ-ரை) ஈற்முணங்களோட ஞானம்‌ பொருந்துதல்‌ ஈல்ல 
வாசனைத்‌ தூபமாம்‌, சிறிதும்‌ வேறில்லாமல்‌ எல்லாம்‌ தானாக 


௨௪௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வுணரும்‌, ஈல்ல நினைவு அன்னம்‌ முதலியவை நிவேதனஞ்‌ செய்த 
லாம்‌ ; சாந்தமனம்‌ ஞான சொரூபமாகிய பிரமத்தில்‌ ஓஐக்யெமடை 
தல்‌ கர்ப்பூர இபமாம்‌, 

மேனற்‌ சசாதிய விர்த்தியாய்‌ சண்டையொலி 

தானுத்றிடவினிது சாத்த. ஞானக்‌ 

கருப்பூர பத்தா ற்‌ காண்பா ரசையா 

இருப்பான்ம தெய்வத்தை யே. (௬௫௯) 


(ப-ரை) (௧) மேல்‌ - மேலான, ஈல்சசா இயவிருத்தி-ஈல்ல 
சசாதீய விருத்தி, ஆம்‌ -- ஆலய, சண்டை ஒலி = மணியோசை, 
(தான்‌) உற்திட இனிது = ஈன்றாக வீளங்க, சாத்திகஞான சத்துவ 
குணத்திற்‌ பொருந்திய ஞானமென்‌ னும்‌, கருப்பூர தீபத்தால்‌, (௩) 
காண்பார்‌ = தரிசிப்பார்‌, (௨) அசையா - சங்கற்பமற்ற, இருப்பு = 
இருப்பு மாத்திரமரயெ, ஆன்ம தெய்வத்தை (ஏ, ஆத்மாவெனும்‌ 
தெய்வத்தை (சசாதியவிீர்த்தி - ஒரேவித தாரையான நினைவு) 
(இருப்பு--௪,த்தை) (சருப்பூரம்‌-- கர்ப்பூரம்‌,) 

(போ - ரை) மேலான ஈல்ல சசாதீய வீருத்தியா யெ மணியோசை 
கன்றாக விளங்கச்‌ சத்துவமணத்திற்‌ பொருர்திய ஞானமென்னும்‌ 
கருப்பூர திபத்தால்‌ சங்கற்பமற்ற இருப்புமாத்திரமாயெ ஆத்மா 
வெணும்‌ தெய்வத்தைத்‌ தரி9ப்பார்‌, 


எண்சீர்‌ விருத்தம்‌ 
இருதயத்துண்‌ மகாவாக்கிய வ அசந்தா னம்பெற்‌ 
தியன்மன அ பிறவீடய மறவேகாக்‌ ரெமாய்‌ 
அரிதுசவ ஈவமாய பரஞான துரிய 
வனுபவமுற்‌ அத்துரியா இதநிலை பெறலே 
பரிவுறுமா லயத்‌ துட்சைம்‌ மணியொலி த்தல்‌ செய்யப்‌ 
பராக்ககற்றிச்‌ சரக்கிரதை யுடன்பலவாஞ்‌ சுடரின்‌ 
உருவமொடு மொழுமுடிவா யெசுடரி னோடும்‌ 
உ௮தெய்வ தரிசனையர லுவகைபெறு மாறே, (௬௬௦) 


(ப- ரை) இருதயத்துள்‌ மகாவாக்யெ அனுசந்தானம்‌, பெற்று 
இயல்‌ அடைந்துள்ள, மனது, பிறவீடயம்‌ அற=அன்னி௰ வீஷய 
சம்பக்க மில்லாமல்‌, ஏகாக்கிரமாய்‌ - ஓரே தன்மையாய்‌, அரிது - 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௪௯ 


அருமையான, வேம்‌ ஈவம்‌ ஆய = புதிது புதிதா, பரஞான 
௪ உயர்க்த ஞானவடிவ, அரிய அனுபவம்‌, உற்று-பெற்று, தரியா 
இத, நிலைபெறல்‌ (ஏ) நிலையைப்‌ பொருதல்‌, பரிவு - அன்பு, 
உறும்‌ மிகும்‌, ஆலயத்துள்‌, சைம்மணி ஒலித்தல்‌ செய்ய ௫ மணி 
யடிக்கும்‌ ஓசை விளங்க, பராக்கு அகற்றி - வெளிகோச்சமதற்று, 
சாச்ரதையுடன்‌, பலவாம்‌ ௫ பலவிதமான, சுடரின்‌ உருவமொடும்‌ 
- தீபசொரூபங்களோடும்‌, ஒருமுடிவா கிய சுடரினோமிம்‌ முடி விற்‌ 
செய்யும்‌ ஒரே இீபாராதனையுடன்‌, உறு - மேலான, தெய்வதரிசனை 
யால்‌, உவகை பெறும்‌ ஆணு (ஏ) ௫ மகிழ்ச்சியடையும்‌ விதமாம்‌, 
(ஏ, ஏ, அசைகள்‌) (ஆற விதம்‌) (கைம்மணி- அடி க்குமணி,) 


(போ - ரை) இருதயத்துள்‌ மகாவாக்யெவனு சந்தானமடைம்‌ . 
அள்ள மனது அன்னியவிஷய சம்பக தமில்லாமல்‌ ஒரேதன்மையரய்‌ 
அருமையான புதிது புதிதா இய உயர்ச்த ஞானவடி.வ துரியானுபவம்‌ 
பெற்றுத்‌ துரியாதீத நிலையைப்‌ பொருந்து தல்‌, அன்புமிகும்‌ ஆல 
யத்துள்‌ மணியடிக்கும்‌ ஓசை விளங்க வெளிநரோக்கமற்ுச்‌ சாக்‌ 
இரதையுடன்‌ பலவிதமான தீபசொரூபங்களோடும்‌ முடி.விற்செய்யும்‌ 
ஓரே தீபாராதனையுடன்‌ மேலான தெய்வ தரிசனையால்‌ மகிழ்ச்சி 
யடையும்‌ விதமாம்‌. 


கலி நிலைத்துறை. 


பிரம கண்டையித்‌ சத்திகா வசைக்தடி.ம்‌ பிறிவின்‌ 

மருவு மோசைசவ்‌ விகற்பகன்‌ னிட்டையா மற்று 

ஈரலு மவ்வசை வற்றிழ. னொரேவகை காதம்‌ 

நிருவி கற்பமர மஃதுமத்‌ 5தீதமெய்ச்‌ நிலையே, (௩௬௧) 


(ப - ரை) பிரமகண்டையில்‌ - பிரமமெனும்‌ மணியில்‌, சத்தியா 
௪ சத்தி யென்னும்‌ காவு, அசைக்திடில்‌, பிறிவின்‌ - ஆவிருத்தி 
யாச, மருவும்‌ - பொரும்‌ துடன்‌ த ஓசை, சவ்விகற்ப சல்‌ நிட்டை 
யாம்‌ = கல்ல சவிகற்ப கிஷ்டையாம்‌, (மத்று) கரலும்‌ ஒலிக்கும்‌, 
அவ்‌ அசைவு, அத்திடின்‌ = அத்றால, ஒரேவகை, காதம்‌ = ஓசை 
விளங்குதல்‌, கீருவிகத்பமாம்‌ - நிர்வீகற்ப நிஷ்டையாம்‌, அஃதும்‌ 
அத்து - அவ்வோசையு மடக்‌, அஇதம்‌ = அதிதமாதல்‌, மெய்‌ 
நிலை - உண்மைநிலையாம்‌, (ஏ)1(மத்௮, எ, அசைகள்‌) (அவிர்தஇ- 
ஒரேசெயல்‌ திரும்பத்‌ திரும்ப வருதல்‌.) 


௨௫௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(பொ - றை) பிரமமெனும்‌ மனரியில்‌ ௪த்தியென்‌ அம்‌ காவு அசைச்‌ 
திடில்‌ ஆவிருத்தியாகப்‌ பொருந்‌ தன்ற ஓசை ஈல்லசவிகற்ப நிஷ்‌ 
டையாம்‌, ஒலிக்கும்‌ ௮வ்வசைவத்றால்‌ ஒரேவகை ஓசை வீளங்‌ 
குதல்‌ நிர்விகற்ப நிஷ்டையாம்‌. அவ்வோசையுமடங்கெ தீதமாதல்‌ 
உண்மை நிலயாம்‌. 

கலி விருத்தம்‌. 
சாத்து விக விருத்திச்‌ ௪சதனில்‌ 
வாய்த்த ஞானாக்‌ கனியின்‌ வடிவமாய்‌ 
மீத்து லங்கும்‌ வியோமாக்‌ னிப்பர 
மாத்து மாவா வஅசுடர்த்‌ தீபமே, (௩௬௨) 


(ப-றை) சாத்துவீக விருத்தி ௫ சத்துவ வீர்த்தியென்னும்‌, 
௪௫ - கர்ப்பூரம்‌, தனில்‌ = தன்னிடத்தில்‌, வாய்த்த = சேர்ந்த, 
ஞான ௨ ஞான மென்கிற, அக்கினியின்‌ வடிவம்‌, ஆய்‌ - ஆஃ, 
மீ - பின்பு மேலாக, துலங்கும்‌ ௫ வீளங்கும்‌, வீயோம அக்கினி 
- வியோமாச்சினியான, பரமாத்துமா ஆவது, சுடர்‌ - பிரகாச 
முள்ள, தீபம்‌ (ஏ, = கர்ப்பூர திபரராதனையாம்‌ (ஏ- அசை) (ஆத்து 
மா - ஆத்மா) (வியோம அக்கினி - .ஐகாயத்திலிருக்கும்‌. கண்‌ 
ணுக்குத்‌ தோன்றாத அக்கினியணுக்கள்‌) (தனில்‌ - தன்னில்‌ 
என்பதனிடைக்குறை.,) 


(போ - றை) சத்துவ விர்த்இியேன்னும்‌ சர்ப்பூரம்‌ தன்னிடத்திற்‌ 
சேர்ந்த ஞானமென்கிற அக்கினியின்‌ வடிவமாகப்‌ பின்பு மேலாக 
வீளங்கும்‌ வியோமாக்கனியான பரமாத்மாவாவது பிரகாசமுள்ள 


கருப்பூர இபாராதனையாம்‌, 


ஆசாரியனாயெ பூசகனால்‌, ஏசாயவ வித்தையெலும்‌ திரையை 


விசாவொழிவித்‌ அயர்ஞானமெனும்‌, தேசார்பரதே வதைசேவை 
[செயே. (௬௩௧௩) 


(ப- றை) ஆசாரியன்‌ - குரு, ஆயெ, பூசகனால்‌ = பூஜிப்பவ 
னால்‌, ஏசுஆய - குத்திமான, அவித்தை - அஞ்ஞானம்‌, எனும்‌ 
இரையை, விசா ஒழிவித்து ௫ கன்றாகநீக்‌ி, உயர்‌ ஞானம்‌ எனும்‌ -- 
உயர்க்த ஞானமென்க ற, தேசுஆர்‌ - பிரகாசமிகுக்த, பரதேவதை 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨டுக 


= பிரமமென்னும்‌ தெய்வத்தின்‌, சேவை செய்‌ (ஏ) - சேவை 
யைச்‌ செய்க, (ஏ, ௮சை) (செயே ௫ செய்யே என்பதன்‌ இடைக்‌ 


குறை) (வீசா = வீசி) 


(போ - றை) குருவாகிய பூஜிப்பவனால்‌ குற்றமான அஞ்ஞான 
மென்னும்‌ திரையை நன்றாக நீக்‌ உயர்ந்த ஞரனமென்ிற பிரகாசம்‌ 
மிகுந்த பிரமமென் னும்‌ தெய்வத்தின்‌ சேவையைச்‌ செய்க. = 

அறுசீர்‌ விருத்தம்‌. 

சத்துவவெண்‌ பயன்விளங்கச்‌ சுட்மெதி நீரொழியத்‌ 

தகர்த்தல்‌ செய்‌ 

வத்துவத்தேங்காய்ச்‌ சாந்த வீருத்திகளா யெகனிகள்‌ 

மழையா ராய்ச்சி 

யுத்தியொடு தன்பிரஞை வெள்ளிலைபா கும்போத 

வொளித்‌ இிபத்தோ 
டத்தனெனு மர்ச்சகனாற்‌ பரதெய்வத்‌ தேற்பிப்போ 
ரடைவர்‌ வீடே (௩௯௪) 


ப-றை) சத்துவ - சாத்துவிக விருத்தியென்னும்‌, வெண்‌ 
பயன்‌ ௫ வெண்மையான பருப்பு, விளங்க = விளங்கவும்‌, சுட்டு 
மதி - சுட்டும்‌ புத்தியென்கிற, நீர்‌, ஒழிய = ஓழியவும்‌, தகர்த்தல்‌ 
செய்‌ ௫உடைக்கன்ற, வத்தவ= ஜீவத்தன்மையாகிய, சேங்காய்‌-- 
தேங்காயும்‌, சாக்த விருத்திகளாடிய, கனிகள்‌ க பழங்களும்‌, மறை 
ஆராய்ச்சி ௫ வேதத்தின்‌ விசாரணை, யுத்தியொடு, தன்‌ பிரஞைஃ 
தனது சிரக்தையான உணர்வென்னும்‌, வெள்ளிலை பாகும்‌ - வெற்‌ 
திலையுடன்‌ பாக்‌ தம்‌, போதஓளி = ஞானப்பிரகாசமென்‌ ற, தீபத்‌ 
தோட அ இபாராதனையுடன்‌, அத்தன்‌ எனும்‌ = குருவென்னும்‌£ 
அர்ச்சகனால்‌, பர - பிரமமாகிய, தெய்வத்து = தெய்வத்தினிடத்‌ 
தில்‌, ஏத்பிப்போர்‌ அ சமர்ப்பிப்போர்‌, அடைவர்‌ விடு (௪) முத்தி 
யடைவார்‌. (ஏ) ௮சை, 

(பொ-ரை) சாத்துவிக விருத்தியென்னும்‌ வெண்மையான 
பருப்பு விளங்கவும்‌ சுட்டும்‌ புத்தியென்‌5ற மீர்‌ ஓழியவும்‌ உடைக்‌ 
இன்ற ஜீவத்தன்மையாகிய தேய்சரயும்‌ சரந்தவிருத்திகளாிய பழங்‌ 
சளும்‌ வேதத்தின்‌ விசாரணை யுத்தியொடு தனது சிரத்தையான 


௨௫௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


உணர்வென்னும்‌ வெ,த்திலையுடன்‌ பாக்கும்‌ ஞானப்‌ பிரகாசமெள்றெ 
தீபாராதனையுடன்‌ குருவென் னும்‌ அர்ச்சகனால்‌ பிரமமாயெ தெய்‌ 
வத்தினிடத்திற்‌ சமர்ப்பிப்போர்‌ முத்தியடைவார்‌. 


கலி விருத்தம்‌, 
அகங்கர வோடுடைப்‌ பளவும்‌ பத்தியா 
நிகழ்க்திடு குடுமியை நிறீஇத்த கர்த்தலும்‌ 
இகந்துள வீிலாம்கலி யினைப்ப ரம்பரர்க்‌ 
குகந்தளிப்‌ பார்க்ிடை யூறொன்‌ தில்லையே (௬௬௫) 


(ப-றை) அகங்கர = அகங்காரமென்னும்‌, ஓடு, உடைப்பள 
வும்‌ ௫ உடைக்குமட்டும்‌, பத்தியா = பக்தியாக, நிகழ்ந்திடு - 
வீளங்குகன்ற, குடுமியை, நிறீஇ = நிறுத்தி, தகர்த்தலும்‌ = 
உடைக்தவுடன்‌, இகந்து 2 அதையும்‌ நீக்கி, உள = உள்ளமாகிய, 
இலாய்கலியினை - தேங்காயை, பரம்பரத்கு = பிரமமாயெ ஈசுவர 
ணுக்கு, உகந்து - விரும்பி, அளிப்பார்க்கு ௫ அர்ப்பணஞ்‌ செய்‌ 
வோர்க்கு, இடையூஅ ஒன்று = ஒருவிக்னெழும்‌, இல்லை (ஏ) 
(ஏ), ௮சை) 

(போ-ரை) அகங்கார மென்னும்‌ ஓட? உடைக்குமட்டும்‌ பக்தி 
யாக விளங்குனெ ற குடுமியை நிறுத்தி உடைத்தவுடன்‌ அதையும்‌ 
நீக்கி உள்ளமாகிய தேங்காயைப்‌ பிரமமாயெ ஈசுவரனுக்கு விரும்பி 
அர்ப்பணஞ்‌ சேய்வோர்க்கு ஒருவிக்னெழுமில்லை, 

கலி நிலைத்துறை. 
சச்சி தானக்த மயம்பர மென்றசிம்‌ தனைமுப்‌ 
பச்சி தழ்த்தவில்‌ வங்கொடு சிவார்ச்சனை பண்ணல்‌ 
நிச்ச பூரண சச்‌தொ னக்தமா நினைத்த 
விச்சை யைக்திதழ்‌ வில்வவர்ச்‌ சனையென விரும்பே (௩௧௬) 


(ப-ரை) சச்சிதானந்த, மயம்‌ பரம்‌௫சொருபம்‌ பிரமம்‌, என்ற 
சிந்தனை, முப்பச்சிதழ்த்த - மூன்று பச்சையான இதழ்களை 
யுடைய, வில்வம்‌, கொடு சொண்டு, வொர்ச்சனை, பண்ணல்‌ = 
செய்தலாம்‌, நிச்ச - நித்திய, பூரண - பரிபூரண, சச்சதொனர்தம்‌, 
ஆ ௫ ஆக, நினைத்த அ பிரமத்தைச்‌ சிகஇத்த, விச்சை வித்தை, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௫௩ 


ஐந்திதழ்‌, வில்வ - வில்வங்களால்‌, அர்ச்சனை - சிவத்தை ர்ச்‌ 
சத்தலாம்‌, எனவிரும்பு (ஏ) = என்று அதனை வீரும்பிச்‌ செய்‌, 
(ஏ, அசை) (வித்தை ௨ ஞானம்‌). . 

(போ-ரை) சச்சிதானந்த சொரூபம்‌ பிரமம்‌ என்ற இந்தனை 
மூன்று பச்சையான இதழ்களையுடைய வில்வம்கொண்டு வொர்ச்‌ 
சனை செய்தலாம்‌, நித்திய பரிபூரண சச்சதொனக்தமாகப்‌ பிரமத்‌ 
தைச்‌ இந்தித்த வித்தை, ஐந்இதழ்‌ வில்வங்களால்‌ சிவத்தையர்ச்‌சத்த 
லாம்‌ என்று அதனை விரும்பிச்செய்‌, 

கலி விருத்தம்‌. 
அஒஞ்சை யிந்திரி யங்க ளடக்கலும்‌ * 
மிகுந்த ரங்கன்‌ மிகைபொறுத்‌ தன்மனம்‌ 
தகைந்து நிற்ற றவமும்‌ தியானமும்‌ 
உகந்த சத்திய மும்மட்ட புட்பமே. (௬௬௭) 

(பரை) ௮கிஞ்சை = ௮ம்சையும்‌, இந்திரியங்கள்‌ அடக்‌ 
கலும்‌, மிகுந்து இரங்கல்‌ - மிஞாக்த இரச்சமும்‌, மிகைபொுத்தல்‌ 
= பிறர்செய்‌ குற்றங்களைப்‌ பொறுத்தலும்‌, மனம்‌ ௫ மனதை) 
தசைந்து - அடக்கி, நிற்றல்‌ - நிலைத்தலும்‌, தவமும்‌, தியான 
மும்‌, உகந்த -- உயர்ந்த, சத்தியமும்‌, அட்டபுட்பம்‌ (ஏ) = அஷ்ட 
புஷ்யமாம்‌, (ஏ, அசை), (அகிம்சை ௫ ஒருயிருக்கும்‌ இம்சை 
செய்யாமை) (அஷ்டம்‌--எட்டு), 

(போஃறை) அகிம்சையும்‌ இந்திரியங்களடக்கலும்‌ மிகுந்த 
இரக்கமும்‌ பிறர்செய்‌ குற்றங்களைப்‌ பொறுத்தலும்‌ மனதையடக்கி 
நிலைத்தலும்‌ தவழும்‌ தியானமும்‌ உயர்ந்த சத்தியமும்‌ அஷ்ட புஷ்ப 
மாம்‌, 

வேண்பா. 
இதயமனைக்‌ சண்ணிழிவாம்‌ வாதனைமா சியாவும்‌ 
புதையா விவேகத்தாற்‌ போக்கித-- துதைசலமாம்‌ 
வாசனைச்சார்‌ தான்மெழுக மன்னசண்ட விர்த்தியெனும்‌ 
ஆசனமிட்‌ டார்சிவங்கண்‌ டார்‌. (௬௬௮) 

(ப- ரை) இதய = இருதயமென்னும்‌, மனைக்கண்‌ -- விட்டில்‌, 
இழிவு ஆம்‌ ௫ திமையான, வாதனை வாசனை யென்றெ, மாசு 
யாவும்‌ ஈ எல்லாமாசுகளையும்‌, புதையா ௮ மறையாத, வீவேகத்‌ 


௨௫௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


தால்‌, போக்‌, அதை - பொருக்திய, கலம்‌ ஆம்‌ - ஈன்மையாயெ, 
வாசனை ௫ வாசனையென்னும்‌, சாந்தால்‌ ௫ சரணத்தால்‌, மெழுக) 
மன - இடமாக, அகண்ட விர்த்தியெனும்‌, ஆசனம்‌, இட்டார்‌ = 
இட்டவர்‌, சிவம்கண்டாச்‌ - அங்கே சிவத்தைத்‌ தரி௫ப்பார்‌. 
(போ- ரை) இருதயமென்னும்‌ வீட்டில்‌ இமையான வாசனை 

யென்றெ எல்லா மாசுகளையும்‌ மறையாத வீவேகத்தாற்‌ பேக்கப்‌ 
பொருந்திய ஈன்மையாகிய வாசனை யென்‌ அஞ்‌ சாணத்தால்‌ மெழுத்‌ 
திடமாக ௮கண்ட விர்த்தயென்னும்‌ ஆசனமிட்டவர்‌ அங்கே சிவத்‌ 
தைத்‌ தரிதிப்பார்‌, 

சிவமென்னல்‌ சித்தே வோகஞ்‌ வெநீ 

சிவமெல்லா மென்‌ அணர்காற்‌ ராத்‌ வெமல்லா 

தொன்‌ ஹும்‌ தெரியா வொருநிலையே மெய்வீடு 

சென்ற சிவராத்‌ திரி, (௬௬௯) 


(ப-ரை) சிவம்‌, என்னல்‌ என்பத, சத்தே--ஞானவடி.வமே, 
சிவோகம்‌ ௮க்தச்சவம்‌ கான்‌, சவம்நீ - நீயும்‌, அந்தச்‌ வெமாம்‌, 
சிவம்‌ எல்லாம்‌ - எல்லாம்‌ சிவமே, என்று, உணர்‌ - நிச்சயித்து 
உணர்கின்ற, கால்‌ரோல்‌ ௫ கான்கு வகையால்‌, சிவம்‌ அல்லாத 
௪ சிவத்தைத்தவிர, ஒன்றும்‌ - வேறொன்றையும்‌, தெரியா = 
அறியாத, ஒரு - ஓப்பற்‌ ற, கிலையே, மெய்வீடு - சத்தியமாக 
முக்தியில்‌, சென்ற ௮டைநக்கிருத்தலாகய, சவெராத்திரி - சிவராத்‌ 
இரியாம்‌, ள்‌ 

(பொ - ரை) வெமென்பது ஞானவடிவமே, அ௮க்தச்சிவம்‌ சான்‌, 
நீயும்‌ ௮க்தச்‌ வெமாம்‌, எல்லாம்‌ வெமே யென்று நிச்சயித்‌ துணர்‌ 
இன்ற கான்கு வகையால்‌ சிவத்தைத்‌ தவிர வேறொன்றுமதியாத 
ஒப்பற்ற நிலையே . சத்தியமா முக்தியில்‌ அடைக்திருத்தலாயெ 
சிவராத்திரியாம்‌, 

பந்தவிர விற்கன்மம்‌ பத்தியோ கம்போதச்‌ 

சந்தப்‌ பயிற்சியா ந சாமத்தும்‌ -- முக்துபரம்‌ 

ஆகுஞ்‌ சவெம்பொருளென்‌ றாய்தலர ராதனையால்‌ 

எகும்பக்‌ தம்பகல்வீ டே (௩௭௦) 

(ப-ரை) பந்த ௮ பக்தமென்னும்‌, இரவில்‌, சன்மம்‌ ௫ கர்மம்‌' 
பத்தி, யோகம்‌, போத ௫ ஞானமென்றெ இவற்றின்‌, சர்தப்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௫௫ 


பயிற்சி -- கல்ல பழக்கமெனும்‌, கால்‌ சாமத்தும்‌ - கான்கு சாமத்‌ 
திலும்‌, முந்துபரம்‌ - முதன்மையான பிரமம்‌, ஆகும்‌ வெம்‌ = 
ஆயெ சிவமே, பொருள்‌ என்று, ஆய்தல்‌ ௫ அறிதல்‌ என்னும்‌, 
ஆராதனையால்‌ =: பூசனையினால்‌, ஏகும்பந்தம்‌ ௫ பக்தமென்கிற 
இராத்திரி கழியும்‌, பகல்வீடு (ஏ) = பகலாவது மோக்ஷமாம்‌. 
(ஏ, அசை) 

(போ- ரை) பந்தமென்னும்‌ இரவில்‌ கர்மம்‌ பத்தி யோகம்‌ 
ஞானமென்றெ இவற்றின்‌, கல்ல பழக்கமெனும்‌ கான்கு சாமத்தி 
இம்‌ முதன்மையான பிரமமாகிய சிவமே பொருளென்‌ அ அதித 
லென்னும்‌ பூசனையினால்‌ பந்தமென்றெ இராத்திரிகழியும்‌ பகலாவது 
மோக்ஷமாம்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌. 
பதினோ ராமிக்‌ நியமனமே பகரு மேகர தூத்திதியாம்‌ 
எதிரா மயற்சங்‌ கற்பமொன்‌ அ மிசையா திருத்த லுபவாசம்‌ 
இதமா நிதித்தி யாசமரி சேவை மறதி யறறுயினிப்‌ 
பிதன்மேன்‌ ஞானத்‌ அவாதசியி லெலாந்தா னாதல்‌ பரரணையே 
(௬௭௧) 

(ப - ரை) பதினோராம்‌ இந்தியம்‌ - பதினோராவது இக்திரிய 
மாகிய, மனமே, பகரும்‌ ௫ சொல்லப்படுகிற, ஏகாதசித்திதியாம்‌, 
எதிர்‌ ஆம்‌ = எதிர்ப்பு? அயல்‌ = அன்னியமான, சங்கத்பம்‌ 
ஒன்றும்‌, இசையாது ௫ பொருந்தாமல்‌, இருத்தல்‌, உபவாசம்‌ - 
உபவாசமாம்‌, இதமாம்‌ - நிலையாகிய, நிதித்தியாசம்‌ - நிதித்தியா 
சனம்‌, அர்சேவை  ஸ்ரீஅரியைச்‌ சேவித்தலாம்‌, மறதி அறல்‌ - 
அதனை மதவாதிருத்தல்‌, அயில்‌ நீப்பு = நித்திரையொழித்தலாம்‌, 
இதன்மேல்‌, ஞான = ஞானமாகிய, அவாதசியில்‌, எலாம்‌ = எல்‌ 
லாம்‌, தானாதல்‌ - தானாக அறிதல்‌, பாரணை (ஏ) பாரணை செய்த 
லாம்‌, (ஏ, அசை) 


(போ-ரை) பதினோராவது இக்‌்திரியமாகய மனமே சொல்லப்‌ 
படுற ஏகாதசித்திதியாம்‌, எதிர்ப்படுகி”) ௮ன்னியமான சங்கற்ப 
மொன்றும்‌ பொருந்தாமலிருத்தல்‌ உபவாசமரம்‌, நிலையாயெ நிதித்‌ 
தியாசனம்‌ ஸ்ரீ ௮ரியைச்‌ சேவித்தலாம்‌, அதனை மறவாதிருத்தல்‌ 
நித்திரை யொழித்தலாம்‌, இதன்மேல்‌ ஞானமாகிய அவா தியில்‌ 
எல்லாம்‌ தானாகவதிதல்‌ பாரணை செய்தலாம்‌, 


௨௫௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வேண்டா. 
புரமூன்றும்‌ யானெனுக்திப்‌ புந்திதெ.றன்‌ முச்காற்‌ 
சீரமூன்றக்‌ குட்டிக்கொள்‌ செய்கை வருமூ 
வவத்தையினெஞ்‌ சோங்கா தான்‌ மாவிலொடுக்‌ குஞ்சர்‌ 
தவத்திரிதோப்‌ புக்கரணம்‌ தான்‌ (௩௭௨) 


(ப- றை) புரம்‌ மூன்றும்‌ சரீரம்‌ மூன்றையும்‌, யானெனும்‌ = 
கான்‌ என்று நிச்சயித்திருக்றெ, தீப்புக்தி ௫ இியபுத்தியை, தெறல்‌ 
௪ அடக்குதல்‌, முக்கால்‌ ௫ மூன்றுதரம்‌, ரெம்‌ ஊன்ற - முன்‌ 
தலையில்‌ அழுக்த, குட்டிக்கொள்‌ ௫ குட்டிக்கொள்ளும்‌, செய்கை = 
செய்கையாம்‌, வரும்மூ ௮வத்தையில்‌ -வருன்ற மூன்று அவஸ்‌ 
தையிலும்‌, கெஞ்சு ஓங்காது - மனது பொருந்தி ஏழாமல்‌, ஆன்‌ 
மாவில்‌ ஓடுக்கும்‌, சீர்‌ 2 சிறக்தசெயல்‌, தவ - தவமாகிய, இரி - 
மூன்று, தோப்புக்‌ கரணம்‌ (தான்‌) ௫ தோப்புக்கரணமாம்‌. (தான்‌, 
அசை. 

. (போ-ரை) சரீரம்‌ மூன்றையும்‌ நானென்று நிச்சயித்திருக்றெ 
தீயபுத்தியை யடக்குதல்‌, முன்றுதரம்‌ முன்தலையி லழுக்தக்‌ குட்டிக்‌ 
கொள்ளுஞ்‌ செய்கையாம்‌, வருகன்‌ ஐ மூன்‌ றவஸ்தையிலும்‌ மன அ 
பொருக்தியெழாமல்‌ ஆன்மாவீலொடுக்குஞ்‌ சறக்தசெயல்‌, தவமாகயெ 
மூன்று தோப்புக்கரணமாம்‌, 
கலி விருத்தம்‌. 

சீவத்‌துவ மூலக்கன நீரற்குள சதவ 

மாவிர்த்தி யெனுக்தூர்வையின்‌ மன்னர்ச்‌ சனைமாயைத்‌ 

திவிக்னெ மோவும்வகை இத்தாய சணேச ழ்‌ 

கேவிர்த்தி யவன்மாயை யிலீலைக்கறை யன்றோ, (௬௭௩) 


(ப-றை) (௧) சீவத்துவ- ஜீவத்தன்மையாயெ, மூலக்கனல்‌ = 
மூல உஷ்ணம்‌, திரற்கு தணிய, உள ௫ அவுஷதமரயிருக்கும்‌, சத்வ 
மாவிர்த்தி = ல்ல சரந்தவிரத்தி, எனும்‌ தூர்வையின்‌ = என்னும்‌ 
௮ருஇனால்‌, மன்‌ அர்ச்சனை - மிதந்த அர்ச்சனையை, மாயை - 
மாயை யென்ற, இிஃதீய, வீக்னெம்‌, ஓவும்‌ வகை -- ஒழியும்படி., 
சித்து ஆயகஞானசொருபமான ஆத்மா வென்னும்‌, கணேச ந்கே 
5 ஊைபதிக்கே, வர்த்தி பலதரமும்‌ செய்க, அவன்‌ 2 அவ்வா த்மா 
வாகிய கணேசன்‌, மாயை இலிலைக்கு - மாயா சத்தியென்னும்‌ 
இலீலைக்கு, இறை அ௮ன்னோ-- தலைவன்‌ அல்லவா, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௫௭ 


(போ - ரை) ஜீவத்தன்மையாயெ மூலஉஷ்ணக்தணிய அவுஷத 
மாயிருக்கும்‌ கல்ல சாக்தவிர்த்தி யென்னும்‌ ௮ றுனால்‌ மிகுந்த அர்ச்‌ 
சனையை மாயை யென்ற தியவிக்னெ மொழியும்படி. ஞானசொரூப 
மான ஆத்மாவென்னுங்‌ கணபதிக்கே பலதரமுஞ்‌ செய்க, அவ்வாத்‌ 
மாவாகிய கணேசன்‌ மாயாசத்தியென்னும்‌ இலீலைக்குத்‌ தலைவ 
னல்லவா, 

எண்சீர்‌ விருத்தம்‌, 
அம்தக்கரணத்‌ தெங்கக்காய்கூ ழாசைப்பிணிகார்‌ விசிப்பொய்மூ£ 
கந்துக்கமதா முக்கண்மதிநீர்‌ கஉடகானெனுமோ டொசேத்துவகற்‌ 
சிந்தைப்பயன்மே யதுபைமறியத்‌ தேகற்காணற்‌ தெதல்பின்றிகழ்‌ 
[வெண்‌ 
சந்தத்ததுரிற்‌ பரமொன்றுதலோ தனிமாமுகனுக்‌ இனிதர்ப்பணமே, 
(௬௪) 

(ப - ரை) அந்தக்கரண ௫ அம்தக்கரண மென்கிற, தெங்கக்காய்‌ - 
தேங்காயை, சூழ்‌--சூழ்ந்திருக்ளெ ற, ஆசை = அசையென்னும்‌, 
பிணிகார்‌ ௫ கட்டரயெ நார்களை, விச - கழித்துவிட்டு, பொய்‌ - 
அசத்து, மூகம்‌ -௪டம்‌, அக்கம்‌ (௮2) ஆம்‌ = அக்கமரகிய, முக்‌ 
கண்‌ மூன்று கண்களும்‌, மதிநீர்‌ கபுத்தியென்றெ ஜலமும்‌, கடம்‌ 
சரீரம்‌, கான்‌ எனும்‌, ஓ௫= ஓடும்‌, சத்‌ துவ கற்கிக்தை= நல்ல சத்துவ 
விர்‌தீதியென்றெ, பயன்மேயது பருப்பும்‌ உடையது, பைமறிய= 
பையின்‌ உட்பக்கம்‌ வெளிப்படத்‌ இருப்புதல்போல, தேகம்‌ காணல்‌ 
= சரீரத்தின்‌ உட்பக்சம்‌ வெளிப்பட மனிதனால்‌ பார்த்தல்‌, தெறல்‌ 
௪ அந்தக்கரண மென்னுர்‌ தேங்காயை உடைத்தலாம்‌ ) பின்‌ பின்பு 
திகழ்‌ = விளங்குகின்ற, வெண்சர்தத்தது ௫ சத்துவ விர்த்தி, 
சித்பரம்‌ ௪ ஞானசொளுபமாயெ பிரமத்தில்‌, ஒன்றுதல்‌ (ஓ) = 
கலத்தல்‌, சனி-- ஒப்பற்ற, மாமுகனுக்கு - யானைமுகத்தையுடைய 
விநாயகருக்கு, இனிது ௫ உடைத்தபின்‌ விளங்கும்‌ வெண்மையான 
பருப்பான அ ஈன்றாக, அர்ப்பணம்‌ (ஏ) ௫ சமர்ப்பித்தலாம்‌, 

(ஓ) ஏ, அசைகள்‌) 
(வெண்‌ சந்தத்தது - வெண்மைக்‌ குணத்தினதாய சத்துவ 
விர்த்தி, வெண்ணிறத்தையுடைய பருப்பு.) 


(போ - ரை) அர்தக்கரணமென்றெ தேய்காயைச்‌ சூழ்க்திருக்‌ 


இன்ற ஆசையென்னுங்‌ கட்டாயெ ஈரர்களைக்‌ கழித்துவிட்டு 
௯.௯ 


௨௫௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


அசத்துச்‌ சடம்‌ அக்சமாகிய மூன்று கண்களும்‌, புத்தியென்கிற 
ஜலமும்‌, சரீரம்‌ கானென்னும்‌ ஓடும்‌, ஈல்ல சத்துவ விர்த்தியென்‌றெ 
பருப்பும்‌ உடையது, பையின்‌ உட்பக்கம்‌ வெளிப்படத்‌ திருப்புதல்‌ 
போலச்‌ சரீரத்தின்‌ உட்பக்கம்‌ வெளிப்பட மனதினால்‌ பார்த்தல்‌, 
அந்தக்கரணமென்னுக்‌ தேங்காயை யுடைத்தலாம்‌. பின்பு விளங்கு 
இன்ற சத்துவ விர்த்தி, ஞானசொருபமாகய பிரமத்திற்‌ கலத்தல்‌ 
ஒப்பற்ற யானைமுகத்தையுடைய விநாயகருக்கு உடைத்தபின்‌ 
விளங்கும்‌ வெண்மையான பருப்பான அ ஈன்றுகச்‌ சமர்ப்பித்‌ தலாம்‌. 
வேண்பா. 

தெங்கக்காய்‌ வன்‌ செறிகார்‌ சசத்தேயோ 

டங்கம்‌ பருப்புளம தன்சக்கை- சங்கற்பம்‌ 

பான்ஞான கெய்யே பரமுழைதல்‌ பின்‌௪சசம்‌ 

தான்ஞான்‌ அருகலதீ தம்‌ (௬௭௫) 

(ப-ரை) தெங்கக்காய்‌, சீவன்‌ ௫ ஜீவனாம்‌, செறி ஈர்ர்‌ - 
அதைச்‌ சூழ்ந்துகொண்டிருக்கும்‌ 'கார்களின்‌ கூட்டம்‌, சகத்து 
(ஏ) = உலகவாசனையாம்‌; ஓடு, ௮ங்கம்‌-சரீமாம்‌, பருப்பு ௫ உள்ளி 
ருக்கும்‌ வெண்மையான பருப்பு, உளம்‌ உள்ளமாம்‌, அதன்‌ சக்கை, 
சங்கற்பம்‌ = சங்கற்பமாம்‌, பால்‌, ஞானம்‌ = ஞானமாம்‌, கெய்‌ 
(ஏ), பரம்‌ -- மேலான ஆத்மாவாம்‌, உறைதல்‌ பின்‌ = பின்‌ மெய்‌ 
உறைதல்‌, சசசம்‌ -- சகசானுபவமாம்‌, தான்‌ (ஞான்று) = ௮து, 
உருகல்‌ - பின்‌ உருனெ கெய்யாதல்‌, அதிதம்‌ - அதித நிலையாம்‌, 
(ஞான்று - இடைச்சொல்‌) (ஏ, ௮சை) 

(போ-றை) தேங்காய்‌ ஜீவனாம்‌, அதைச்‌ சூழ்க துகொண்டிருக்‌ 
கும்‌ கார்களின்‌ கூட்டம்‌ உலசவாசனையாம்‌, ஓசொரரமாம்‌, உள்‌ 
ளிருக்கும்‌ வெண்மையான பருப்பு உள்ளமாம்‌, அதன்‌ சக்கை சங்‌ 
கற்பமாம்‌, பால்ஞானமாம்‌. கெய்மேலான ஆத்மாவாம்‌, பின்‌ 
செய்‌ உறைதல்‌ சகசாலுபவமாம்‌, அது பின்‌ உருெ கெய்யாதல்‌ 
அதித நிலையாம்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌. 
ஓன்னு மோர்லெ னெனும்பசு மலத்தையாவ்‌ 
குணருஞா னத்தியால்‌ 
கன்று நிற்றிடச்‌ சச்சதா னக்தமா 
கானலான்‌ மத்றொன்‌ அம்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௫௯ 


இன்றெ னத்திகழ்‌ அரியவெண்‌ ணிற்றையா 
னேகபூ ரண னென்னத்‌ 
துன்ற மேவுமுத்‌ தாளனத்‌ தவர்‌சிவ 
சொரூபமா யினர்‌தாமே (௩௭௫) 


(ப- றை) ஒன்றும்‌ ஓர்லென்‌ - ஒன்றையும்‌ அறியேன்‌, எனும்‌, 
பசுமலத்தை - ஜீவனது அஞ்ஞானமாயெ பசுவின்‌ சாணத்தை, 
ஆங்கு - அப்படியே, உணரும்‌ = அறிகிற, ஞானத்தியால்‌ = 
ஞானமென்னும்‌ அக்கனியினால்‌, ஈன்‌. நீத்திட--ஈன்றுகத்த௫க்க 
௪ச்தொனந்தம்‌, ஆம்‌ ௫ ஆன, கான்‌ அலால்‌ - என்னைத்‌ தவிர, 
மத்றொன்றம்‌, இன்ற எனத்திகழ்‌ = இல்லையென வீளங்குகன்‌ ற, 
துரியவெள்‌ நீந்றை - அரியமென்னும்‌ வீபூதியை, யான்‌ ஏகபூர 
ணன்‌ - கான்‌ ஒன்றாயெ பரிபூரண சொரூபி, என்ன, அன்‌ ற மேவும்‌ 
= பொருந்த விளங்குகின்ற, உத்தூளனத்தவர்‌ = உத்தூளனமாகப்‌ 
பூசிக்கொள்வோர்‌, வெசொரூபமாயினர்‌ தாமே = தாமே சிவ 
சொரூபமாயினர்‌, (உத்தூளனம்‌ = நீரில்‌ குழைக்காமல்‌ விபூதி 
யைப்‌ பூசுதல்‌) 

(பசுமலம்‌ 2 வேனது அஞ்ஞானம்‌, பசுவின்சாணம்‌) 


(போ - ரை) ஒன்றையும்‌ அறியேனெ னும்‌ சீவன.அ அஞ்ஞான 
மாகிய பசுவின்‌ சாணத்தை அப்படியே அறிஇற ஞானமென்னும்‌ 
அக்கினியினால்‌ ஈன்றாசுத்‌ தூக்கச்‌ சச்‌கொனந்தமான என்னைத்‌ 
தவிர மற்றொன்று மில்ல்யென விளங்குகின்ற அரிய மென்னும்‌ 
விபூதியை கான்‌ ஒன்றாயெ பரிபூரண சொரூபியென்னப்‌ பொருந்த 
விளங்குசன்‌ற உத்‌.தாளனமாசப்‌ பூசிச்கொள்வோர்‌ தாமே சிவ 
சொருபமாயினர்‌, | 

கலி விருத்தம்‌. 
சச்‌ தானந்த தற்பரம்‌ யானெனும்‌ 
விச்சை சத்துவ மெய்த்திரி புண்டாம்‌ 
நிச்சம்‌ யானே நிருவிகா ரன்னெ னும்‌ 
சொச்ச விர்த்தியுத்‌ தூளன மாவதே (௬௭௭) 

(ப-ரை) சச்‌தொனந்த, தற்பரம்‌ பிரமம்‌, யான்‌ - நானே, 
எனும்‌ விச்சை - என்னும்‌ வித்தை, சத்துவ-சாத்துவிக விர்‌ தஇ 
யென்னும்‌, மெய்‌ = உண்மையுள்ள திரிபுண்டரம்‌ = மூன்று 


௨௬௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


இரேகையாக விபூதி தரித்தலாம்‌, நிச்சம்‌ -- நித்தியமாக, 
யானே நிருவிகாரன்‌ -- கான்‌ நிர்விகார சொரூபியே, எனும்‌, 
சொச்சவீர்த்தி ௫ விளக்கமான விர்த்தி, உத்தாளனம்‌, ஆவது 
(0)=ஆம்‌. (ஏ, அசை) 

(போ-ரை) சச்சதொனந்தப்‌ பிரமம்‌ கானேயெனும்‌ வித்தை 
சாத்துவிக விர்த்தியென்னு உண்மையுள்ள மூன்று இரேசையாக 
விபூதி தரித்தலாம்‌, நித்தியமாக கான்‌, நிர்விகார சொருபியேயெனும்‌ 
விளக்கமான விர்த்தி உத்‌. தாளனமாம்‌, 

எழுசீர்‌ விருத்தம்‌. 
௪ச்சிதா னந்த மாந்தனை யொழிக்து 
சற்றுமொன்‌ நிலையென வுணரும்‌ 
விச்சையா முருத்தி ராக்கநின்‌ அதித்து 
விளங்கும்யான்‌ நீயெனும்‌ கருணை 
மெய்ச்சலப்‌ பிழம்பாம்‌ யாமெலா மென்னும்‌ 
விருத்தியின்‌ ஜொடர்ந்ததா ரையதாம்‌ 
ஈச்சுகண்‌ ட சைபூண்‌ பவர்‌ மெனவெண்‌ 
னணான்றாப நிடதமும்‌ ஈவீலும்‌ (௬௭.9) 


(ப-ரை) சச்சிதானந்தம்‌, ஆம்தனை - ஆயெதன்னை, ஒழிக்து 
அல்லாமல்‌, சற்றும்‌ - ஏறிதும்‌, ஒன்று இலை = அன்னிய 
மொன்றுமில்லை, என உணரும்‌, விச்சையாம்‌ = வித்தையான, 
உருத்திர அக்கம்‌ நின்று ௫ உருத்திரனது சண்களிலிருக்து, 
உதித்து - உண்டாக, விளங்கும்‌, யான்‌ நீ எனும்‌ = கான்‌ நீயே 
யென்னும்‌, கருணை ௫ ருபையென்திற, மெய்‌ - உண்மையாயெ, 
சலப்பிழம்பு ஆம்‌ = நிர்க்கட்டியான, யாம்‌ எலாம்‌ என்னும்‌ = 
கானே எல்லாமென்னும்‌, விருத்தியின்‌ தொடர்க்த தாரை (அத), 
ஆம்‌௫ஆன, ஈச்சு ௫ விரும்பப்படுகன்ற, சண்டிகை - உருத்தி 
ராக்ஷமணி மாலையை, பூண்பவர்‌ = தரிப்பவர்‌, வெம்‌ என - வெ 
மாவரென்ற, எண்நரன்கு = முப்பத்திரண்டு, உபநிடதமும்‌, கவி 
லும்‌ = சொல்லுன்றன. (அது சொல்‌ இருபு) 

(போ-ரை) சச்சிதானக்தமாகய தன்னையல்லாமத்‌ சிறிதமன்‌ 
னியமொன்‌ அ மில்லையென வுணரும்‌ வீத்தையான உருத்திரனது 
கண்களிலிருக்‌ துண்டாக விளக்கும்‌ மான்‌ நீயே யென்னும்‌ ருபை 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௬௧ 


யென்ற உண்மையாகிய நீர்ச்சட்டியான கானே எல்லாமென்னும்‌ 
விருத்தியின்‌ தொடர்ந்த தாரையான விரும்பப்படுகின்‌ ற உருத்தி 
ராக்ஷமணி மாலையைத்‌ தரிப்பவர்‌ சவமாவரென்று முப்பத்திரண்டு 
உபநிடதமும்‌ சொல்லுகின்‌ றன. 


வேண்டா. 
கண்மணிவெண்‌ ணி முடி காவியுடை யைந்தெழுத்தும்‌ 
உண்மையுணர்ந்‌ தேற்றல்‌ உலகிற்கு வண்மையதா 
மெய்க்கருணை சாத்தீகம்‌ வேறின்மை ஞானமயம்‌ 
ஓக்கநிலைப்‌ போதகமு மாம்‌. (௩௭௯) 


(ப- ரை) கண்மணி ௫ உருத்திராக்ஷ மணியும்‌, வெண்ணிற = 
திருநீறும்‌, முடி. ௫ முண்டிதமும்‌, காவி, உடை - வஸ்திரமும்‌, ஜம்‌ 
தெழுத்தும்‌--பஞ்சாக்ஷ£மும்‌, உண்மை உணர்ந்து, வற்றல்‌ -தரித்‌ 
அக்கொள்ளல்‌, உலகிற்கு முறையே உயர்ந்தோருக்கு, வண்மை 
(௮.௮) ஆம்‌ திடமாயெ, மெய்க்கருணை ௫ உண்மையான இரக்க 
மும்‌, சாத்திகம்‌ 2 ௪த்துவரறுணமும்‌, வே௮ு இன்மை அன்னிய சங்‌ 
கற்ப மில்லாமையும்‌, ஞானமயம்‌ - ஞானவடிவமா யிருத்தலும்‌, 
ஐக்கநிலை-- ஏகத்தன்‌ மையாகிய நிலையின்‌, போ தசமும்‌ ௫ உபதேசமும்‌ 
ஆம்‌ நகும்‌. (௮.த--சொல்லுருபு.) 

(போ - ரை) உருத்திராக்ஷ மணியும்‌, திருநீறும்‌, முண்டி தமும்‌, 
கரவிவள்‌திரமும்‌, பஞ்சாக்ஷரமும்‌, உண்மையுணர்ந்து தரித்துக்‌ 
கொள்ளல்‌ முறையே உயர்க்தோருக்குத்‌ இடமாகிய உண்மையான 
இரக்கமும்‌, சத்துவகுணமும்‌, அன்னிய சங்கற்ப மில்லாமையும்‌, 
ஞானவடிவமாயிருத்தலும்‌, ஏகத்தன்‌மையாகய நிலையின்‌உபதேசமு 
மாகும்‌, 

கலிநிலைத்துறை, . 
இருச்சித்‌ றம்பல மெனும்பதத்‌ தின்பொருள்‌ சிறந்த 
சுருக்க மாஞ்சபை யெனல்மெய்யா யெளிதினிற்‌ றோன்‌ அம்‌ 
கருத்திற்‌ சோதிரீ யுணரெனல்‌ பயன்முதல்‌ கடையும்‌ 
பொருத்த லிவ்வியல்‌ ஒருங்குமப்‌ பயனெனப்‌ புகறல்‌, (௩௦௦) 

(ப- ரை) திருச்சித்தம்பலம்‌ எனும்‌ பதத்தின்‌ , பொருள்‌ - பொ 
ழிப்புரை, சிறந்த சுருக்கமாம்‌ சபை, எனல்‌ ௫ எனலாம்‌, மெய்யாய்‌ 
எளிதினில்‌ தோன்‌ அம்‌ கருத்தில்‌ சோதி, உணர்‌, எனல்‌, பயன்‌ ௯ 


ர்‌ 


௨௬௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


கருத்‌ தரையாம்‌, முதல்கடையும்‌ முதலிலும்‌ முடிவிலும்‌, பொருத்‌ 
தல்‌ தருச்‌சிற்றம்பலம்‌ மென்பதைச்‌ சேர்த்தல்‌, இவ்‌இயல்‌ ஒருங்‌ 
கும்‌ ௫ இவ்வதிகாரம்‌ முழுதும்‌, அப்பயன்‌ = ௮க்கருத்துரையே, 
எனப்புகறல்‌ ௫ என்று தெரிவித்தலாம்‌, (தரு=இறந்த, சிறு சிறிய, 
அம்பலம்‌ ௫ சபை.) 

(போ- ரை) இருச்சித்‌.தம்‌ பலமெனும்‌ பதத்தின்‌ பொழிப்புரை 
இறந்த சுருக்கமாம்‌ சபையெனலாம்‌, மெய்யாய்‌ எளிதினிற்றோன்‌ 
அம்‌ சருத்தில்‌ சோதி நீயுணரெனல்‌ கருத்துரையாம்‌. முதலிலும்‌ 
முடிவிலும்‌ இருச்‌ சிற்றம்பல மென்பதைச்‌ சேர்த்தால்‌, இவ்வதிகாரம்‌ 
முழுதும்‌ ௮க்சருத்‌,தரையே யென்று தெரிவித்தலாம்‌. 

வேண்பா. 
அவித்தைப்‌ பிசாசமுடன்‌ ஆவரண மென்னப்‌ 
பலித்தவிடம்‌ விட்சேபப்‌ பன்மைக்‌_—சவர்ப்பிணியைச்‌ 
சச்ரிதா னந்தரவம்‌ தானென்‌ அ மஞ்செழுத்தின்‌ 
நிச்சற்‌ நியானத்தால்‌ நீக்கு. (௬௮௧) 


(ப - ரை) அவித்தை - அஞ்ஞானமென்ெ, பிசாசமுடன்‌ = 
பிசாசையும்‌ , ஆவரணம்‌, என்னப்பவித்த - எனப்பட்ட, விடம்‌ = 
விஷத்தையும்‌, விட்சேப--விக்ஷேபமென்னும்‌, பன்மை பல, கவர்‌ 
பிரிவான, பிணியை வியாதியையும்‌, சச்சிதானந்த சிவம்‌ தான்‌ 
என்னும்‌ அஞ்செழுத்தின்‌ , நிச்சல்‌ தியானத்தால்‌ -சந்ததத்தியான த்‌ 
இனால்‌, மிக்கு - நீக்குக. (பவித்த ௫ பட்ட, தோன்றிய.) 

(போ ஃரை) அஞ்ஞான மென்ன்ற பிசாசையும்‌, ஆவரண 
மெனப்பட்ட விஷத்தையும்‌, விக்ஷேபமெனும்‌ பலபிரிவான வியாதி 
யையும்‌, ௪சச்‌தெொனந்த சவம்‌ தான்‌ என்னும்‌ அஞ்செழுத்தின்‌ சந்த 
தத்தியானத்தினால்‌ நீக்குக, 

ஏகம்‌ அடியைக்‌ யெமாம்‌ பிரணவக்தான்‌ 

சோகமது கான்‌ தத்‌ அவமாகும்‌-யோக 

வெத்தின்‌ பொருட்டாகச்‌ வேன்‌ வணக்கம்‌ 

தவத்தக்‌ கரமஞ்சு தான்‌, (௩2௨) 


(ப- ரை) ஏசம்‌2 ஒன்றே என்பதைக்‌ குறிக்கின்ற, அரி தத்த 
வம்‌ என்பதின்‌ அஅ ீயாக இருக்றோய்‌ எனும்‌ அர்த்தத்தில்‌ ௮9 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௬௩ 


என்றெ பதத்தின்‌ பொருளே, ஐக்யெம்‌ ஆம்‌ ௫ 'ஏகத்தன்மை 
யைக்சாட்டும்‌, பிரணவந்தான்‌ - விசுவனையும்‌ விராட்டையும்‌ 
உணர்த்தும்‌ அகரமும்‌,” தைசசனையும்‌ இரணிய கர்ப்பனையும்‌ உணர்த்‌ 
அம்‌ உகரமும்‌, பிராஞ்ஞனையும்‌ ஈசுவரனையும்‌ உணர்த்‌ தம்‌ மசரமும்‌, 
முறையே இவற்றை விளக்கும்‌ துரியமென்னும்‌ கூடஸ்தரும்‌ பிரம 
மும்‌, அமாத்திரை என்னும்‌ சுத்தஞான சொருபமும்‌ தன்‌ தேய்‌ 
பதை .யுணர்த்தும்‌ ஓங்காரமாம்‌, சோகம்‌ ௮௮ கான்‌ = சோகம்‌ 
என்பதன்‌ ௮ர்த்தமாயெ ௮.து கான்‌ என்பதே, தத்துவம்‌ ஆகும்‌ ௪ 
அனு நீ என்பதற்கும்‌ பொருளாம்‌, யோக ௫ உயர்வான, சிவத்தின்‌ 
பொருட்டாக வெத்திற்காக, வேன்‌ வணக்கம்‌ = கக! வணக்‌ 
கமே, தவத்து ௫ தவத்துக்குரிய, அக்கரம்‌ ௮ஞ்சுதான்‌ கபஞ்சாக்ஷ 
ரம்‌ ஆம்‌, (சோகம்‌ = அஅகான்‌ , சிவோகம்‌ என்பதுபோல) 
(சிவாய ௫ இவத்‌இற்குச்‌ வென அ, கம ௫ வணக்கம்‌) 


(போ- ரை) ஒன்றே என்பதைக்‌ குறிக்கின்ற தத்தஅவம5ி 
யென்பதின்‌ ௮௮ நீயாக இருக்கிறாய்‌ எனும்‌ அர்த்தத்தில்‌ ௮சியென்‌ 
இற பதத்தின்‌ பொருளே ஏகத்தன்மையைக்‌ காட்டும்‌, விசுவனையும்‌ 
வீராட்டையு முணர்த்தும்‌ அகரமும்‌, தைசசனையும்‌ இரணியகர்ப்ப 
'னையு முணர்த்தும்‌ உகரமும்‌, பிராஞ்ஞனையும்‌ ஈசுவரனையு முணர்த்‌ 
தும்‌ மகரமும்‌, முறையே இவற்றை விளக்கும்‌ துரியமென்னும்‌ 
கூடஸ்தரும்‌ பிரமமும்‌, அமாத்திரை யென்னும்‌ சுத்தஞானசொரூப 
மும்‌ ஒன்றே யென்பதை யுணர்த்தும்‌ ஓங்காரமாம்‌, சோகம்‌ என்ப 
தன்‌ அர்த்தமா ௮த கான்‌ என்பதே ௮௮ நீ என்பதற்கும்‌ 
பொருளாம்‌. உயர்வான வெத்திற்காக ஜீவனது வணக்கமே தவத்‌ 
க்குரிய பஞ்சாக்ஷரமாம்‌, 

எண்சீர்‌ விருத்தம்‌ 

திகழ்யாமே பரமெனுந்‌தூ லத்தி யானஞ்‌ 

செய்தான்ம ஞானமுழைஞ்‌ சுதினம டக்காற்‌ 
றகையாது பரமேயா மெனுஞ்சூக்‌ கத்தால்‌ . 

அமைபரஞா னக்கனல்வா தனைப்ப ணிக்குப்‌ 
பகைதரனே பரம்யாம்யரம்‌ பரமென்‌ மெண்ணப்‌ 

பட்டவிரு தலைமணிச்சாக்‌ தாற்றி யைக்க 
சுகஞான விளங்காற்றாற்‌ சிக்தை வெப்பம்‌ 

தொலைக்துபரம்‌ யாவுமென மாயை போமே (௬௮௩) 


௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(பரை) திகழ்‌ - விளங்குன்ற, யாமே கானே, பரம்‌ - 
பிரமம்‌, எனும்‌, தூல ௫ ஸ்தலமான, தியானம்‌ செய்து, ஆன்ம 
ஞான = ஆத்மஞானமென்‌ அம்‌, முழைஞ்சு = குகையில்‌, உறின்‌ 
பொருந்தினால்‌ , மட ௫அஞ்ஞானமென்கிற, காற்று, அகையா து 
அடியாஅ, பரமே-பிரமமே, யாம்‌ ௩ஈரன்‌, எனும்‌, சூக்கத்தால்‌- 
சூட்சுமத்‌ தியானத்தால்‌, அமை = அடைக்த, பரஞானக்கனல்‌ ௫ 
மேலான ஞானாக்கணி, வாதனை = வரசனையாகிய, பணிக்கு, 
பசை (தான்‌) (ஏ) ௫ பகையாம்‌, பரம்யாம்‌ ௫ பிரமமேயான்‌, யாம்‌ 
பரம்‌ ௪ கானே பிரமம்‌, என்று எண்ணப்பட்ட, இருதலை, மணி = 
மாணிக்கமென்கற, சாந்தாற்றி ௫ வீரிறியின்‌, ஐக்கசுக ஞான = 
ஐக்கிய ஞானசுக மென்னும்‌, இளங்கரற்றால்‌, சிந்தை வெப்பம்‌, 
தொலைந்து ௪ நீங்கி, பரம்யாவும்‌ - எல்லாம்‌ பிரமம்‌, என என்ற 
நிச்சயித்தலால்‌, மாயை, போம்‌ = நிவர்த்தியாம்‌, 

(தான்‌ ௫ சாரியை) ஏ, ஏ, அசைகள்‌) 


(போ - ரை) விளங்குகின்ற கானே பிரமமென்னும்‌ ஸ்தூல 
மான தியானஞ்‌ செய்து ஆத்மஞானமென்னுங்‌ குகையிற்‌ பொருந்தி 
னால்‌ அஞ்ஞானமென்கிற கரற்றழயாது பிரமமே நானெனும்‌ 
சூட்சுமத்தியான த்தாலடைர்த மேலான ஞானாக்கினி, வரசனையாயெ 
பணிக்குப்‌ பகையாம்‌, பிரமமே கான்‌ கானே பிரமம்‌ என்றெண்ணப்‌ 
பட்ட இருதலை மாணிக்கமென்ெ விசிறியின்‌ ஐக்யெ ஞானசுக 
மென்னும்‌ இளங்காற்றால்‌, சிக்தை வெப்பம்‌ நீங்கி, எல்லாம்‌ பிரம 
மென்ற நிச்சயித்தலால்‌, மாயை நிவர்த்தியாம்‌. 


வேண்பா. 

௪ச்‌தொ னந்தத்‌ தகைமையோல்‌ காரத்தித்‌ 

செச்சைகேர்‌ ௪த்தகரஞ்‌ இத்துகரம்‌ -- அச்சுறா 

ஆனக்தமாம்மகரம்‌ அர்த்தமான்‌ மாவாய 

தானென்ற௮ணரத்‌ த்கும்‌, (௬.29) 

(ப- ரை) சச்சிதொனக்த =சச்சிதானம்தமென்னும்‌, தகைமை 

பெருமை பொருக்திய, ஓல்காரத்இல்‌, செச்சைகேர்‌ உதயசந்திரன்‌ 
போன்ற, சத்து, 'அசரம்‌ - அகரமாம்‌, சித்து, உகரம்‌ ௫ உகரமாம்‌, 
அச்சு உறு = பயமத்‌த, ஆனக்தம்‌, ஆம்மகரம்‌ -மகாமாம்‌, அர்த்‌ 
தம்‌ ௪ அமாத்திரையெனும்‌ அர்த்தம்‌, ஆன்மா ஆய ௫ ஆத்மா 
வான, தான்‌ பிரமம்‌, என்று, உணரத்தகும்‌ ௫ அறியவேண்டும்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௬௫ 


(போ - ரை) சச்‌சதொனந்தமென்னும்‌ பெருமை பொருக்திய 
ஓங்கார த்தில்‌ உதயசந்திரன்‌ போன்ற சத்து ௮கரமாம்‌, செத்து உகர 
மாம்‌, பயமத்ற ஆனந்தம்‌ மகரமாம்‌, அமாத்திரையெனும்‌ அர்த்தம்‌ 
ஆத்மாவான பிரமமென்‌ றதியவேண்டும்‌, 


தண்மலர்ப்பொற்‌ றாளை த்‌ தரிப்பித்தல்‌ மாணவனுக்‌ 
குண்மலத்தைப்‌ போக்கல்‌ உவன்‌ சிரமேல்‌ -_— வண்மைக்‌ 
கரமமைத்தல்‌ மெய்ஞ்ஞானக்‌ கண்ணை யளிக்கும்‌ 
வரமெனத்தான்‌ சாற்றும்‌ மறை (௩௮௫) 


(ப- ரை) தண்‌ = குளிர்ந்த, மலர்ப்பொன்‌ - பொன்மலர்‌ 
போன்ற, தாளை ௫ தனது பாதத்தை, தரிப்பித்தல்‌ = ரல்‌ 
சூட்டுகல்‌, மாணவனுக்கு ௫ உடனுக்கு, உள்மலத்தை - உள்ளத்தி 
வள்ள அஞ்ஞானத்தை, போக்கல்‌ = இர்த்தலாம்‌, உவன்‌ - ஈடு 
நிலைமை உடைய அவனஅ, சரெமேல்‌ - சிரசின்மேல்‌, வண்மை = 
கொடைத்‌ தன்மையுடைய, கரம்‌-- தனது கையை, அமைத்தல்‌ = 
வைத்தல்‌, மெய்ஞ்ஞானக்‌ கண்ணை, அளிச்கும்‌ - கொடுக்கும்‌, 
வரம்‌ ௫ அனுக்கிரகமாம்‌, என தான்‌, சாற்றும்‌ மறை - வேதஞ்‌ 
சொல்லும்‌ (தான்‌ - சாரியை) 


(போ - ரை) குளிர்ந்த பொன்மலர்‌ போன்‌ ற தனது பாதத்தைச்‌ 
சரசம்‌ சூட்டுதல்‌ உடனுக்கு உள்ளத்திலுள்ள அஞ்ஞானத்தைத்‌ 
தீர்த்தலாம்‌, கடுநில்மையுடைய அவனது சிரசின்மேல்‌ கொடைத்‌ 
தன்மையுடைய தனது கையைவைத்தல்‌ மெய்ஞ்ஞானக்‌ கண்ணைக்‌ 
கொடுக்கும்‌ ௮னுச்சரகமாமென வேதம்‌ சொல்லும்‌, 


கலி விருத்தம்‌, 
தக்கணத்‌ திற்சிவ போகம்‌ தந்துவாய்‌ 
மைக்குரு இருபையா லவித்தை மாயையற்‌ 
அக்கவைக்‌ கும்வலி தீட்சை யுண்மையாம்‌ 


புக்கவொன்‌ றொன்றி.னுட. புகல்‌ வணக்கமே, (௩௦௬) 


(ப-ரை) தச்சணத்தில்‌ - அக்தக்ஷணத்தில்‌, சிவபோகம்‌ - 
வொனுபவத்தை, தமது, வாய்மைக்குரு ௫ உண்மையுள்ள குருவான 
வர்‌, இருபையால்‌, அவீத்தை = அஞ்ஞானமும்‌, மாயை - மாயை 
யும்‌, அற்று = நீங்கி, உக்க = ஒழிய, வைக்கும்வலி = செய்யும்‌ 

௬௪ 


ஊது ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


வல்லமை, தீட்சை உண்மையரம்‌ ௫ மெய்ம்மையான இகையாம்‌, 
புக்கல்‌ ஒன்று ஒன்றினில்‌ - ஒன்று மத்றொன்றில்‌ அடங்குதல்‌, 
புகல்வணக்கம்‌ (ஏ) -- சொல்லப்படும்‌ வணக்சமாம்‌ (ஏ, ௮சை) 
(உக்க--உகஎன்பதன்‌ விரித்தல்விகாரம்‌) (௨௧-- விழ) (புக்கல்‌-புகல்‌ 
என்பதன்‌ விரித்தல்‌ விகாரம்‌.) 

(போ-ரை) ௮க்தக்ஷணத்தில்‌ சிவானுபவத்தைத்தக்து உண்மை 
யுள்ள குருவானவர்‌ கிருபையால்‌ அஞ்ஞானமும்‌ மாயையும்‌ நீங்கி 
யொழியச்செய்யும்‌ வல்லமை மெய்ம்மையான இகையாம்‌. ஒன்று 
மத்றென்றிலடங்குதல்‌ சொல்லப்படும்‌ வணக்கமாம்‌, 

வேண்டா. 
மொழிதூலஞ்‌ சூக்கமுடன்‌ மூலவுடல்‌ நீப்பில்‌ 
ஓழியாத கூடத்த ரோடும்‌--௮ழியாப்‌ 
பிரமமது மொளறென்னு பேசாது பேசும்‌ 
கரமு.ுசின்‌ முத்திரையின்‌ காட்டு, (௬௮௭) 


(ப -ரை) மொழி = சொல்லப்படுகிற, அலம்‌ - ஸ்‌.தூலசரீரம்‌, 
சூக்கம்‌ - சூக்ஷ்மசரீரம்‌, மூலவுடல்‌ -- காரண சரீரம்‌ என்னும்‌ இம்‌ 
மூன்றையும்‌, நீப்பில்‌ - நான்‌ ௮ல்லவென நிச்சயித்‌துணர்க்தால்‌, 
ஒழியாத ௫ விடாது விளங்கும்‌, கூடத்தரோடும்‌ ௫ கூடஸ்தரும்‌, 
அழியா ல்‌ முடி.வீல்லாத, பிரமம்‌ (௮2) உம்‌--பிரமமும்‌, ஓன்னு 
என்று = ஒன்றாமென, பேசாது பேசும்‌ ௫ சொல்லாமற்‌ குஜிப்பி 
னாம்‌ சொல்வதாகிய, கரம்‌ உறு = கையிற்‌ பொருந்திய, சன்முத்‌ 
இரையின்‌, காட்டு = குதியாம்‌, (காட்டு-- காட்டுதல்‌) (௮.து-- 
சொல்லுருபு,) 6 

(போ-றை) சொல்லப்படுகிற ஸ்‌.தாலசரிரம்‌ சூக்ஷமசரீரம்‌ காரண 
சரிரமென்னும்‌ இம்மூன்றையும்‌ கானல்லவென நிச்சயித்‌ துணர்ம்‌ 
தால்‌, விடாது வீளங்கும்‌ கூடஸ்தரும்‌ முடிவில்லாத பிரமமும்‌ ஒன்றா 
மெனச்‌ சொல்லாமற்‌ குறிப்பினாற்‌ சொல்வதா கிய கையித்பொருக்திய 
சின்முத்திரையின்‌ குதியாம்‌, 

கலி விருத்தம்‌. 
இந்தக்‌ கைகூப்‌ பிருவரு மொன்தெனல்‌ 
வக்தித்‌ தாரை மறுததுவ க்தித்திடல்‌ 
உக்தத்‌ தேரின்‌ ஒருவர்க்‌ கொருவர்தாம்‌ 
சொந்தத்‌ தெய்வத்‌ துவவுப தேசமே, (௩௮௮) 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௭௭ 


(பஃ ரை) இந்த - இவ்விதமான, கைகப்பு - கும்பிடல்‌, இரு 
வரும்‌ ஒன்ற, எனல்‌ - என்பதாம்‌, வந்தித்தாரை ௫ வணம்னெவரை, 
மறுத்து ௪ இரும்ப, வந்தித்திடல்‌ 2 வணங்குதல்‌, உத = உயர்வாக, 
தேரின்‌ - ஆராயுமிடத்து, ஒருவருக்கொருவர்‌ (தாம்‌) = ஒருவர்க்‌ 
கொருவர்‌ செய்துகொள்ளும்‌, சொந்த = உரிமையான, தெய்வத்துவ 
தெய்வத்‌ தன்மையின்‌, உபதேசமே, (தாம்‌-சாரியை,) 


(போ-ரை) இவ்விதமான கும்பிடல்‌ இருவரும்‌ ஒன்றென்ப 
தாம்‌, வணங்னெவரைத்‌ திரும்ப வணங்குதல்‌ உயர்வாக ஆராயு 
மிடத்து ஒருவர்க்கொருவர்‌ செய்தகொள்ளும்‌ உரிமையான தெய்‌ 
வத்தன்மையின்‌ உபதேசமே, 

அற சீர்விருத்தம்‌. 
தேகோக புத்திவிடல்‌ ௮ன்னமொழித்‌ ததசாந்த 
த்தம்‌ தண்ணீர்‌ 
ஏகாவா கதெதிர்ப்படுவ சருகுகள்யா னெனுஞ்சூக்க 
வெண்ணம்‌ மூலம்‌ 
வாகார்சற்‌ குணங்கனிசஙல்‌ கற்பம்வளி யிவற்றினியல்‌ 
மதித்தோர்க்‌ தேவே 2 
ரூகாது வியாபகத்தாத்‌ முானாக்காண்‌ பதுபுசித்த 
லவற்றைத்‌ தானே (௩௮௦௯) 

(ப-ரை) தேகோக - தேகம்‌ கான்‌ என்னும்‌, புத்திவிடல்‌ = 
புத்தியை வீடுதல்‌, அன்னம்‌ ௫ அன்னத்தை, ஒழித்த ௫௫ உண்ணாமல்‌ 
விட்டதாம்‌, சாந்த சித்தம்‌, தண்ணிர்‌ தண்ணீராம்‌, ஏகா ஆனு - 
நீங்காத விதம்‌, எதிர்ப்பவெ ௫ எதிர்தோன்றுவன, சருகுகள்‌ --௪௬ 
குகளாம்‌, யான்‌ எனும்‌ நான்‌ என்னும்‌, சூச்ச எண்ணம்‌ -- சூக்ஷ்ம 
மான நினைவு, மூலம்‌ ௫ இழங்காம்‌, வாகு நா ௮ழமகுபொருக்திய, 
சற்குணம்‌, கனி--பழமாம்‌, சங்கற்பம்‌, வளி = காற்றாம்‌, இவற்‌ 
தின்‌, இயல்‌ - தன்மைகளை, மதித்து ஓர்ந்து (ஏ) = நிச்சயித்‌ 
தறிம்து, வேறாகாது, வியாபகத்தால்‌ - வியாபகத்‌ தன்மையினால்‌, 
தானா = ஞானசொரூபியான தானாக, காண்பது - உணர்வது, 
புசித்தல்‌ ௮வத்றைத்தான்‌ (ஏ) ௫ தான்‌ அவைகளைப்‌ பு9த்தலாம்‌. 

(ஏ, ஏ, அசைகள்‌) 

(போஃரை) தேசம்‌ சானென்னும்‌ புத்தியை விடுதல்‌ அன்‌ 
சத்தையுண்ணாமல்‌ விட்டதாம்‌, சாக்தரித்தம்‌ சண்ணிராம்‌, ரீங்காச 


> 


௨௬௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


விதம்‌ எதிர்தோன்றுவன சருகுகளாம்‌, நானெனும்‌ சூக்மமான 
நினைவு இழங்காம்‌, அழகு பெருபொருக்திய சற்குணம்‌ பழ 
மாம்‌, சங்கற்பம்‌ கரற்றாம்‌, இவற்றின்‌ :தன்மைகனை நிச்சயித்‌ 
தறிக்து வேறாகாது வியாபகத்தன்மையினால்‌ ஞான சொரூபியான 
தானாக வுணர்வது தான்‌ அவைகளைப்‌ புசித்தலாம்‌, 
எழுசீர்‌ விருத்தம்‌, 
தனைப்பிறர்‌ கோபித்‌ திடலிக முதலாம்‌ 
தனிவெயில்‌ காற்றினிற்‌ சூப்பும்‌ 
இனிப்பென வலிய வரும்வீட யப்பே 
ரிமத்தில்வேட்‌ பறலெனுங்‌ கமிப்பும்‌ 
அனைத்தளார்‌ தன்னைத்‌ துதித்தலாம்‌ மழையில்‌ 
அகந்தைமே வாமையாம்‌ பொழையும்‌ 
வனப்புறக்‌ கொடுரிற்‌ பரனையே காடும்‌ 
மாதவ மனம்முனி வரனே. ௫௯௦) 


(ப - ரை) தனை தன்னை, பிறர்‌ - மற்றவர்‌, சோபித்‌ 
இடல்‌, இகழுதல்‌, ஆம்‌ - ஆய, தனி அ ஒப்பற்ற, வெயில்‌ 
காற்றினில்‌ = வெயிலிலும்‌ காற்றிலும்‌, சூப்பும்‌ ௫ சடத்திருத்த 
லும்‌, இனிப்பு என ௫ இனிமையாக, வலியவரும்‌ ௫ தரனேவரு 
இன்ற, விடய ௫ விஷயமென்ெ, பேர்‌ இமத்தில்‌ - பெரும்பனி 
யில்‌, வேட்பு அறல்‌ ஆசை நீங்கல்‌, எனும்‌, கமிப்பும்‌2 பொறுமை 
யும்‌, அனைத்துளார்‌ ௫ யாவரும்‌, தன்னைத்துதிததல்‌, ஆம்‌ = 
ஆயெ, மழையில்‌, அகந்தை - அகங்கரரம்‌, மேவாமையாம்‌ 
= அடையாதிமுத்தல்‌ என்னும்‌, பொறையும்‌ ௫ அடக்கமும்‌, 
வனப்பு உறச்கொடு - அழகாசக்கொண்டு, சிற்பரனையே = ஞான 
வடிவமாகிய பிரமத்தையே, காடும்‌ - சிக்திக்னெற, மாதவம்‌ - 
மகரதவத்தையுடைய, மனம்‌, முனிவரன்‌ (ஏ) க முனிச்ரேஷ்டனாம்‌. 
(ஏ-அசை.) 


(போ - ரை) தன்னைமற்றவர்‌ கோ பித்திடல்‌ இகழுதலாகிய ஓப்‌ 
பற்ற வெயிலிலுங்‌ காற்றிலுஞ்‌ ச௫த்‌இருத்தலும்‌, இனிமையாகத்‌ 
தானே வருகின்ற விஷயமென்கற பெரும்‌ பனியில்‌ ஆசை நீங்க 
லெனும்‌ பொறுமையும்‌, யாவ நந்தன்னைத்‌ துதித்தலாகிய மழையில்‌ 
அகங்காரமடையா இருத்தலென்னும்‌ அடக்கமும்‌, அழகாகச்‌ 


~ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௬௯ 


கொண்டு ஞானவடி.வமாகய பிரமத்தையே இந்திக்கின்‌ றமகாதவத்தை 
யுடைய மனம்‌, முனிசிரேஷ்டனாம்‌. 


வேண்டா. 

ஐக்கோசச்‌ சான்றா யமர்தல்பஞ்‌ சாக்கினியுள்‌ 

தவங்காநிற்‌ இன்ற தவமாஞும்‌—சிங்கா த 

சாந்த விருத்தி தழைக்துமதன்‌ சான்றாதல்‌ 

போந்தசலத்‌ அட்டவஞ்செய்‌ பொற்பு. (௬௯௧) 

(ப - ரை) ஜங்கோச = ஜந்து கோசங்களுக்கும்‌, சான்றாய்‌ = 

சாக்ஷியாய்‌, அமர்தல்‌ ௫ இருத்தல்‌, பஞ்சாக்கனியுள்‌ - ஐந்து ௮க்‌ 
இனியின்‌ . மத்தியில்‌, தங்கா நிற்கின்ற - வசிக்கும்‌, தவமாகும்‌, 
சிக்காத குறையாத, சாந்தவிருத்தி, தழைந்தும்‌- மிகுந்து விளங்கி 
யும்‌, அதன்‌ சான்று ஆதல்‌ ௪ அதற்குச்‌ சாக்ஷியாய்‌ இருத்தல்‌, 
போந்த தகுந்த, சலத்துள்‌ ௫: சலத்துள்ளிருர்‌த, தவம்‌, செய்‌- 
செய்கின்ற, பொழ்பு= வல்லமையாம்‌. 


(போ-ரை) ஐந்க கோசஙய்களுக்கும்‌ சா க்ஷியாயிருத்தல்‌ ஜந்து 
அக்கினியின்‌ மத்தியில்‌ வசிக்குந்தவமாகும்‌, குறையாத சாந்த 
விருத்தி மிகுந்து விளக்கியும்‌ அதற்குச்‌ சாக்ஷியாயிருத்தல்‌ தகுந்த 
சலத்துள்ளிரும்‌து தவஞ்செய்கின்‌ ற வல்லமையாம்‌. 


தன்னை யுணர்தற்‌ றவத்திற்‌ கடமுண்ணோக்‌ 

சென்னுங்‌ குகைசாட்‌? யின்விருத்தி--மன்‌ எரி 
ஆசனஞ்சாச்‌ தத்தருப்பை யாம்விரா சப்புவித்தோல்‌ 

தூரில்‌ உபரதிமான்‌ ரோல்‌ (௩௯௨) 


(ப ௬ றை தன்னை, உணர்தல்‌ = அறிதல்‌ என்னும்‌, தவத்திற்கு, 
இடம்‌ = இடமாவது, உள்நோக்கு= அந்தர்‌ முகம்‌, என்னும்‌, குகை 
குகையும்‌, சாட்சியின்‌ , விருத்தி = விர்த்தியாகெய, மன்னுகிரி = 
நிலைத்தமலையுமாம்‌, ஆசனம்‌ ௫ ஆசனமாவன, சாந்தத்தருப்பை = 
சாக்தம்‌ என்னும்‌ தர்ப்பையும்‌, ஆம்விராக-- இடமாகிய வைராக்மெ 
மென்னும்‌, புலித்தோல்‌ க புலித்தோலும்‌, தசுஇல்‌ - குற்றமற்ற, 
உபரதிஃ உபரி யென்னும்‌, மான்தோல்‌ மான்தோலுமாம்‌, 


(போ - ரை) தன்னையதித லென்னும்‌ தவத்திற்டெமாவது அ௩்‌ 
தர்‌ முகமென்னுங்‌ குசையும்‌, சாக்தியின்‌ விர்த்தியாயெ நிலைத்த 


௨௭௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


மலையுமாம்‌, ஆசனமாவன :- சாந்தமென்னுர்‌ தர்ப்பையும்‌, திடமா 
இய வைராக்கிய மென்னும்‌ புலித்தோலும்‌, குற்றமற்ற உபரதி 
யென்னும்‌ மான்‌ தோலுமாம்‌, 


கலி நிலைத்துறை. 
யான சங்கனா தலினென தென்பதொன்‌ திலையென்‌ 
மே யந்துணர்‌ தெளிவொரு காலினின்‌ திடல்மேல்‌! 
தான லாதுவே நறின்மைதேர்க்‌ தியானெனுக்‌ தகைபோய்‌ 
மோன மாம்கிலை சிரரில்நின்‌ றிடுக்தவ முதிர்வே. (௩௯௩) 


(ப - ரை) யான்‌ கான்‌, ௮சங்கன்‌ ஆதலின்‌ - ஒன்றிலும்‌ சம்‌ 
பந்த மில்லாதவன்‌ ஆதலால்‌, எனதென்ப து ஒன்றிலை = ஒன்‌ அமில்லை 
என்ற (ஏ); யந்து உணர்‌ ஈன்றாக அறிகிற, தெளிவு--தெளிவே, 
ஒருகாலில்‌ நின்றிடல்‌ = ஒருகாலில்‌ நின்று தவம்‌ செய்தலாம்‌, மேல்‌ 
இன்னும்‌, தானலா த = தன்னைத்தவிர, வேறு இன்மை = அன்‌ 
னியமில்லாத தன்மையை, தேர்ந்து, யான்‌ எனும்‌ தகைபோய்‌ = , 
நான்‌என்னும்‌ சங்கற்பமற்௮ு, மோனமாம்‌ நிலை - மெளனமாயெ 
நிலையே, சிரசில்‌ நின்றிடும்‌ ௫ தலையால்‌ நிற்கும்‌, தவம்முதிர்வு (ஏ) = 
பெருக்தவமாம்‌. (ஏ-அசை) 


(போ - ரை) கான்‌ ஒன்றிலும்‌ சம்மக்தமில்லாதவனாதலால்‌ என 
தென்ப தொன்‌ அுமில்லை யென்று நன்றாக அறிகிற தெளிவே ஒரு 
காலில்‌ நின்று தவஞ்செய்தலாம்‌, இன்னும்‌ தன்னைத்தவிர அன்னிய 
மில்லாத்‌ தன்மையைத்‌ தேர்ந்து கானென்னும்‌ சங்கற்பமற்றுமெளன 
மாகிய நிலையே தலையால்‌ நிற்கும்‌ பெருந்தவமாம்‌, 

வேண்பா. 
எண்ணம்‌ மதத யிருபுருவத்‌ தூடுகரி 
வண்ணச்‌ சுழுமுனையின்‌ வாய்ப்பவுளச்‌--கண்ணை 
நிறுவிற்‌ பராங்கார நெற்றிக்கு பேரே 
எதிரிற்‌ சுயஞ்சுட ரொன்‌ ழே, (௩௯௪) 


(ப - ரை) எண்ணம்‌ மறதி-நினைப்பு மறப்பு என்றெ, இருபுரு 
வத்து ஊடு = இரண்டு புருவங்களின்‌ மத்தியில்‌, கரிவண்ண:- சாக்ஷி 
வடிவமாகிய, சுழுமுனையில்‌, வாய்ப்ப பொருந்த, உளக்கண்ணை - 
உள்ளமென்‌ னும்‌ கண்ணை, கி௮வில்‌- நிறுத்தினால்‌, பராய்சார நெற்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௭௧ 


கிக்கு, கேரே-கேரில்‌, எறி பிரகாசிக்க, சிற்சுயம்‌ சுடர்‌-ஞான 
வழி வமான சுயஞ்சோதி, ஒன்‌.௮ (ஏ) --ஏகமாக.வீளங்கும்‌. ஏ,அசை, 


(போ - ரை) நினைப்பு மறப்பென்றெ இரண்டு புருவங்களின்‌ மத்‌ 
தியில்‌ சாக்திவடி வமாகிய சுழுமுனையில்‌ பொருந்த உள்ளமென்னும்‌ 
கண்ணை நிறுத்தினால்‌, பரம ௮கங்கரர மென்னும்‌ கெற்றிக்கு நேரில்‌, 
பிரகாசிக்றெ ஞானவடிவமான சுயஞ்சோதி, ஏகமாக விளங்கும்‌. 


புந்தி வீருத்திப்‌ புகழ்காசி யின்‌ னுனியிற்‌ 

சிக்தையெனும்‌ பார்வை செலுத்துங்கால்‌--தொக்தமிலா 
ஞானச்‌ செழுஞ்சோதி நன்கு பிறங்குமதில்‌ 

வானத்‌ தெலா மொபிங்கும்‌ மன்‌. ௩௬௯௫) 


. (ப-றை) புந்தி வீருத்திபுத்தி விருத்தி என்று, புகழ்‌- புகழப்‌ 
படுகிற, காசியின்‌ அனியில்‌, சந்தை எனும்‌, பார்வை க பார்வையை, 
செலுத்துங்கால்‌ ௫ வைக்குமிடத்‌து, தொந்தமிலா - இரு தன்மை 
களில்லாத, ஞானச்‌ செழுஞ்சோதி - அழயெ ஞானப்பிரகாசம்‌, 
கன்குபிறங்கும்‌ - ஈன்றாக விளங்கும்‌, அதில்‌, வானத்து ௫ ஆகாயத்‌ 
இற்போல, எல்லாம்‌ ஒடுங்கும்‌ (மன்‌) எல்லாம்‌ அடங்கியிருக்கும்‌, 
(மன்‌, ௮சை,) 

(போ - ரை) புத்தி விர்த்தியென்‌ அ புகழப்பகிற காச நுனியில்‌ 
சிக்தையெனும்‌ பார்வையை வைக்குமிடத்து இருதன்மைகளில்லாத 
அழயெ ஞானப்பிரகாசம்‌ ஈன்றாக விளங்கும்‌. அதில்‌ ஆகாயத்திற்‌ 
போல எல்லாம்‌ அடங்கியிருக்ரும்‌. 

அறுசீர்‌ விருத்தம்‌, 
சங்கற்ப விகத்பப்பிங்‌ கலையிடைகா டியில்மனமாம்‌ 
தனிப்பி ராணன்‌ 
பொங்குற்றோ டாதுசம பாவனையாஞ்‌ சுழுமுனையில்‌ 
போக்கித்‌ சித்தப்‌ 
பங்கிற்சத்‌ தஅவமூலக்‌ கனல்ஞானக்‌ குண்டலியைப்‌ 
பயின்றெ முப்பும்‌ 
துங்கத்தாத்‌ ௮ரியாத தப்பிரம ரந்திரத்திற்‌ 
றோய்தல்‌ வீடே (௩௧௯௬) 

(ப-றை) சத்சத்ப, விசுற்ப- விகத்பமென்ற, பில்கை இடை 

காடியில்‌ 2 பிங்கலை இடை மாடிகளில்‌, மனம்‌, ஆம்‌ = என்னும்‌, சனிஃ 


௨௭௨ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌. 


ஒப்பற்ற பிராணன்‌, பொங்கு நீறு --விரிக்து, ஓடா அ ஓடாமல்‌, சம 
பாவனை, ஆம்‌ = எனும்‌, சுழுமுனையில்‌, போக்கில்‌ = செலுத்தி 
னால்‌, சித்தப்பங்கில்‌ - சத்தத்தின்‌ பாகத்திலுள்ள, சத்துவ - ௪த்‌ 
துவவிர்த்தியாகிய, மூலக்கனல்‌ க மூலாக்‌னி, ஞானச்குண்டலியை 
= ஞானமென்‌ இறகுண்ட.லி சக்தியை, பயின்று கூடி, எழுப்பும்‌ 
எழுப்புனெ ஐ, அங்கத்தால்‌ ௫ உயர்ந்த தன்மையால்‌, துரியாதீத 
௪ தரியாதிதமென்னும்‌, பிரமரந்திரத்தில்‌, தோய்தல்‌ ௫ கலத்தல்‌, 
வீடு (ஏ) மோக்ஷமாம்‌ (ஏ, அசை) 


(போ - ரை) சங்கற்ப விகற்பமென்கிற பிங்கலைகாடி. இடைகாடி. 
களில்‌ மனமென்னும்‌ ஒப்பற்ற பிராணன்‌ விரிந்து ஓடாமல்‌ சம 
பரவனையென்‌ னும்‌ சுழுமுனையிற்‌ செலுத்தினால்‌, சித்தத்தின்‌ பாகத்‌ 
இலுள்ள சத்துவ விர்த்தியாகிய மூலாக்னி, ஞானமென்கிற குண்‌ 
டலி சக்தியைக்கூடி. யெழுப்புசன் ற உயர்ந்த தன்மையால்‌ அரியா 
இதமென்னும்‌ பிரமரக்திரத்திற்‌ கலத்தல்‌ மோக்மாம்‌, 

மேலைகிதித்‌ இியாசனமாம்‌ பிராணாயா மச்செயலால்‌ 

விருத்தி ஞான 
மூலவனல்‌ எழத்துரியா தீதமதி மண்டலத்தின்‌ 
முகழ்த்துத்‌ தோன்றுஞ்‌ 
சீலதுரி யரனந்த வமிர்தமுனில்‌ ஆன்மாவாம்‌ 
தேகஞ்‌ சந்தைச்‌ 
சாலவியா தியுமவித்தை மரணமுமற்‌ அுயர்ஞான 
௪ரர மாமே-- (௩௯௭) 


(ப-ரை) மேலை-மேலான, நிதித்தியாசனம்‌, ஆம்‌௫எனும்‌, 
பிராணாயாம, செயலால்‌--செய்கையால்‌, விருத்தி, ஞான - ஞான 
மென்ற, மூல ௮னல்‌-- மூலாக்கினி, எழ, அரியா இதமாகய, மதி 
சந்திர, மண்டலத்தில்‌, முூழ்த்து கஇளூ, தோன்றும்‌ -உ௨ண்டா 
இன்ற, லெ--கல்ல, துரிய, ஆனந்த -சுகமென்னும, அமிர்தம்‌ :- 
அமிர்தத்தை, உணில்‌ - உண்டால்‌, ஆன்மா, ஆம்‌ -- என்கிற, 
தேகம்‌, சிந்தை = சிக்தையெனும்‌, சாலவஞ்சக, வியாதியும்‌, 
அவித்தை அஞ்ஞானமாடயெ, மரணமும்‌, அற்றுஃநீங்‌, உயர்‌ 
உயர்ந்த, ஞானசாரமாம்‌, (ஏ - அசை) 


(போ - ரை) மேலான கிதித்தியாசனமெனும்‌ பிரரணாயாமஞ்‌ செய்‌ 
கையால்‌, விருத்தஞான மென்ற மூலாக்கினி யெழ, துரியாதீத 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௭௩ 


மாகிய சந்திரமண்டலத்தில்‌, இளகயுண்டாகின்ற ல்ல அரியசுக 
மென்னும்‌ அமிர்தத்தை யுண்டால்‌, ஆன்மாவென்‌கற தேகம்‌, 
சிக்தையெனும்‌ வஞ்சக வியாதியும்‌, அஞ்ஞானமாகய மரணமும்‌, 
நீங்கி, உயர்ந்த ஞானசாரமாம்‌. 
சரவணமூ லாதாரஞ்‌ சுவாதிட்டா னம்மனனம்‌ 
தியானம்‌ தானே 
கரு. தமணி பூரகஞ்சோ பாதிகச மரதிய௩ர ,! 
கதம்‌ விசுத்தி 
நிருவிகத்ப சமாதிசாட்‌ சாத்கார மாஞ்ஞையிக்த 
மலையிற்‌ தேர்ந்த 
சொருபம்வீகா யகனயன்மால்‌ உருத்திரனீச்‌ சுரன்‌ வெனாக்‌ 
அவக்கு நெஞ்சே (௬௯. ௮) 
(பறை) சிரவணம்‌, மூலாதாரம்‌ - மூலாதாரமாம்‌, சுவாதிட்‌ 
டானம்‌, மனனம்‌--மனனமாம்‌, தியானம்‌ (தான்‌) (ஏ) - நிதித்தி 
யாசனம்‌, கருது நினைக்கப்படுகற, மணிபூரகம்‌ ௫ மணிபூரகமாம்‌, 
சோபாதிக-சவிகற்ப, சமாதி, ௮காகதம்‌ ௫ அ௩ாகதமாம்‌, விசுத்தி 
நிருவிகம்பசமாதி- நிர்விகற்பசமாதி விசுத்தியாம்‌, சாட்சாத்காரம்‌, 
ஆஞ்ஞை ௪ ஆஞ்ஞையாம்‌, இந்த நிலையில்‌ - முறையே இந்த 
நிலைகளில்‌, தேர்ந்த, சொருபம்‌-ஞானசொரூபம்‌, வீராயகன்‌, அயன்‌ 
பிரமன்‌, மால்‌ - விஷ்ணு, உருத்திரன்‌, ஈச்சுரன்‌ = மகேசுவரன்‌, 
சிவன்‌ சதாசிவன்‌ ஆம்‌ ௫ என்பவர்களாம்‌, அவக்கு ௫ சரீரமாவது, 
கெஞ்சே ௫ மனமேயாம்‌, (தான்‌ - சாரியை) (ஏ, அசை) 


(போஃரை) சிரவணம்‌ மூலாதாரமாம்‌, சுவரதிட்டானம்‌ மனன 
மாம்‌, நிதித்தியாசனம்‌ நினைக்கப்படுறெ மணிபூரசமாம்‌, சவிகற்ப 
சமாதி அகரகதமரம்‌, நிர்விகற்ப சமாதி விசுத்தியாம்‌, சாட்சரத்‌ 
காரம்‌ ஆஞ்ஞையாம்‌, முறையே இந்த நிலைகளில்‌ தேர்ந்த ஞான 
சொருபம்‌ ;-விகாயகன்‌, பிரமன்‌, விஷ்ணு, உருத்திரன்‌, மகேசுவரன்‌ 
சதரசிவன்‌ என்பவர்களாம்‌, சரீரமாவது மனமேயாம்‌, 


3 


வேண்டா, 
நிராகரர நிட்கிரிய நிர்மோக ஞான 
சொருபான்மா யானென்னுஞ்‌ சூழ்ச்சி. பராவும்‌ 
இயமமே பூரணன்யான்‌ ஏகசுகி யென்றல்‌ 
நியமமாம்‌ மேன்மை நிலை (௬௯௨) 


௨௭௪ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(ப-ரை) நிராகார ௫ உருவமற்றதும்‌, நிட்ரிய - கிரியை 
யற்ததும்‌, நிர்மோக ௫ அஞ்ஞானமற்றதுமான, ஞான, சொரூ 
பம்‌ ௪ சொருபமாகிய, ஆன்மா - ஆத்மாவே, யான்‌ - கான்‌, 
என்னும்‌, சூழ்ச்சி = ஆராய்ச்சியான அ, பராவும்‌--பரவிய, இயமம்‌ 
(ஏ) - இயமமாம்‌, பூரணன்யான்‌ - கான்‌ பரிபூரணன்‌, ஏகசுக = 
ஏகமான ஆனந்தவடிவன்‌, என்றல்‌ - என்றறிதல்‌, நியமமாம்‌ 
மேன்மை நிலை - மேன்மை நிலையாகிய நியமமாம்‌, (ஏ, ௮சை) 

(போ-ரை) உருவமத்றதும்‌ சரியையற்றதும்‌ ௮ஞ்ஞானமற்‌ 
றதுமான ஞானசொரூபமாகிய ஆத்மாவே கானென்னும்‌ ஆராய்ச்சி 
யானது பரவிய இயமமாம்‌, கான்‌ பரிபூரணன்‌ ஏகமான ஆனந்த 
வடி.வனென்‌ றறிதல்‌ மேன்மையான நிலையசகிய நியமமாம்‌, 

அறுசீர்‌ விருத்தம்‌. 
சற்சங்கங்‌ கோமுகம்்‌5ல்‌ மனனமயூ ராசனமாம்‌ 
சாட்சி விர்த்தி 
௮ச்சந்தீர்‌ கேசரிவே தாந்தவீசா ரஞ்சுவத்தி 
சாச னங்காண்‌ 
நிச்சக்தை சுகாதனமே யேசபா வனைபதுமம்‌ 


நிதித்தி யாசம்‌ 
மெச்சும்பத்‌ இரம்கேதி விவேசகமுச்தம்‌ பராங்காரம்‌ 
வீரக்‌ தானே. (௪௦௦) 
(பரை) சத்சங்கங்கம்‌, கோமுகம்‌ - கோமுக ஆசனமாம்‌, 


ஈல்‌௫ஈல்ல, மனனம்‌, மயூராசனமாம்‌, சாட்சி விர்த்தி, அச்சந்தீர்‌- 
பயமற்று, கேசரி--ங்காகனமாம்‌, வேதாந்த விசாரம்‌, சுவத்திகா 
சனம்‌ (காண்‌) -சுவஸ்திகாசனமாம்‌, நிச்சிக்தை, சுகாதனம்‌ (௭) = 
சுசாசனமாம்‌, ஏகபாவனை, பதுமம்‌ ௫ பத்மாசனமாம்‌, நிதித்தியா 
சம்‌ = நிதித்தியாசனம்‌, மெச்சும்‌ - மெச்சுகனற, பத்திரம்‌ = 
பத்திராசனமாம்‌, கேதி- இதுவல்லவென்னும்‌, வீவேகம்‌, முத்தம்‌ 
௫ முத்தாசனமாம்‌, பராங்காரம்‌ =” பரமாகங்கரரம்‌, வீரம்‌ (தான்‌) 
(ஏ) 5 வீராசனமாம்‌, (சாண்‌, முன்னிலையசை) (ஏ, ஏ, 
அசைகள்‌) (தான்‌, சாரியை) 

(போ - ரை) சங்கற்பம்‌ கோமுகாசனமாம்‌, ல்லமனனம்‌ மயூரா 
சுனமாம்‌, சாட்சிவிர்த்தி பயமற்ற ிங்காதனமாம்‌, வேதாந்த விசர 
ரம்‌ சுவஸ்திகாசனமாம்‌, கிச்சிக்தை சுகாசனமாம்‌, ஏகபரவனை பத்மா 
சனமாம்‌, நிதித்தியாசனம்‌ மெச்சுகன்‌ ற பத்திராசனமாம்‌, இதுவல்ல 
வென்னும்‌ வீவேகம்‌ முக்தாசனமாம்‌, பரமரங்கரரம்‌ வீராசனமாம்‌, 


ச 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௭௫ 


கலி நிலைத்துறை. 
ஏக சாட்சியா னேயெவைக்‌ குங்கரி யெனுந்தேர்‌ 
வா௫ரே௪கம்‌ எவற்நினுங்‌ கரியதாம்‌ ௮.துவித்‌ 
தேக சாட்சியா னெனுமுரம்‌ பூரகம்‌ இடத்திச்‌ 
சோக பாவனை நீலைத்திடல்‌ கும்பகத்‌ தொழிலே (௪௦௧) 


(ப-ரை) ஏகசாட்?--ஒருதேகத்தில்‌ சாக்ஷியாகய, யானே = 
கானே, எவைக்கும்‌-சர்வத்துக்கும்‌, கரி- சாக்ஷி, எனும்‌, தேர்வு 
தேர்ச்டு, ஆகு = ஈகன்மையாகிய இரேசகம்‌ - இரேசகமாம்‌, 
எவத்றினும்‌ - சர்வத்திற்கும்‌, கரி (௮.௮) ஆம்‌ - சாகுஷியாயெ, 
அஅ அ அந்தப்பிரமமே, இத்தேகசாட்?ி = இத்தேகத்தின்‌ சாக்ஷி 
யாகிய கூடஸ்சனான, யான்‌ - கான்‌, எனும்‌ உரம்‌ =! என்னும்‌ 
ஞானம்‌, பூரகம்‌ = பூரகமாம்‌, திடத்து ௫ திடமாக, இச்சோக 
பாவனை = இவ்விதமரன ௮௮ கான்‌ எனும்‌ பாவனை, நிலைத்திடல்‌, 
கும்பகத்தொழில்‌ (ஏ) - கும்பகமரம்‌, 

(அது, சொல்லுருபு) (ஏ, அசை) 


(போ-றை) ஒருதேகத்தின்‌ சாகதியாயெ கானே சர்வத்துச்‌:சஞ்‌ 
சாகஷியெனுக்‌ தேர்ச்சி கன்மையாகய இரேசகமாம்‌, சர்வத்தி ந்குஞ்‌ 
சாகதியாயெ அந்தப்‌ பிரமமே இத்தேகத்தின்‌ சாக்ஷியாகய கூடஸ்த 
னான கான்‌ என்னும்‌ ஞானம்‌ பூரகமாம்‌, திடமாக இவ்விதமான அது 
நான்‌ எனும்‌ பரவனை நிலைத்திடல்‌ கும்பகமாம்‌. 


கலி விருத்தம்‌. 
தனதி டத்தெழும்‌ யாவையும்‌ தானெனும்‌ 
பினமில்‌ ஞானம்‌ பிரத்தியா காரமாம்‌ 
வினையில்‌ ௪த்‌.துவ விர்த்தி பரத்திடைச்‌ 
இனம்‌ நிலைத்தல்‌ தியான வியோகமே (௪௦௨) 


(ப-ரை) தனதிடத்து, எழும்‌ - தோன்‌ அன்‌ ற, யாவையும்‌, 
தான்‌ - தானே, எனும்‌, பீனம்‌ இல்‌ - பேதமில்லாத, ஞானம்‌, 
பிரத்தியாகாரமாம்‌, வினை இல்‌ ௫ திமையத்ற, சத்துவவிர்த்தி, 
பரத்திடை = பிரமத்தில்‌, இனம்‌ = சதர, நிலைத்தல்‌, தியானம்‌, 
இயோசம்‌ ௫ (ஏ) கோசுமாம்‌ (ஏ - அசை) 

(பினம்‌ ௪ பின்னம்‌ என்பதன்‌ இடைச்குறை) 


௨௭௬ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ-ரை) தனதிடத்துத்‌ தோன்றுகின்‌ற யாவையும்‌ தானே 
யெனும்‌ பேதமில்லாத ஞானம்‌ பிரத்தியாகாரமாம்‌, தீமையற்ற 
சத்துவ விர்த்தி பிரமத்தில்‌ ௪தாநிலைத்தல்‌ தியான யோகமாம்‌. 

சருவா தாரத்‌ தனிப்பரம்‌ யானெனும்‌ 

திருஞா னத்தின்‌ திடமது தாரணை 

தெரியா நின்‌ ஓ இயேதாத்‌ தியானமில்‌ 

பரமா நிற்றல்‌ பழுதில்‌ சமாதியே. (௪௦௩) 

(ப- றை) சருவதரரஃசர்வத்இிற்கும்‌ ஆதாரமாயெ, தனிஃஒப்‌ 
பற்ற, பரம்‌ பிரமம்‌, யான்‌ நான்‌, எனும்‌, இரு - சிறந்த, ஞானத்‌ 
இன்‌, இடம்‌ (அத) = திடமே, தாரணை ௫ தாரணையாம்‌, தெரியா 
நின்றதெரின்ற இயேதா = இயானிப்பவனும்‌, தியானம்‌ = 
தியானமும்‌, இல்‌ - இல்லாத, பரம்‌.ஆ--பிரமமாக, நிற்றல்‌ - நிலைத்‌ 
இருத்தல்‌, பழுதஇல்‌ ௫ குற்றமற்ற, சமாதி (ஏ) ௪ சமாதியாம்‌, 
(௮௮, சொல்லுருபு) (ஏ, அசை.) 

(போ-றை) சர்வத்திற்கும்‌ ஆதாரமாகிய ஒப்பற்ற பிரமம்‌ கா 
னெனும்‌ ெந்தஞான த்தின்‌ இடமே தாரணையாம்‌, தெரிகன்‌ ற தியா 
னிப்பவனும்‌ இயானமுமில்லாத பிரமமாக நிலைத்‌இருத்தல்‌ குற்ற 
மத்த சமாதியாம்‌. 

கலிநிலைத்துறை. 
அலல கோடியண்‌ டங்களு மைம்பலத்‌ தவையும்‌ 
இகலு மைம்பொதி யிடையிவை நினைவகத்‌ இதுவும்‌ 
தகும தப்பீனி லடங்குமிம்‌ ம ததியுஞ்‌ சாட்சி 
புகுமி தேயணி மாவெனுஞ்‌ சத்தியத்‌ புதமே. (௪௦௪) 

(ப- றை அலெ௫சகல, கோடி அண்டங்களும்‌, ஐம்புலத்து ௪ 
சத்தம்‌ முதலிய ஐந்‌து உணர்ச்செஸிஃ அடங்கும்‌, அவையும்‌ - அவ்‌ 
வைந்து புலன்‌ களும்‌, இகலும்‌-- எதிர்க்ன்ற, ஐம்பொறி இடை = 
செவிமுதலிய ஐந்து இர்திரியங்களில்‌ அடங்கும்‌, இவை - இவ்‌ 
வைந்து இந்திரியங்களும்‌, நினைவு அகத்‌. நினைவில்‌ அடங்கும்‌, 
இதுவும்‌ ௫ இந்த நினைவும்‌, த தமறப்பினில்‌ = பொருத்தமான மதத 
யில்‌ அடங்கும்‌, இம்மததியும்‌ = இந்த மறப்பும்‌, சாட்சி = சாக்ஷி 
யாயெ ஆத்மாவில்‌, புகும்‌ - அடங்கும்‌, இதே - இத்தன்மையே, 
அணிமா எனும்‌, சத்தி அற்புதம்‌ (ஏ) ௫ அற்புதமான சித்தியாம்‌, 
(9, அசை.) ர 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௭௭ 


(போ-ரை) சகலகோடி. யண்டங்களும்‌ சத்தம்‌ முதலிய ஐக்து 
உணர்ச்சிகளிலடங்கும்‌, அவ்வைக்து புலன்களும்‌ எதிர்க்ன்ற செவி 
முதலிய ஐர்‌.து இந்‌இரியங்களிலடல்கும்‌, இவ்வைந்து இந்திரியங்‌ 
களும்‌ நினைவிலடங்கும்‌, இந்த நினைவும்‌ பொருத்தமான மறதியி 
லடங்கும்‌. இந்தமறப்பும்‌ சாக்ஷியாயெ ஆத்மாவிலடங்கும்‌, இத்‌ 
தன்மையே ௮ணிமாவெனும்‌ அற்புதமான சித்தியாம்‌. 

காய மண்மன னப்புன லதனிடைக்‌ கரைந்தே 

தூய ஞானவக்‌ இனியினாற்‌ சுவதிடத்‌ அரியம்‌ 

ஆய காற்றதை யுண்டுமே லதீதவிண்‌ ணகத்தே 

ஏய நின்‌றடங்‌ டெல்மகி மாவெனு மெழிலே, (௪௦௫) 

(ப- ரை) காய-சரீரமென்னும்‌, மண்‌, மனனப்புனல்‌ ௮தனிடை 
கினைவென்டற நீரினிடத்து, கரைந்து (ஏ) , அய பரிசுத்தமான 
ஞான = ஞானமெனும்‌, அக்கினியினால்‌, சுவறிட - சுவறிப்போக, 
அரியம்‌, ஆய ஆய, காற்று, அதை உண்டு, மேல்‌ ௫ மேலான, 
அதீத விண்‌ அகத்து (ஏ) ௪ அரியாதித மென்னும்‌ ஆகாயத்தில்‌, 
ஏய--பொருந்த, நின்று அடங்கடெல்‌ = ௮டங்கி நிற்குதல்‌ மமா 
எனும்‌, எழில்‌ (ஏ) - வல்லமையுள்ள இத்தியாம்‌. (௭,ஏ,௭, 
அசைகள்‌.) 

(போ - ரை) சரீரமென்னும்‌ மண்‌ நினைவென்கறெ நீரினிடத்தக்‌ 
கரைந்து, பரிசுத்தமான ஞானமெனும்‌ அக்கனியினாற்‌ சுவதிப்போ 
கத்‌ துரியமாகிய காற்று, அதையுண்டு, மேலான துரியாதீதமென்னு 
மாசாயத்திற்‌ பொருந்த அடங்தி நிற்குதல்‌ மகிமாவெனும்‌ வல்லமை 
யுள்ள சித்தியாம்‌. 

கலி விருத்தம்‌, 
மாயை யாதிசண்ட மாருதத்‌ தாற்சிறி 
தாயி அஞ்சலித்‌ தற்கரி யாக்கனத்‌ 
தூய ஞான சொரூப வீளக்கமே 
ஏய சித்தி யிடைக்கிரி மாவரோ, (௪௦௬) 

(ப-றை) மாயையால்‌ -மாயாசத்தியாலும்‌, சண்டமாருதத்தால்‌ 
_பிரசண்ட வாயுவினாலும்‌, சிறிதாயினும்‌, சலித்தற்கு அறியா = 
அசைதலே அறியாத, சன-- கனமுள்ள, தூய - பரிசுத்த, ஞான 
சொருப விளக்கமே, ஏய பொருந்திய, சித்தியிடை 5 இத்‌ திகளில்‌, 
இரிமா (அரோ) கரிமா எனப்பவெதாம்‌, (அரோ, அசை), 


௨௭௮ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


(போ - ரை) மாயா சத்தியாலும்‌ பிரசண்ட வாயுவினாலும்‌ ஈறி 
தாயினும்‌ ௮சைதலே யறியாத கனமுள்ள பரிசுத்த ஞானசொரூப 
விளக்கமே, பொருந்திய சித்திகளில்‌ கிரிமாவெனப்‌ பவெதாம்‌, 

தம்ப மும்விண்‌ ணுஞ்‌ சம்க முறாவகை 

உம்ப ரும்மவ்‌ அள்ளும்‌ விளங்கிடும்‌ 

பம்பு சூக்குமப்‌ பான்மைப்‌ பிரமமாஞ்‌ 

செம்ப தத்தின்‌ நிகழ்ச்சி யிலகமா. (௪௦௭) 

(ப- ரை) தம்பமும்‌ -ஸ்தம்பப்‌ பூச்சியும்‌, விண்ணும்‌ = ஆகாய 
மூன்‌ அம்‌, சங்க முறுவகை- கலவா தபடி, உம்பரும்‌ ௮வற் அள்ளும்‌ 
அ அவைகளின்‌ உள்ளும்‌ வெளியும்‌, விளங்கிடும்‌, பம்பு ௫ பரவிய, 
சூக்குமப்பான்மை = சூட்சுமச்‌ தன்மையுடைய, பிரமம்‌, ஆம்‌ = 
ஆயெ, செம்பதத்தின்‌ -ஈல்ல நிலைமையின்‌, இகழ்ச்‌ச- விளக்கமே, 
இலா: இலக்மொ என்னும்‌ சித்தியாம்‌, (பூதாகாயம்‌, மனாகாயம்‌, 
அஞ்ஞானாகாயம்‌ என்னும்‌ மூன்‌ அம்‌ சம்மக்தப்படாதது சிதாகாயம்‌ 
என்பதாம்‌,) 

(போ - றை) ஸ்தம்பப்‌ பூச்சியும்‌ ஆகாய மூன்றுங்‌ கலவா தபடி 
அவைகளின்‌ உள்ளும்‌ வெளியும்‌ விளக்கிடும்‌ பரவிய சூட்சுமத்‌ 
தன்மையுடைய பிரமமாகிய கல்ல நிலைமையின்‌ விளக்கமே இலக 
மாவென்‌ னும்‌ சித்தியாம்‌, 

வேண்டா. 
மனுடானம்‌ தரதி மருவுபதி னொன்றும்‌ 
பினமாகா தெந்தப்‌ பிரமத்‌-- தனிவாரிக்‌ 
கண்ணே அளிகளெனக்‌ காணப்‌ படுமதுவா£ 
தேண்ணீர்மை யோர்வு பிராத்தி, (௪௦-௮) 

(ப - ரை) மனுட ஆனம்தாஇிக மனித ஆனந்தம்‌ முதல்‌, மரு 
வும்‌-:பொருக்இய, பதினொன்றும்‌ - பகினொருவகை ஆனக்தமும்‌, 
பினம்‌ ஆசாதபேதமாசரமல்‌, எந்த, பிரம பிரமமென்னும்‌, தனி 
வாரிக்கண்‌ (ஏ) ஒப்பற்ற சமுத்திரத்தினிடத்தில்‌, அளிகள்‌, என= 
என்னும்படி, சாணப்படும்‌ - கரணப்படுமோ, ௮௮ ஆம்‌ ௫ அந்தப்‌ 
பிரமமாகும்‌, தெள்நீர்மை ௫தெளிந்த தன்மையின்‌, ஓர்வு- உணர்ச்‌ 
சயே, பிராத் - பிராப்‌இ யென்னும்‌ சத்தியாம்‌. (ஏ, அசை) 
(பினம்‌, பின்னம்‌ என்பதன்‌ இடைச்முறை.) 

(போ - ரை) மனிதானர்தம்‌ முதல்‌ பொருச்திய பதினொருவசை 
யானக்தமும்‌ பேதமாகாமல்‌ எந்தப்‌ பிரமமென்னும்‌ ஓப்பத்த சமுச்‌ 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ ௨௭௯ 


இிரத்தினிடத்தீல்‌ அளிகளென்னும்படி காணப்படுமோ அந்தப்பிரம 
மாகும்‌ தெளிந்த தன்மையின்‌ உணர்ச்சியே பிராப்தியெனும்‌ 
சித்தியாம்‌, 

எல்லாம்‌ தன அள்‌ ளிருப்பத்தான்‌ யாவையிலும்‌ 

புல்லாநின்‌ மானந்த பூரணமாய்ச்‌--சொல்லாதி 

யந்த மிலதா யறிவுருவாய்‌ நின்றிடலே 


விந்தைப்‌ பிராகா மியம்‌ (௪௦௯) 
(ப- ரை) எல்லாம்‌, தனது உள்‌ இருப்ப - தனக்குள்‌ இருக்க, 
தான்‌ யாவையினும்‌ ௫ எல்லாவத்றுள்ளும்‌ தான்‌, புல்லா நின்று 


5 பொருந்தி, ஆனந்த பூரணமாய்‌ = பூரணானகந்த சொரூபமாக, 
சொல்‌ ௫ சொல்லப்படுகிற ஆதி அந்தம்‌ இலதாய்‌ - ஆதியும்‌ அந்த 
மும்‌ இல்லாததாய்‌, .௮றிவு உருவாய்‌ ௫ ஞரனவடிவமாக, நின்‌ 
திடலே - இருப்பதே, விந்தை ௫ அழ்புமான, பிராகாமியம்‌ = 
பிராகாமியத்தியாம்‌-- 

(போ- ரை) எல்லாம்‌ தனக்குள்ளிருச்ச எல்லாவற்‌ அள்ளும்‌ 
தான்‌ பொருக்‌இப்‌ பூரணானந்த சொரூபமாகச்‌ சொல்லப்பட ஆதியு 
மந்தமுமில்லாததாய்‌ ஞானவடிவமாக விருப்பதே அற்புதமான 
பிராகாமிய ித்தியாம்‌, 

காந்தம்‌ நிகர்தருமென்‌ கண்ணே கருந்தாதிற்‌ 
போக்த சருவ புவனங்கள்‌ வாய்ந்த! 
செயற்படும்யா ஞென்‌௮ஞ்‌ சேயேனென்னும்‌ தேர்வே 


அயக்‌லெதா மீசத்‌ அவம்‌ (௪௧௦) 
(ப-றை) சாந்தம்‌ நிகர்தரும்‌ = காந்தத்துக்குச்‌ சமமான, 
என்‌ கண்ணே ௫ எனதிடத்திலேயே, கருந்தாதில்‌ ௪ இரும்பைப்‌ 
போல, போந்த = விஸ்தாரமான, சருவ புவனங்கள்‌ ௫ சகல 


உலகங்களும்‌, வாய்ந்து = தோன்றி, செயற்படும்‌ = காரியப்‌ 
படும்‌, யான்‌ - கான்‌, ஒன்னும்‌ செயேன்‌ -- ஒன்றையும்‌ செய்ற 
இல்லை, என்னும்‌ தேர்வே - என்னும்‌ தேர்ச்சியே, அயக்கு இலது 
ஆம்‌ = தளர்வு அற்ற, ஈசத்துவம்‌ ஈசத்துவம்‌ எனும்‌ சித்தியரம்‌, 
(செயேன்‌ - செய்யேன்‌ என்பதனிடைக்குதை) 

(போ-றை காக்தத்துக்குச்‌ சமமான என்னிடத்திலேயே 
இரும்பைப்‌ போல விஸ்தாரமான சகல உலகங்களும்‌ தோன்றிக்‌ 
காரியப்பம்‌, கான்‌ ஒன்றையுஞ்‌ செய்கிறதில்லை யென்னுக்‌ 
தேர்ச்சியே, தளர்வத்ற ஈ௪சத்துவமென்‌ ஹும்‌ எத்தனால்‌, 


ட கல. அணைத்த எ கு இருள்‌ இடி ட: 2 டக்கு உக அமி 


௨௮௦ ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ 


பிரமன்‌ முதலாய்ப்‌ பிபீலிகையக்‌ தங்கள்‌ 
பரமப்‌ பிரேமாஸ்‌ பதமாய்க்‌--கருதுமணு 
ஆப ரண்டமுடி வாயசரு வாத்துமக 
போதம்‌ வூத்துவமாம்‌ பொத்பு, (௪௧௧) 


(ப- ரை) பிரமன்‌ முதலாய்‌ - பிரமதேவன்‌ முதலாக, 
பிபீலிகை ௫ ற்றெறும்பு, அந்தங்கள்‌ ௫ முடிவாகவுள்ள பிராணி 
களாக்கெல்லாம்‌, பரம ௫ மேலான, பிரேமாஸ்பதம்‌ ஆய்‌ ௫ அன்‌ 
பிற்கு இடமாய்‌, கருதும்‌ ௫ நினைக்கப்படுற, அணு ஆதி = 
அணுமுதல்‌, பகிரண்டம்‌ ௫ வெளியண்டங்கள்‌, முடிவு ஆய = 
முடிபாயெ, சருவாத்துமக ௫ எல்லாம்‌ தரனாயிருக்கும்‌, போதம்‌ 
= ஞானமே, வசித்துவம்‌ ஆம்‌ பொற்பு ௫ அழகான வித்துவ 
மென்னும்‌ ித்தியாம்‌, 

(போ - ரை) பிரமதேவன்‌ முதலாகச்‌ சிற்றெறும்பு முடிவாக 
வுள்ள பிராணிகளுக்கெல்லாம்‌ மேலான ௮ன்பிற்கிடமாய்‌ நினைக்கப்‌ 
படற அனுமுதல்‌ வெளியண்டங்கள்‌ முடிவரயெ எல்லாம்‌ தானா 
யிருக்கும்‌ ஞானமே அழகான வ9ித்துவமென்னும்‌ சத்தியாம்‌. 

குறள்‌ வேண்டா. 
யானின்று தானே யெனதின்று தன்னதே 
தானென்ற லீசன்‌ சரண்‌. (௪௧௨) 

(ப-ரை) யான்‌ இன்று - கான்‌ என்பதில்லை, தானே = 
தானாயெ சிவமே உள்ளது, எனது இன்று ௫ எனதென்பதும்‌ 
இல்லை, தன்னதே தான்‌ - எல்லாம்‌ ௮தச்்‌சவத்தின்‌ சக்தியே 
தான்‌, என்றல்‌ 5 என்னும்‌ நிச்சயமே, ஈசன்‌ சரண்‌ = ஈசனது 
அடைக்கலமாம்‌, 

(போ - ரை) கானென்பதில்லை, தானாகிய சிவமேயுள்ள அ, என 
தென்பதுமில்லை எல்லாம்‌ அக்தச்‌வெத்தின்‌ சத்நியேதரனென்னும்‌ 
நிச்சயமே, ஈசனுக்கு ௮டைக்கலமாம்‌, 


ஞானலோகம்‌ என்னும்‌ யுக்தி சாகரம்‌ முற்றிற்று, 


ச்‌ அச்சச்கடம்‌, சஞ்சாவூர்‌, -' 


i 


இப்புத்தகம்‌ வேண்டுபவர்கள்‌ அடியிற்கண்ட வர்‌ 
களிடம்‌ பெற்றுக்கொள்ளலாம்‌ -— A, 


1. ஸ்ரீ], K. இராமசாமி நாயுடு, மண்டி, கரூர்‌, 
3,  V. R. துரைசாமி நாயுடு, இரும்பு வியாபாரம்‌, கரூர்‌; 
3. ற ரே. வேங்கடசாமி நாயு6, வாக்சல்‌, பழையதவூர்‌ 
கரூர்வழி, , 
புத்தகத்தின்‌ வீலை ந, 2. 
[சபால்‌ வி, பி, கட்டணம்‌ தனி,] 


